பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனூர்‌ 
நினைவு மலர்‌ 


“திட்பமும்‌ நுட்பமும்‌ £ 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ : 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சஞ்சீவி, 
எம்‌.ஏ. எம்‌.லிட்‌., பிஎச்‌.டி, 
டிப்‌.மானிடவியல்‌, அரசியல்‌ & ஆட்சியியல்‌, 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


உதவி : 
தமிழ்த்துறை ஆசிரியர்களும்‌ மாணவர்களும்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 
1974 


முதற்‌ பதிப்பு: 1074 


தமிழாய்வு கிடைக்குமிடம்‌ - 


பதிவாளர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
சென்னை - 5, 


© சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1974. 


௮ச்சிட்டோர்‌ : 
அவ்வை அச்சுக்கூடம்‌ 
சென்னை - 13 


TAMILAYVU 


(Annals of Tamil Research ) 


Dr. M. Varadarajanar Commemoration Volume 


“ CLARITY AND PRECISION ” 


General Editor : 


Dr. N. SANJEEVI, M.A., M.Litt., Ph.D., 
Dip. in Anthro, Pol. & Pub. Admn., 
Professor and Head of the Department of Tamil, 
University of Madras. 


Assistance > 


STAFF & STUDENTS OF THE DEPARTMENT OF TAMIL 


DEPARTMENT OF TAMIL 
UNIVERSITY OF MADRAS 
1974 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌, 
எம்‌.ஏ., எம்‌. ஓ. எல்‌., பிஎச்‌.டி., டி. லிட்‌. 


தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, (1961-1971). 


மறைவு: 


தோற்றம்‌: 
10—10—1974. 


25—4—1912. 


பதிப்புரை 


சென்னப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை 1972-ஆம்‌ ஆண்டு 
தொடங்கி ஒவ்வோராண்டும்‌ வெளியிட்டுவரும்‌ தமிழாய்வு” ஆய்வாள 
ராலும்‌ அன்பர்களாலும்‌ விரும்பிப்‌ படிக்கப்பட்டுவரும்‌ ஓர்‌ ஆய்வு ஏடு 
ஆகும்‌. தமிழாய்வின்‌ முதல்‌ தொகுதி வெளிவந்த சில திங்கள்களுக்‌ 
குள்ளேயே தீர்ந்துவிட்டது. தமிழறிஞர்களின்‌ வேண்டுகோளுக்கு 
இணங்க அது இந்த ஆண்டு மீண்டும்‌ மறுபதிப்புச்‌ செய்ய 
பெற்றுள்ளது. 


இதன்‌ இரண்டாவது தொகுதியில்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, நூலடைவு 
களோடு சிறப்பாகக்‌ கப்பலோட்டிய தமிழர்‌ “வ. ௨. சிதம்பரனாரின்‌ 
நூற்றாண்டுவிழாக்‌ கருத்தரங்கக்‌ கோவையும்‌, அச்சாகா திருந்த அரறாம்‌ 
தமிழ்ச்‌ சுவடியாகிய * நாககுமார காவியம்‌” என்பதும்‌ இடம்‌ பெற்று, 
நல்லறிஞர்‌ போற்ற உலாவந்து கொண்டிருக்கின்‌ றது. 


இப்பொழுது தமிழாய்வின்‌ மூன்றாவது தொகுதி உருவாகித்‌ 
தமிழுலகில்‌ தவழ வெளிவருகிறது. இதில்‌ ஏழு பகுதிகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. முதற்பகுதி கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌. இப்‌ பகுதியில்‌ 
நால்வர்‌ எழுதிய ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ தரப்பட்டுள்ளன. 

அண்மையில்‌ மறைந்த பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
அவர்களின்‌ ஒரு நாடகம்‌ பற்றிய திறனாய்வு முதற்கண்‌ அமைந்துள்ளது. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராயும்‌ மதுரைப்‌ 
பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தராயும்‌ விளங்கிய அப்‌ பெருமகனாரின்‌ 
நின்வாக வெளிவரும்‌ இத்‌ தமிழாய்வுத்‌ தொகுதியில்‌ முதன்மை 
யாயும்‌ முதலாவதாயும்‌ விளங்குவது தெய்வப்‌ பொருத்தம்‌ போலும்‌ ! 


அடுத்து வரும்‌ கட்டுரைகள்‌ தமிழியல்‌ வகைகளுள்‌ ஒன்றான 
“அகராதிக்‌ கலை ?,  தலக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்‌ கட்‌ 
டுரைகள்‌, * தமிழின்‌ நடைவகைகள்‌” என்பன பற்றி அமைந்துள்ளன. 
தமிழகராதிக்‌ கலைக்கு முதல்வராய்‌ வழிகாட்டி விளங்கும்‌ தொல்‌ 
காப்பிய நூலைத்‌ தந்த தொல்காப்பியரின்‌ அகராதிக்‌ கொள்கைகள்‌ 
தெளிவுற விளக்கப்‌ பட்டுள்ளன. நடையின்‌ வகைகள்‌ பற்றிய 
கட்டுரை தமிழ்‌ மொழியில்‌ காலந்தோறும்‌ வளர்ந்துவரும்‌ பேச்சுகடை, 
எழுத்து நடைப்‌ போக்குகளை முறைப்படத்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ 
ஆராய்கிறது. 


தமிழ்க்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ பல்பொருட்‌ களஞ்சியமாய்க்‌ கவினுற 
அமைந்த பெரும்‌ படைப்பு-பெருமைப்‌ படைப்பு. அதில்‌ தமிழியல்‌ 


vi 


தொடர்பான செய்திகளைத்‌ தனிப்பட அறிவது தமிழாராய்ச்சி 
யாளர்க்ருப்‌ பெருந்துணை செய்யும்‌. தமிழ்‌ மொழி, இலக்கியம்‌ முதலி 
யன பற்றிய கட்டுரைகளின்‌ மதிப்பீட்டு முயற்சியே “கலைக்களஞ்சியத்‌ 
இல்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌” என்பது. இவ்வகை இயல்புடைய 
கட்டுரைகளை நுணுகி ஆய்ந்து மேலும்‌ வளப்பம்‌ காணுதல்‌ வேண்டும்‌. 


தமிழ்க்‌ கலைக்களஞ்சியத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள தமிழியல்‌ 
கட்டுரைகள்‌ எவையெவை என்பதை வகைப்படுத்தித்‌ தொகுத்துக்‌ 
காண்பது தமிழியல்‌ துறைக்குத்‌ துணை செய்வதாகும்‌. அவ்வப்‌ 
பொருள்களை வளப்படுத்துவதற்கும்‌ இவ்வாய்வு இன்றியமையாததே. 
இந்‌ நோக்கில்‌ எழுந்த முதல்‌ முயற்சியே *கலைக்களஞ்சியத்தில்‌ 
தமிழியல்‌ கட்டுரைகள்‌ --சங்க காலம்‌” என்பது பற்றிய வகை 
தொகை விளக்கம்‌. இவ்‌ வகையில்‌ மேலும்‌ தொடர்ந்து இனிவரும்‌ 
தமிழாய்வுகளில்‌ இப்‌ பகுதி இடம்‌ பெறும்‌. 


ஒவ்வொரு பொருளையும்‌ பற்றி ஆராய்வார்க்கு அவ்வப்‌ 
பொருள்கள்‌ பற்றிய * நூல்‌ விவர அட்டவணை மிக மிக இன்றியமை 
யாததொன்று. இத்தகு கருவிகளைத்‌ தொகுத்துத்‌ தரும்‌ நோக்கில்‌ 
முன்னர்‌ வெளிவந்த தொல்காப்பிய நூலடைவு, நிகண்டடைவு ஆகிய 
வற்றைத்‌ தொடர்ந்து * திருக்குறள்‌ நாலடைவு ? இத்‌ தொகுதியில்‌ தரப்‌ 


பட்டுள்ளது. இதனைத்‌ தொகுத்து அளித்தவர்‌ இப்பொழுது உலகத்‌ . 


தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனத்தில்‌ இணைப்பேராசிரியராய்‌ விளங்கும்‌ 
க. த. இருநாவுக்கரசு அவர்களாவர்‌. அவர்கள்‌ இந்தப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ தமிழ்த்துறைக்கும்‌, திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதிக்கும்‌ 
பெருமைத்தேடித்‌ தந்துள்ளார்கள்‌. இந்த ஆண்டு சாகித்திய அகாதமி 
யின்‌ இலக்கியப்‌ பரிசினை அவர்கள்‌ இங்கு இருந்த காலத்து எழுதிய 
* திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌ ” என்னும்‌ நூலுக்காகப்‌ பெற்றுள்ளார்‌ 
கள்‌. பரிசுபெற்ற பேராசிரியப்‌ பெருந்தகை அவர்களுக்குச்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகமும்‌ தமிழ்த்‌ துறையும்‌ பாராட்டுகளைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறது. 


முந்திய தமிழாய்வுகளிற்‌ போலவே ஆங்கிலப்பகுதி ஒன்றும்‌ 
இதில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்‌ மேலைக்‌ கடற்கரையில்‌ 
வந்து இறங்கி முதற்கண்‌ வாழ்ந்தபோது, அவர்கள்‌ தமிழர்களோடு 
அளவளாவும்‌ பொருட்டுத்‌ தொகுத்த சொற்கோவை ஒன்று கட்டி 
யுள்ளது. நடை முறைப்‌ பழக்கத்திற்கு அவசியமான தமிழ்‌ சொற்கள்‌ 
ஆங்கிலச்‌ சொற்களுடன்‌ இணைத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 


தமிழ்‌ காடு அரசாங்கக்‌ கிழக்குத்‌ திசைச்‌ சுவடி நிலையத்திலிருந்த 
இந்தச்‌ சுவடியை எடுத்து எழுதி வெளியிடத்‌ துணைபுரிற்தவர்‌ 
தமிழகராதிப்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ள திரு. வ. செயதேவன்‌ அவர்க 
ளாவார்‌. இச்‌ சவடியினைப்‌ பதிப்பிப்பதற்கு மனமுவந்து இசைந்த 
கிழக்குத்‌ திசைச்‌ சுவடி நிலையக்‌ காப்பாளர்‌ பேராசிரியர்‌ சம்பத்‌ 


க்கு ச்‌ 
ச்‌ 


vii 


அவர்களுக்குத்‌ தமிழ்த்‌ துறையின்‌ நன்றி உரித்தாகும்‌. இந்தச்‌ சொற்‌ 
கோவை மொழியியல்‌ ஆய்வாளர்க்கும்‌, அகரா தியாளர்க்கும்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சொற்பொருட்‌ கோவையாகும்‌. இது பற்றிய ஆய்வுக்குறிப்‌ 
புகள்‌ அடுத்த இதழில்‌ வெளிவரும்‌. 


தமிழாய்வில்‌ இதுவரை அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌ நூல்களைக்‌ 
கண்டறிந்து வெளியிடுவதும்‌ அவற்றைத்‌ தனி நூலாய்‌ வெளியிடுவதும்‌ 
ஆகிய பணி தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது, இதுவரை 
அப்பாண்டை நாதர்‌ உலா, நாக குமார காவியம்‌, திருமேற்றிசையக்‌ 
தாதி என்பவை வெளிவந்துள்ளன. இந்த மூன்றாம்‌ தொகுதியில்‌ வழி 
வழியாய்‌ வரும்‌ வாய்மொழி இலக்கியங்களாகிய நாட்டுப்புற இலக்கி 
யங்களை எழுத்துருவில்‌ போற்றும்‌ புது முயற்சியும்‌ தொடங்கப்பட்‌ 
டுள்ளது. இந்த நாட்டுப்புற இலக்கிய வரிசையில்‌ “ஈனமுத்துப்‌ 
பாண்டியன்‌ கதை' என்னும்‌ வில்லுப்‌. பாட்டு முதன்முதல்‌ வெளியிடப்‌ 
படுகிறது. இது தமிழ்த்துறை ஆய்வு மாணவர்‌ திரு. சு. சண்முக சுந்தரம்‌ 
அவர்களின்‌ ஆர்வ உழைப்பின்‌. அரும்பயன்‌. 


தமிழ்‌ நூல்கள்‌ சிலவற்றிற்கான மதிப்புரைகளை “மதிப்புரை 
மாலை? என்னும்‌ பகுதியில்‌ காணலாம்‌. 1974-ஆம்‌ ஆண்டில்‌ தமிழ்த்‌ 
துறையில்‌ நிகழ்ந்த சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ முதலியவற்றைத்‌ : தமிழ்த்‌ 
துறைச்‌ செய்திகள்‌ ' என்னும்‌ தனிப்பகுதியால்‌ அறியலாகும்‌. 


முந்திய தொகுதிகளைப்‌ போலவே இத்‌ தொகுதியையும்‌ செம்மை 
யுற அமைய அரும்பெரும்‌ உதவி புரிந்த புலவர்மணி மு. சண்முகம்‌ 
பிள்ளை அவர்களுக்குத்‌ தமிழ்த்துறையின்‌ சார்பில்‌ உளமார்ந்த நன்றி 
யறிதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. “மாரி மாட்டு என்னாற்றுங்‌ 
கொல்லோ உலகு? 


இத்‌ தொகுதி வெளியிடுவதற்கும்‌ உறுதுணையாய்‌ இருந்த மாண்‌ 
பமை துணைவேந்தர்‌ அவர்கட்கும்‌ ஆட்சிக்‌ குழுவினர்க்கும்‌ என்‌ நன்றி 
உரியது. 


சென்னை, i 
தகி ௩. சஞ்சீவி. 


ச்‌, 


பொருளடக்கம்‌ 


Ee கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌ 1—108 6 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ கட்டுரைகள்‌ 
ஒரு வகை தொகை 1. சங்க காலம்‌ 1—32 


இருக்குறள்‌ நூலடைவு 1—92 
Vocabulary and Dialogue 1—36 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
(வில்லுப்‌ பாட்டு) i—xii+ 1—24 


மதிப்புரை மாலை h 1—28 
.... தமிழ்த்துறைச்‌ செய்திகள்‌ 1—30 


வ. 


எண்‌ -பொருள்‌ 

1. பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு.வஃவின்‌ நாடகங்கள்‌ 
_டாக்டர்‌ ந. சஞ்சீவி 

2. தொல்காப்பியரும்‌ ௮கராதிக்‌ கலையும்‌ 
வ. செயதேவன்‌ 

3. கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்‌ 

கட்டுரைகள்‌ 

_ கு. மோகனராசு 

4. நடையின்‌ வகைகள்‌ 


_ இ. சுந்தரமூர்த்தி 


கருத்தரங்க 
நாள்‌ 


18—8-—72 


30—7—73 


9—11—73 


31—7—74 


1. பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ.-வின்‌ நாடகங்கள்‌ 


டாக்டர்‌ ௩. சஞ்சீவி 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


“மக்கள்‌ அறிவு மட்டும்‌ பெற்றிருந்தால்‌ போதாது. ஒழுக்கமும்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. ஒழுக்கத்தோடு பொருந்தாத அறிவுக்கு 
மதிப்புத்‌ தரக்கூடாது. டாக்டர்‌ மு. வ. ஒழுக்கத்தை உயிரென 
ஓம்பும்‌ அறிஞராவார்‌.” [தமிழ்‌ முரசு, ஏப்‌. 1951.] 

“டாக்டர்‌ மு. வ. எவரையும்‌ எளிதில்‌ பகைத்துக்கொள்ள விரும்பாதவர்‌. 
பரஸ்பரம்‌ பகை கொண்ட இரு வேறு சக்திகளிடையே நடைபோட 
நேருங்கால்‌ எந்த ஒரு சக்தியையும்‌, சார்ந்துவிடாதபடி நடந்து கொள்‌ 
ளும்‌ பண்பும்‌ திறனும்‌ அவருக்குண்டு,"' 

திலம்புச்‌ செல்வர்‌, தாமரைச்‌ செல்வர்‌, திரு. ம.பொ. சிவஞானம்‌. 
[செங்கோல்‌, 2--7--72;] . 


1 - 

பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ., பெருந்தமிழ்ச்‌ செல்வர்‌ - இந்திய 
விடுதலைக்குப்பின்‌ கட்டுரை, கதை, நாடகம்‌, கடிதம்‌ ஆகிய நான்கு 
துறைகளிலும்‌ சிறந்த தொண்டாற்றியுள்ள தமிழ்ப்‌ பேரறிஞர்‌ - 
பேராசிரியர்‌ - டாக்டர்‌ - மு.வ., அவர்களே என்று தெளிந்து துணிந்து 
கூறலாம்‌. இதுவரை அறியப்பட்ட அவருடைய 83 நூல்களுள்‌ 
கட்டுரைகள்‌ 49. இவற்றையும்‌ இலக்கிய விளக்கம்‌ பற்றியன 13; 
இலக்கிய ஆராய்ச்சி பற்றியன 11; அரசியல்‌ / சமூகம்‌ / பொது பற்றி 
யன 12; பயணம்‌ பற்றியது 1; -வாழ்க்கை வரலாற்று ஆய்வு பற்றி 
யன 4; மொழியியல்‌ பற்றியன 6 ; ஆங்கில நூல்கள்‌ 2 என்று பாகு 
பாடு செய்யலாம்‌. சிறுகதை நூல்கள்‌ 2; நாவல்கள்‌ 15; நாடகங்கள்‌ 
5*; கடித நூல்கள்‌ 4. 


இக்கணக்கீட்டால்‌ பேராசிரியர்‌ அவர்கட்கு எவ்வெவ்‌ வகை 
இலக்கிய வடிவங்களில்‌ எவ்வளவு ஈடுபாடு என்பது ஒருவாறு 
விளங்கும்‌. நாடக வகையில்‌ அவர்கள்‌ நான்கு நூல்களே எழுதியிரும்‌ 
தாலும்‌ அத்துறையில்‌ அவர்கட்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு என்பதை 
அவரை அறிந்தார்‌ அனைவரும்‌ அறிவர்‌. ஆயினும்‌, நூல்களாக நான்கே 
நாடக நூல்கள்‌ எழுதியிருப்பதற்குக்‌ காரணம்‌ விற்பனைக்‌ கண்ணோட்‌ 
டத்தில்‌ நாடகம்‌ படிப்போர்‌ தொகை நலிவுற்று இருப்பதைக்‌ கருதியே 
ஆகும்‌ எனலாம்‌. 


இனி, இந்த நான்கு நாடக நூல்களும்‌ எவ்வகைப்‌ பாகுபாட்டுக்கு 
உரியன என எண்ணலாம்‌. 1. மனச்சான்று; 2. காதல்‌ எங்கே? 


நாடகங்கள்‌ ஐந்தனுள்‌, டாக்டர்‌ அல்லி என்பது இவர்தம்‌ அல்லி என்னும்‌ கெடுங்‌ 
கதையைத்‌ தழுவி, இரு. டி. கே. கணபதி அவர்களால்‌ எழுதப்பட்டது. 


த 
A‘. 


ர 


8 3. 
11 101 | 


ண சா 


ம்‌: 7 அ 


4 தமிழாய்வு--3 


இவை இரண்டும்‌ சமூகம்‌ பற்றியன. 3. மூன்று நாடகங்கள்‌. இந்‌ 
நூலில்‌ உள்ள நாடகங்களுள்‌ முதலாவது இளங்கோ அடிகளையும்‌, 
இரண்டாவது திலகவதியாரையும்‌, , மூன்றாவது , முதலாம்‌ இராசேந்‌ 
இரையும்‌ பற்றியன. 4. பச்சையப்பர்‌ வள்ளல்‌ பற்றியது. இது 
வரலாறு. ட 

இக்‌ குறிப்பாலும்‌ பேராசிரியரின்‌ பெரிய ஈடுபாடுகள்‌ புலனாகும்‌. 
காசு, காதல்‌, இலக்கியம்‌, சமயம்‌, வரலாறு இவை டாக்டர்‌ மு.வ. ந 
தமிழ்‌ நெஞ்சத்தைக்‌ கவர்ந்தவை என்பது தெளிவு. 


2 
பேராசிரியரின்‌ நாடகங்கள்‌ பற்றிய இவ்வாய்வை, 1. கதை, 
2, காட்சி அமைப்பு, 3. பாத்திரப்‌ படைப்பு, 4. நடை நலம்‌, 


5. கருத்து வளம்‌ என்னும்‌ ஐந்து தலைப்புகளில்‌ காணலாம்‌. 
முதலாவது, மனச்சான்று. இந்நூலுள்‌, 1. மனச்சான்று, 
2. இம்பளம்‌, 3. ஏமாற்றம்‌, 4. பொதுநலம்‌ என்னும்‌ நான்கு தலைப்பு 
களில்‌ எழுதப்‌ பெற்ற நான்கு ஓரங்க நாடகங்கள்‌ உள்ளன. இம்‌ 
நாலுக்கு *முன்னுரை'யாகப்‌ பேராசிரியர்‌ “வல்லப நன்றியுரை 
வருமாறு: 12 
* கல்லூரிக்‌ கழகங்களில்‌ வல்‌ கன யான்‌ அவ்வப்‌ 
போது எழுதிய நான்கு ஓரங்க நாடகங்களின்‌ தொகுதியே 
இந்நூல்‌. நாடகமாக நடித்த இளைஞர்களின்‌ ஆர்வமும்‌ 
ஊக்கமுமே இந்நூல்‌ வெளிவரக்‌ காரணமாக அமைந்தன. 
அவர்களுக்கு என்‌ அன்பார்ந்த நன்றி: உரியதாகும்‌.” ்‌ 


இனி, மனச்சான்றின்‌ கதை : 


செங்கொழுந்து (சிவக்கொழுந்து 2) முதலியார்‌ கள்ள வாணிபம்‌ 
செய்கிறார்‌ ; காந்தி பக்தர்போல்‌ நடித்து அதிகாரிகளையும்‌ மக்களையும்‌ 
ஏமாற்றப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ மகன்‌ திருவேங்கடத்துக்கு இது பிடிக்க 
வில்லை. தந்தையோடு மாறுபட்டு வீட்டைவிட்டு வெளியேறிக்‌ கல்லூரி 
விடுதியிலேயே வாழ முற்படுகிறான்‌. மைந்தனின்‌ பிரிவு தந்தையை 
வாட்டுகிறது. அந்த வாட்டுதலுக்கு இரையான தந்தையின்‌ மனச்‌ 
சான்று ஓங்கி ஒலிக்கிறது. * இனிமேல்‌ தவறு செய்வது இல்லை? 
என்று உறுதி கொள்கிறார்‌. வீட்டை விட்டு வெளியேறி விடுதிக்குச்‌ 
சென்ற மைந்தனும்‌ ' தக்தைமேல்‌ தயவுகொண்டு வீட்டுக்குத்‌ 
இரும்புவதே முறை என்ற மனச்சான்றின்‌ குரலுக்குப்‌ பணிகிகான்‌, A 


இந்திய விடுதலையை ஓட்டி எழுந்த ஓரங்க நாடகம்‌ இது. இந்‌ 


ப்‌ காடகம்‌ 1950இல்‌ ஈடையெற்ற கலைவிழாவில்‌ கடிக்கப்பெற்றதாக 


னு. (இதன்‌ முதல்‌ பதிப்புப்‌ பற்றிய குறிப்பை 1963இல்‌ வெளி 


கான்காம்‌ பதிப்புக்‌ குறிப்பிடாதது ஒரு சிறு குறையே. 
கன்‌ தியுசையும்‌ காலின்‌ றிக்‌ கையொப்பம்‌ இடப்பட்டின் கத்‌ 4 


இத்‌ * 2௩ நகு அ கக்‌ ௩ ட 


நற ஆறாத்‌ 2 அதிகக்‌, 


கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌ 5 


எனவே, இரண்டாம்‌ உலகப்‌ போருக்குப்பின்‌ இந்தியாவில்‌ தலைவிரித்‌ 
தாடிய கள்ள வாணிபம்‌ - கொள்ளை லாபப்‌ பின்னணியில்‌ _ பேரா 
சிரியரின்‌ முதல்‌ நாடகம்‌ எழுந்ததில்‌ பெரு வியப்பு இல்லை. அதிலும்‌ 
சிறப்பாக “அறமும்‌ அரசியலும்‌ ' போற்றும்‌ சமூக உணர்வு மிக்க 
சான்றோராகிய டாக்டர்‌ மு.வஃவின்‌ மனச்சான்று கொதித்தெழுந்து ' 
இந்திய முதல்‌ தப்பொறியே இந்‌ நாடகம்‌ எனலாம்‌. மன்பதைக்கு 
என்றென்றும்‌ தேவைப்படும்‌ மனச்சான்றே பேராசிரியரின்‌ முதல்‌ 
நாடகத்தின்‌ - முதல்‌ நாடக நூலின்‌ - பெயராய்‌ அமைந்தது போற்று 
தற்கு கதற ஆகும்‌. ்‌ 
22 
“மனச்சான்று?. நாடகத்தின்‌ : பாத்திரக்‌ பர்மியம்‌! 

அவர்கள்‌, 1. செங்கொழுந்து முதலியார்‌, 2. அவர்‌ மனைவி மாணிக்க 
வல்லி, .3. தபால்காரன்‌, 4. போலீசு, 5. வேலைக்காரன்‌-பிரகஸ்பதி, 
6. சி. ஐ.டி, , 7. சிவக்கொழுந்து முதலியார்‌ மகன்‌ திருவேங்கடம்‌, 
8. மாணவர்கள்‌ - நண்பர்கள்‌, 9. டாக்டர்‌, 10. குரல்‌. 


ல இளி, இப்பாத்திரங்களின்‌ ற்‌ மனச்சான்று” ஓரங்க 
நாடக மலரின்‌ இதழ்கள்‌ ஒவ்வொன்றாய்‌ விரியும்‌ எழிலையும்‌ ஏற்றத்தை 
1 காண்போம்‌. H 


. ஏழு காட்சிகளைப்‌ பெற்றிருக்கும்‌ இந்நாடகத்தின்‌ st காட்ச 
பற்றி ஆசிரியர்‌ தரும்‌ அறிமுகம்‌ வருமாறு : 


“ இடம்‌ முதலியன : . செங்கொழுந்து க வீடு கூடத்‌ 
- தில்‌ நான்கு நாற்காலிகளும்‌ இடையில்‌ ஒரு சோபாவும்‌ -- 


அலங்காரமான ., சின்ன பெஞ்சு - அதன்மேல்‌ பின்னல்‌ ல்க 


. ... வேலைப்பாடுள்ள ரோஜா நிறத்துணி அதன்மேல்‌ வெள்ளித்‌ 
தட்டில்‌ வெற்றிலை பாக்கு . ஆரஞ்சுப்‌ பழம்‌ முதலியவை - : 
செங்கொழுந்து முதலியார்‌ சோபாவில்‌ படுத்திருத்தல்‌ 
£ அவருடைய பார்வைக்கு ‘எதிரே காந்தி படம்‌ -- அவர்‌. 
. அதைப்‌ பார்த்துக்கொண்டே ஏதோ தி்‌ இருக்கிறார்‌ 
பகல்‌ 12 மணி.” ்‌ i 


.. இந்தச்‌ குழலில்‌ முதல்‌ காட்சி, செங்கொழுந்து முதலியாரின்‌ வெள்‌ ்‌ 


A து தொடங்குகிறது. - வேலைக்காரனைச்‌. செங்கொழுந்து 


முதலியார்‌, “டேய்‌! டேய்‌! (கொஞ்சம்‌ பொறுத்து) டேஎய்‌ !” என்று. 


அழைக்கும்‌ யகது சாத்து அவருடைய உடல்‌ - உள்ளச்‌ ம்‌ பட்‌ 2 பன்னி 


௦ அழ்ந்த ச ம்‌ க 
7 செங்கொழுக்‌ து வல்‌ கி்‌ துணைவியார்‌ ஆரஞ்சுப்‌ தன்‌ பத்‌ 
டுக்கறார்‌. அதை. மென்று தின்னாமல்‌ விழுங்குகறாராம்‌ ந்‌ 5 

ப இதும்‌, அவர்‌ கவலை கட்‌: ல்‌ 


6 தமிழாய்வு -- 3 


டி. செங்கொழுந்து முதலியார்‌ வெறும்‌ கவலைக்காரராக மட்டும்‌ 
ன்‌ இல்லை -- கொஞ்சம்‌ துணிச்சல்காரராயும்‌ மாற முனைகிறார்‌ என்பது 
முதலியார்க்கும்‌ அவர்‌ துணைவியார்க்கும்‌ நடக்கும்‌ உரையாடலால்‌ 
நன்கு விளங்குகிறது. 


வோ மாணிக்‌: அப்படி இல்லைங்க ! நம்ம டாக்டர்‌ போனவாரம்‌ இங்கே 
வந்தபோது இதைச்‌ சொன்னார்‌. அய்யா அடிக்கடி யோசனை 
பண்ணுகிறாரா என்று கேட்டார்‌. சாப்பிட்ட பிறகு கவலை 
ழ்‌ இல்லாமல்‌ தூங்குகறாரா என்று கேட்டார்‌. இப்படியெல்லாம்‌ 
கவனிக்கவேண்டும்‌ என்று சொல்லிவிட்டுப்‌ போனாருங்க. 
இல்லாவிட்டால்‌ என்னென்னவோ நோய்‌ வருமாம்‌. 
என்னவோ அல்சராம்‌, மூத்திர வியாதியாம்‌, இரத்த நோயாம்‌ 

என்னென்னவோ சொன்னாருங்க, 


செங்‌: நல்ல காலம்‌! பைத்தியம்‌ பிடிக்கும்‌ என்று சொல்ல 
வில்லையே? அதுதான்‌ குறைச்சலாக இருக்கிறது. 


மேலும்‌, தொடரும்‌ உரையாடல்‌ வாயிலாக * சந்தடி சாக்கில்‌” 
மிகப்‌ பொருத்தமான வகையில்‌, ஆசிரியர்‌ முதலியாரின்‌ மைந்தனின்‌ 
“ந்து பண்பு நலனையும்‌ அறிமுகப்படுத்தி விடுகிறார்‌. 


மாணிக்‌: அது டாக்டர்‌ சொல்லவில்லைங்க. நம்ப பக்கத்து வீட்டுப்‌ 
பாட்டியம்மா சொன்னார்கள்‌. நம்ம பையனைப்‌ பற்றித்தான்‌ 
சொன்னார்கள்‌. வெள்ளைக்‌ காகிதத்திலே கருப்பெழுத்தை 
எந்த நேரமும்‌ பார்த்துக்கொண்டே இருந்தால்‌, ஒவ்வொருத்‌ 
தருக்கு அப்படி ஆய்விடும்‌ என்று சொன்னார்கள்‌. டாக்டரைக்‌ 
கேட்டால்‌, அதெல்லாம்‌ பொய்‌ என்று சொன்னாருங்க. 


செய்‌: ஈம்ம பையனைப்‌ பற்றி அந்தப்‌ பாட்டிக்கு என்ன தெரியும்‌ 2 
அது ஒரு கருநாடகம்‌. டாக்டர்‌ சொன்னதுதான்‌ சரி. 


i இனி, அவரவர்‌ பார்க்கும்‌ பார்வையில்‌ ஏற்படும்‌ கோணமும்‌ -- 
கோணலுமே தவறான முடிவுகட்குக்‌ காரணமாகின்றன என்பது 
பின்வரும்‌ உரையாடலால்‌ பிறங்கும்‌. 


செங்‌: (வெற்றிலையை மென்றுகொண்டே) நான்‌ அந்தக்‌ காந்தி 
படத்தைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தேனே தவிர, வேறே 
யோசனை பண்ணலை. எவ்வளவு பெரியவர்‌! எவ்வளவு 
பாடுபட்டார்‌ ! கடைசியில்‌ ஒரு காசும்‌ சேர்க்கவில்லை. சுட்டுப்‌ 
போட்டுவிட்டார்கள்‌. என்னத்தைக்‌ கண்டார்‌? 


காந்தியின்‌ சாவுக்காக முதலைக்‌ கண்ணீர்‌ வடிக்கும்‌ முதலியார்‌ 
- காந்தியைத்‌ தன்‌ கள்ள வாணிபத்துக்குப்‌ பயன்படுத்த அஷ்ட. ர 
ட அ ராம்‌ சொற்களைக்‌ கேட்போம்‌. 4 


கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌ 7 


செங்‌ : என்ன உலகம்‌! அட உலகமே! இப்போது அவருடைய 
பேரைச்‌ சொல்லி நாம்‌ எல்லாம்‌ எவ்வளவு பணம்‌ சேர்க்‌ 
கிறோம்‌ ? எல்லாம்‌ அவரால்தானே ? அதனால்தான்‌ கான்‌ 
காந்தி பேரைச்‌ சொல்லிக்கொண்டு யார்‌ வந்தாலும்‌ தருமம்‌ 
செய்கிறேன்‌. நேற்றுக்கூட, ஒரு சங்கத்துக்கு நூறு ரூபாய்‌ 
கொடுத்தேன்‌. பெரிய காந்தி படம்‌ - இதைவிடப்‌ பெரிய 
படம்‌ -- நிற்கிற மாதிரி காந்தி படம்‌ -- என்ன விலையானாலும்‌ 
சரி-- அவர்களுக்கு ஒன்று வாங்கிக்‌ கொடுக்கப்‌ போவதாகச்‌ 
சொல்லியிருக்கிறேன்‌. 


மாணிக்‌ : ஆமாங்க, ஏதோ இன்கம்டேக்ஸ்‌, இன்னும்‌ என்னவோ 
கணக்கு என்னவோ தகராறு இருப்பதாகப்‌ போன வாரம்‌ 
சொன்னீர்களே, அது என்ன ஆச்சு? 


செங்‌: அதுவா? அதற்காகத்தான்‌ நேற்று அந்தக்‌ காந்தி சங்கத்‌ 
தாருக்கு நூறு ரூபாய்‌ கொடுத்தேன்‌. அந்தச்‌ சங்கத்தில்‌ 
இருப்பவர்களுக்கு ஆபீசர்கள்‌ தெரியுமாம்‌. அதனால்‌ அந்தப்‌ 
படத்தைச்‌ சீக்கிரத்தில்‌ வாங்கிக்‌ கொடுக்கப்‌ போகிறேன்‌. 
அதுவரையில்‌ வழக்கை ஓத்திவைக்கும்படியாக .வக்கீலுக்குச்‌ 
சொல்லியிருக்கிறேன்‌. 


மாணிக்‌: காந்தி படம்‌ கொடுத்தால்‌ விட்டுவிடுவார்களா ? அப்படி 
யானால்‌ -- 


செங்‌: நீ ஒரு பைத்தியம்‌! உனக்கு யார்‌ சொல்லுவார்கள்‌ 2 
(எழுந்து போய்‌ வெற்றிலையைத்‌ துப்பிவிட்டு வந்து நடந்து 

்‌்‌ கொண்டே) உனக்கு ஒன்றும்‌ தெரியாது. சும்மா இரு. 

மாணிக்‌: சரி! நான்‌ வாயை மூடிக்கொள்கிறேன்‌. இப்படியே 
கவலையெல்லாம்‌ உங்கள்‌ மனசிலேயே வைத்துக்கொண் 


டிருந்தால்‌ -, 


செங்‌: சே! இது ஒன்றும்‌ கவலையில்லை. தந்திரம்‌, லஞ்சமாகக்‌ 
கொடுத்தால்‌ கைநிறையக்‌ கொடுக்கவேண்டும்‌. அதற்காக 
இப்படிச்‌ செய்யலாம்‌ என்று பார்க்கிறேன்‌. 


இந்த உரையாடலால்‌, * உலகம்‌ தெரிந்த ” ஆண்மகனும்‌, £ உலகம்‌ 
தெரியாத” பெண்மகளும்‌ எத்தகையர்‌ என்பது விளங்கும்‌. 


மாணிக்கவல்லி அம்மையார்‌ செங்கொழுந்து முதலியாரின்‌ மனைவி 
மட்டும்‌ அல்லர்‌ ; (ஒரு மகன்‌ 2) திருவேங்கடத்தைப்‌ பெற்ற தாயும்‌ 
அவர்‌. அந்தத்‌ தாயுள்ளம்‌ வினவும்‌ வினாவும்‌ அதற்குத்‌ தந்தையுள்ளம்‌ 
தரும்‌ விடையும்‌ வருமாறு: 


- (1 ட தமிழாய்வு--3 


மாணிக்‌: எப்படியோ செய்யுங்கள்‌. ஆனால்‌, பையனுக்கு இதெல்‌ 
லாம்‌ எப்படிக்‌ கற்றுக்கொடுப்பது: 2 


செங்‌ : இந்த வருசம்‌ எம்‌.ஏ. தேர்வுக்குப்‌ போகிறான்‌. இதை முடித்து 
p விட்டால்‌, அவன்‌ ஏன்‌ வியாபாரத்துக்கு ' வரனும்‌? பெரிய 
உத்தியோகத்துக்குப்‌ போனால்‌, அவனுடைய கால்மாட்டில்‌ 
எத்தனையோ வியாபாரிகள்‌ விழுந்து கடப்பார்களே ! 

அவனுக்கு என்ன குறைச்சல்‌ ?' ர்க 


ப்‌ மமதா 1 


்‌ 
ர்‌ 
i 
- மாணிக்‌: உத்தியோகத்திலே அவ்வளவாகச்‌ சம்பாஇக்க A 
ட என்று பையன்‌ சொன்னானே 1. 1 


செங்‌; ல்‌ சொன்னது! அவனே சொன்னானா? .இருவேங்கடமா ? 
(நடப்பதை விட்டு நிற்கிறார்‌.) 


மாணிக்‌: ஆமாம்‌; பையன்தான்‌. 


இ செங்‌: அட தெய்வமே! இதற்காகவா அவனை இவ்வளவு படிக்க 

ல்‌. வைத்தேன்‌? புலி வயிற்றில்‌ பூனைக்குட்டி 'பிறக்க்வேண்டுமா? 
அங்கங்கே நாற்பது ரூபாய்‌ குமாஸ்தா நாலாயிரம்‌ ஐயாயிரம்‌ 
என்று சேர்த்து ட்டில்‌ அக பக்ர்‌ பக்கல்‌ கையா 
லாகாத பேச்சா? 


மாணிக்‌ :ஏன்‌? பையன்‌ விருப்பம்போல வியாபாரமே செய்யட்டுமே! 
நமக்கு என்ன? உங்களுக்குப்‌ பின்னால்‌ மண்டிக்கு : ஆள்‌ 
வேண்டுமே ! உங்களுக்கும்‌ துணை வேண்டுமே / 


செங்‌ : அடி பைத்தியமே! வியாபாரத்தில்‌ நானும்‌ சம்பாதித்தேன்‌. 
்‌ என்னைப்போல்‌ திறமை இவனுக்கு ப்படி உத்தியோகத்தில்‌ ட்‌ 
கண்ணுக்கு மறைவாக: நாலு காசு வாங்கிக்‌ கைநிறையச்‌ | 
சேர்க்கத்‌ தெரியாதவன்‌ இவனா வியாபாரம்‌ செய்ய முடியும்‌? 
வியாபாரம்‌ என்றால்‌ சும்மாவா? தலை போகிற வேலை ஆச்சே! ய 
போன மாதத்தில்‌ சர்க்கரைப்‌ பஞ்சம்‌ வந்தது. திடீரென்று ப்‌ அ 
நூறு மூட்டையைப்‌ பதுக்கி வைத்தேன்‌. எங்கே வைத்தேன்‌, 
ஆ எப்படி வைத்தேன்‌, எந்த வகையில்‌ செலவு செய்தேன்‌, 
எத்தனை ஆயிரம்‌ எனக்கு லாபம்‌ வந்தது இதெல்லாம்‌ 
4 ப்‌ யாருக்காவது தெரியுமா? உனக்குச்‌ சொல்லியிருப்பேனா? 
1௬௪ யாருக்காவது மூச்சுவிட்டிருப்பேனா? தெரிந்திருந்தால்‌. என்ன ்‌ 
ஆயிருக்கும்‌? தலைபோயிருக்கும்‌. வீடு,வாசல்‌, மானம்‌ எல்லாம்‌ 
போயீருக்குமே! எத்தனை பேருக்கு என்னென்ன லஞ்சம்‌ ஆத 
கொடுத்தேன்‌. இந்தக்‌ காசுக்கெல்லாம்‌ ஒரு துண்டுக்‌ 
காகதத்தில்‌ கணக்கு உண்டா? எல்லாம்‌ டஸ்ட்‌ தா்‌ (தன்‌ 
கெற்தியைச்‌ ஸத்‌: கொள்கிறார்‌. ) ' 


டாக்டர்‌ மு. வ. -- வின்‌ நாடகங்கள்‌ 9 


மாணிக்‌: ஏனுங்க இவ்வளவு பயமான வேலை? 

செங்‌: சே! நீ சும்மா இரு, என்னவேச நடுங்குகிராயே/ 

மாணிக்‌: அப்படியானால்‌ பையனுக்கு வேண்டாங்க வியாபாரம்‌. 
தாய்‌ - தந்தையர்‌ உரையாடல்‌ திருவேங்கடத்திற்கு ஒரு வி. பி. பி. 

கொண்டு வந்த தபால்காரரால்‌ சற்றே இடையீடுபடுகிறது--ஆனால்‌ 

செங்கொழுந்து முதலியாரின்‌ கள்ள வாணிபத்தை-- அதற்கான 


முறைகளுள்‌ ஒன்றை அறிந்துகொள்ள அந்த நிகழ்ச்சியும்‌ பயன்படு 
கிறது. முதலியார்‌--தபால்காரர்‌ உரையாடல்‌ வருமாறு : 


செங்‌: வாங்க! 


தபால்‌: ஒரு வி. பி. பி. இருக்கிறது. உங்கள்‌ பையன்‌ பேருக்கு இருக்‌ 
கிறது. (புத்தகக்‌ கட்டை எடுத்துக்‌ காட்டல்‌,) 


செங்‌: (நாற்காலியில்‌ உட்கார்ந்து) சரி, நல்லது. எவ்வளவு பணம்‌ 
கட்டணும்‌? நான்‌ கட்டுகிறேன்‌. 


தபால்‌: ஒன்பது ரூபாய்‌ பத்தணா. 

செங்‌: மாணிக்கம்‌/ போய்க்‌ கொண்டுவா. (தபால்காரர்‌ கையெழுத்‌ 
துக்கு இடம்‌ காட்டுகிறார்‌. செங்கொழுந்து முதலியார்‌ 
கையெழுத்துப்‌ போடுகிறார்‌. மனைவி உள்ளே போய்ப்‌ பணம்‌ 
கொண்டுவந்து கொடுக்கிறாள்‌. தபால்காரர்‌ பணத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டு புத்தகக்‌ கட்டைக்‌ கொடுத்துவிட்டு விடை 
பெறுகிருர்‌.) 

தபால்‌: வரேனுங்க. 

செங்‌: அய்யா! ஒரு சின்ன உதவி. 


தபால்‌: என்ன சொல்லுங்க. 


செங்‌: இந்த வாரத்தில்‌ மண்டித்‌ தெருவில்‌ யாருக்காவது கல்கத்தாவி 
லிருந்து ஏதாவது பாஸ்‌ வந்திருக்குமா ? 


பால்‌: நேற்று, ச. மு. க. தா. வுக்கு (சனா முனா கனா தானாவுக்கு) 
த » 
ஒன்று வந்தது. அது என்னவோ தெரியாதுங்க. 


செங்‌: பம்பாயிலிருந்து? 


தபால்‌: நினைவு இல்லைங்க. இனிமேல்‌ வந்தால்‌ சொல்வேன்‌. 
௧-2 


10 தமிழாய்வு — 3 


செங்‌: கொஞ்சம்‌ நினைவு இருக்கட்டும்‌. வியாபாரம்‌, லாட்டரிச்சிட்டு 
மாதிரிதான்‌. உங்கள்‌ உதவியெல்லாம்‌ இருந்தால்தான்‌ 
நாங்கள்‌ பிழைக்க முடியும்‌. உதவியை மறக்க மாட்டோம்‌. 


தபால்‌: அதற்கென்னங்க! போய்‌ வரேனுங்க. 


இவ்வளவு தபால்காரரிடம்‌ “கெஞ்சும்‌” சிவக்கொழுந்து முதலியார்‌ 
அவர்‌ இரும்பிச்‌ செல்வதைக்‌ கண்ணெடுத்தும்‌ பார்க்காமல்‌, போய்‌ 
வாங்க! போய்‌ வாங்க என்று விடை கொடுத்து அனுப்புகிறார்‌. 
பின்னர்ப்‌ புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்துப்‌ பெயர்‌ படிக்கிறார்‌. 
(பிள்ளைக்கு வந்த புத்தகக்‌ கட்டை இவர்‌ பிரித்துப்‌ பார்ப்பதே அவ்‌ 
வளவு சரியா? நாகரிகமா? என்று நினைத்தலும்‌ இக்காலத்தில்‌ 
இயற்கை, 


உத்தம வாழ்க்கை 

சத்திய சோதனை 

மனித வாழ்க்கையும்‌ காந்தியடிகளும்‌ 
காந்தி அண்ணல்‌ 

அனாசக்தி யோகம்‌ 

மாணவர்க்குக்‌ காந்தியடிகள்‌ 


இவற்றுள்‌ மூன்றாவது தமிழ்‌ முனிவர்‌ திரு. வி. ௧. எழுதியது. 
நான்காவது பேராசிரியரே எழுதிய புத்தகம்‌ ஒன்றின்‌ தலைப்பு. 
மற்றவை எல்லாம்‌ அண்ணல்‌ காந்தி அடிகள்‌ எழுதியவையே. 
மேற்குறிப்பிட்ட புத்தகங்களைப்‌ பார்த்ததும்‌ முதலியார்‌ புலம்பியவை 
வருமாறு : 


அட தெய்வமே! மாணிக்கம்‌! இது என்ன தொல்லை? 
என்னவோ என்று பார்த்தால்‌, இந்தப்‌ பையன்‌ எல்லாம்‌ 
காந்தி காந்தி காந்தி என்று புத்தகங்களைத்‌ தருவிக்கிறான்‌. 
இதற்கு வேறே ரூபாய்‌ தண்டமா? இதுதான்‌ எம்‌. ஏ. படிக்கிற 
அழகா! சரிதான்‌! என்ன பாடுபட்டரலும்‌ அவன்‌ போக்கு 
இப்படிப்‌ போறதே! சரிதான்‌, சச்சி! மடப்பயன்‌! (என்று 
சொல்லிக்கொண்டே எழுந்து பக்கத்து அறைக்கு நடக்கிறார்‌.) 
முதலியார்‌ பக்கத்து அறைக்கு நடக்கும்‌ காரணம்‌ பின்னர்‌ 
விளங்கும்‌. அதை கரம்‌ அறியோம்‌. ஆனால்‌ ஆசிரியர்‌ அறிவார்‌ அல்லவா? 
முதல்‌ காட்சி இத்துடன்‌ முடிந்து இரண்டாம்‌ காட்சி ஆரம்ப 
மாகிறது. இந்தக்‌ காட்சி பற்றிய அறிமுகம்‌ வருமாறு : 
செங்கொழுந்து முதலியார்‌ வீட்டின்‌ எதிரே தெருவில்‌ 


அவருடைய வேலையாள்‌ பிரகஸ்பதியை ஒரு போலீசுகாரனும்‌ 
மற்றோரு 8. ஐ. டீ. யும்‌ மடக்க நிற்கிறார்கள்‌. 


டாக்டர்‌ மு. வ. -- வின்‌ நாடகங்கள்‌ 11 


இந்தக்‌ காட்சியில்‌ நடைபெறும்‌ உரையாடலால்‌ வேலைக்காரன்‌-- 
போலீசுகாரர்‌ இயல்புகள்‌ நன்கு விளங்குகின்றன. இதன்‌ காரணமாக 
நகைச்சுவைக்கும்‌ இக்காட்சியில்‌ இடம்‌ ஏற்படுகிறது. ஒரு சான்று: 


சி. ஐ.டி: இந்த வீட்டிலே எத்தனை அறை இருக்கிறது? 
பிர: ஒண்ணு, ரண்டு, மூணு, நாலு, அஞ்சி, ஆறு - 
சி. ஐ. ட: ஆறுதானா? 


பிர: இதஜேோவரேன்‌ இருங்க. ஒண்ணு, ரண்டு, மூணு, நாலு, அஞ்சி, 
ஆறு, ஏழு, ஏழு, ஏழு. 


சி. ஐ. ட: அட என்னடா? எத்தனை ஏழுடா? 


பிர: இதோ வரேன்‌. இருங்க (எங்கேயோ பார்த்துக்‌ கொண்டு கூட்டு 
விரலால்‌ எதையோ எண்ணிக்‌ கொண்டு) ஒண்ணு, ரண்டு, 
மூணு, நாலு, அஞ்சி, ஆறு, ஏழு, எட்டு, எட்டு, எட்டு. 


சி. ஐ. டீ: அட என்னடா? பைத்தியமா? 
பிர: பைத்தியம்‌ இல்லைங்க! பிரகஸ்ப திங்க. 


போலீசு: இதெல்லாம்‌ கேட்குற இடத்தில்‌ கேட்கணுங்க. கொடுக்கிற 
உதை கொடுக்கணுங்க. 


பிர: (ஈடுங்கப்போய்‌) இல்லைங்க! எட்டுக்கு மேலே என்னவோ 
சொல்வார்களே, அது வரலைங்க ! 


சி. ஐ. டீ: ஒன்பதாடா ? 

பிர: ஆம்‌! ஆம்‌! ஒம்பத்து, ஒம்பத்து, அதுதானுங்க. 
கி. ஐ. டீ: ஒன்பது அறையாடா? 

பிர: இல்லைங்க! இன்னும்‌ இருக்குதுங்க. 

கி. ஐ. ட: பத்தாடா2 


பிர: நீங்க பூசை அறையை மட்டும்‌ சொல்கிறீர்கள்‌! அதற்குள்ளே 
இன்னொரு கதவு வைத்திருக்குதுங்க! 


போலீசு: கன்னத்திலே பத்து அறை கொடுங்கள்‌. அப்போதுதான்‌ 
பதினோராவது அறையைப்‌ பற்றிச்‌ சொல்வான்‌. 


கி. ஐ. டி: பதினொன்றா? சொல்லித்‌ தொலை. 


12 தமிழாய்வு -— 3 


பிர: அதுக்குமேலே தெரியாதுங்க! ஒரு நாள்‌ கலெக்டர்‌, காந்தி 
செட்டியார்‌ எல்லாம்‌ வந்து பார்த்தார்கள்‌. என்னை வெளியே 
நிற்க வைத்திட்டார்கள்‌. 


நகைச்சுவை நிறைந்த இந்தப்‌ பகுதியில்‌ கருத்துச்‌ சுவையும்‌ 
இருப்பது காணத்‌ தக்கது. பூசை அறைக்குள்‌ இன்னொரு அறை 
இருப்பது கள்ள வாணிபத்துக்குக்‌ கடவுளைக்‌ காவலாக்கும்‌ கலையைக்‌ 
காட்டுகிறது. இக்‌ நிலை நாட்டில்‌ தொடர்ந்து இருப்பதை முதலமைச்சர்‌ 
நிலையில்‌ இருந்தபோது பேரறிஞர்‌ அண்ணாவும்‌ சுட்டிக்‌ காட்டியது 
நினையத்‌ தக்கது, அவ்வாறே கள்ள வாணிப அறையை ஒருநாள்‌ 
கலெக்டரும்‌ காந்தி செட்டியாரும்‌ வந்து பார்த்த “மர்மம்‌” எண்ணத்‌ 
தக்கது. 


இக்‌ காட்சியில்‌ வேலையாள்‌ பிரகஸ்பதி எவ்வளவு கரவற்ற முட்டாள்‌ 
என்பதையும்‌ ஆசிரியர்‌ பாரதியாரைப்‌ போலவே (பார்க்க: அவர்‌ 
பாடிய கண்ணன்‌ என்‌ சேவகன்‌) பாமர இயல்பை எவ்வளவு உண்மை 
யாக அறிந்து உணர்த்துகிறார்‌ என்பதையும்‌ பின்வரும்‌ உரை 
யாடல்‌ விளக்கும்‌. 


சி. ஐ. டி: தூங்கும்போது ஏதாவது சத்தம்‌ கேட்டு விழிக்கிறதில்லையா? 


பிர: நாய்‌ குலைக்கிற சத்தம்‌ கேட்டு விழிப்பேனுங்க. ஆனால்‌, எமன்‌ 
வரும்போது நாய்‌ குலைக்கும்‌ என்று பெரியவர்கள்‌ சொல்‌ 
வார்கள்‌. அதனாலே கண்ணைத்‌ திறக்காமலே இருந்துவிட்டுத்‌ 
தூங்கிவிடுவேன்‌. 


மூன்றாவது காட்சியில்‌ மாணிக்கவல்லி அம்மையார்‌, அவர்‌ கணவர்‌ 
சிவக்கொழுந்து, அவர்கள்‌ பிள்ளை திருவேங்கடம்‌, அவர்கள்‌ வேலையாள்‌ 
பிரகு, சிவக்கொழுந்தின்‌ நண்பர்‌ ஆகியோர்‌ இடம்‌ பெறுகின்றனர்‌. 


இக்காட்சியில்‌ முதலில்‌ வேலைக்காரன்‌ பிரகுவுக்கும்‌ மாணிக்கவல்லி 
அம்மையாருக்கும்‌ இடையே நடைபெறும்‌ உரையாடலால்‌ விளங்கும்‌ 
உண்மை இரண்டெனலாம்‌. ஒன்று: கல்லானாலும்‌ கணவன்‌; 
புல்லானாலும்‌ புருசன்‌ என்று எண்ணும்‌ பழங்கால மரபினராகிய 
மாணிக்கவல்லி அம்மையார்‌ தன்‌ கணவன்‌ செய்யும்‌ தவறுகளைத்‌ 
தவறென்று அறிந்திருந்தும்‌ சரியென்றே நடைமுறையில்‌ கொண்டு 
அவருக்கு அல்லல்‌ ஒன்றும்‌ வரலாகாது என்று அலமருகிறார்‌. இரண்டு : 
உள்வீட்டு ரகசியம்‌ எல்லாம்‌ ஊரம்பலத்துக்கு வருவது எப்போதும்‌ 
வேலைக்காரர்களாலேயே என்பது. (பார்க்க: பாரதியாரின்‌ கண்ணன்‌ 
என்‌ சேவகன்‌) 


மாணிக்கவல்லி-பீரகு உரையாடலுக்கு ஊடே காந்தியத்தில்‌ 
ஈடுபாடுள்ள இருவேங்கடம்‌ “டக்‌, டக்‌” என்று நுழைகிறான்‌ (! 2) அவன்‌ 
அவ்வாறு நுழைவது கூட நேர்மையின்‌ துடிப்பாகலாம்‌. ஆனால்‌ அவன்‌ 
ஏன்‌ கோட்‌ அணிக்திருக்கிறான்‌ என்று புரியவில்லை. 


டாக்டர்‌ மு. வ.-- வின்‌ நாடகங்கள்‌ 13 


இனித்‌ தொடரும்‌ உரையாடலால்‌ வேலைக்காரர்கட்குப்‌ பெரிதும்‌ 
தங்கள்‌ வீடுகளில்‌ என்ன உரிமை இல்லாததால்‌-—அல்லது என்ன உள்‌ 
வீட்டு உரிமை இருந்தும்‌ அயல்‌ வீட்டுப்‌ பிச்சையால்‌ எதனால்‌ நம்பத்தகா 
குவர்கள்‌ ஆகிறார்கள்‌ என்பது விளங்குகிறது. ஆனால்‌ இக்‌ நாடகத்தில்‌ 
அதற்குச்‌ சான்றில்லை. ஏன்‌? ஒரு வேளை வேலைக்காரனுக்கும்‌ 
மனச்சான்று இருப்பதன்‌ விளைவோ அது? குறிப்பிட்ட உரையாடல்‌ 
வருமாறு: 


மாணிக்‌: அவனை ஒன்றும்‌ கேட்காதேப்பா. நான்‌ கேட்டதே போதும்‌. 


திரு: அவனா பைத்தியக்காரன்‌? காரியப்‌ பைத்தியக்காரன்‌. 
பக்கத்து வீட்டிலும்‌ எதிர்‌ வீட்டிலும்‌ வெற்றிலைப்‌ பாக்கு 
பிச்சை வாங்கிப்‌ போட்டுக்‌ கொள்கிற புத்தி, சொன்னாலும்‌ 
போகாது. சொல்வார்‌ பேச்சைக்‌ கேட்டுக்‌ கொண்டு போலீசு 
காரரிடம்‌ என்னென்னவோ சொல்லிக்‌ கலகம்‌ பண்ணிவிட்டு 
வந்திருக்கிறான்‌. அப்பாவுக்குச்‌ சொல்லி 


வேலைக்காரனுக்கும்‌ காந்தி ஆர்வலன்‌ திருவேங்கடத்துக்கும்‌ 
நடக்கும்‌ உரையாடலில்‌ உள்ளுற இரக்கம்‌ இருப்பதாகவே தோன்று 
கிறது. ஆனால்‌ ஒருமையில்‌ (ஏக வசனத்தில்‌) அவன்‌ பேசும்‌ பேச்சிலும்‌, 
“எசமானத்துவம்‌” இருக்கவே செய்கிறது. 


இந்தக்‌ காட்சியில்‌ முதலியாரும்‌ நண்பரும்‌ பேசிக்‌ கொள்ளும்‌ 
பேச்சில்‌ உயிர்நிலையான பகுதி வருமாறு : 


நண்பர்‌: ஆ ஆ! தாராளமாக வாங்க. நான்‌ என்ன சர்க்கார்‌ 
உத்தியோகஸ்தனா? என்‌ மைத்துனர்‌ ஆபீசராக இருந்தால்‌, 
என்‌ வீட்டுக்கு வரக்கூடாதா, என்ன ? தாராளமாக வாங்க. 
ஆனால்‌ ஒன்று (மெல்ல) உங்கள்‌ மண்டிக்‌ குமஸ்தா, வீட்டு 
வேலைக்காரர்‌ எல்லோருக்கும்‌ சொல்லி வைத்துவிடுங்கள்‌. 
எதை விற்றாலும்‌ வாயை மட்டும்‌ விற்கக்‌ கூடாது. (புறப்பட 
எழுகிறார்‌.) 
இப்பகுதியால்‌ முதலியாரின்‌ கள்ள வாணிபம்‌ சிக்கலில்‌ சிக்கி 
விட்டதும்‌ அதை அவிழ்க்க -- தேவையானால்‌ -- அறுக்க அவர்‌ துணிந்து 
விட்டதும்‌ நன்கு புலனாகும்‌. 


இந்த மூன்றாவது காட்சியிலேயே திருவேங்கடத்தின்‌ பண்பு 


நலனும்‌ பளிச்சிடுகிறது. இவ்‌ உண்மைக்கு உரைகல்லாகும்‌ 


உரையாடல்கள்‌: 


திரு: என்ன”மா இது? இவனுக்குப்‌ பைத்தியம்‌ என்று பார்த்தால்‌ 
உனக்கே பைத்தியமாக இருக்குது! காரணம்‌ இல்லாமல்‌ 
இப்படிப்‌ பேசுகிறாயே. (சிறிது எண்ணுகிறான்‌.) ஓ ஓ! தெரிந்து 
கொண்டேன்‌. குற்றமுள்ள நெஞ்சுதான்‌ குறுகுறு என்னும்‌. 
அப்பா வியாபாரத்தில்‌ ஏதோ தப்பு செய்கிறார்‌. அதனாலே 


ஆ 
#1 
iy 
ஞீ 

A 


ட டட தல்‌ 


(டை ஓன்‌ 2 


வம்‌. 


ட்‌ 


14 


திரு: 


தமிழாய்வு -- 3 


தான்‌ ரீ இப்படிப்‌ பேசுகருய்‌. சரி, சரி-- பிளாக்மார்க்கெட்‌ 
காந்தி படத்தின்‌ நிழலிலே வந்துவிட்டதா? கல்லூரிப்‌ 
பிள்ளைகள்‌ என்னக்‌ கேலி செய்தது சரிதான்‌--(அப்போது 
எதிர்பாராமல்‌ சிவக்கொழுந்து இன்னொருவருடன்‌ நுழைகிறார்‌: 
மாணிக்கவல்லி மகனைக்‌ கையைப்‌ பிடித்து உள்ளே அழைத்துச்‌ 
செல்கிறாள்‌. வேலைக்காரன்‌ கண்ணைத்‌ துடைத்துக்‌ கொண்டே 
பரபரப்பாக இங்கும்‌ அங்கும்‌ பார்க்கிறான்‌. அவன்‌ முகத்தில்‌ 
கலக்கம்‌.) 


(ஆத்திரத்தை அடக்கக்‌ கொண்டு) அம்மா! அவனாவது ஏழைப்‌ 


பைத்தியம்‌! நாம்‌ பணக்காரப்‌ பைத்தியம்‌ ஆகாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ள'ணும்‌ அம்மா! இதோ காந்திபடம்‌ இருக்கிறது: 
மனத்தைத்‌ தொட்டுப்‌ பார்த்து -- (தாயின்‌ பார்வை 
அவனுடைய பேச்சைத்‌ தடுக்கிறது. சிவக்கொழுந்து ஒன்றும்‌ 
விளங்காமல்‌ மாறிமாறி மனைவியின்‌ முகத்தையும்‌ மகனுடைய 
முகத்தையும்‌ பார்க்கிறார்‌; மனம்‌ தடுமாறுகிறார்‌; பெரு 
மூச்சு விடுகிறார்‌. இருவேங்கடத்துக்குப்‌ பேச வாய்‌ எழவில்லை. 
பேசாமல்‌ வெளியே போகிறான்‌.) 


“மனச்சான்று' நாடகத்தின்‌ நடுநாயகமாக இருக்கும்‌ நான்காவது 


காட்சியில்‌ (மிகப்‌ பொருத்தமாக) மனச்சான்றின்‌ குரல்‌ “கணீர்‌” என்று 
ஒலிக்கிறது. இதோ அந்த மணியோசை : 


குரல்‌: நீசொன்னதில்‌ தவறு என்ன? உண்மையத்‌ தானே சொன்னாய்‌? 


உன்‌ தந்தையார்‌ காந்தி பக்தரா? காந்தி படத்தை வீட்டில்‌ 
மாட்டிவிட்டால்‌ போதுமா 2 சங்கங்களுக்குக்‌ காந்தி படத்தைப்‌ 
பெரிய அளவில்‌ வாங்கிக்‌ கொடுத்தால்‌ போதுமா? காந்தி 
பிறந்த நாளில்‌ நூறு ஏழைகளுக்குக்‌ கஞ்சி வார்த்துவிட்டால்‌ 
போதுமா? உன்‌ வீட்டில்‌ நீ வளரும்‌ வீட்டில்‌ காந்தி வெறுத்த 
இருடு நடக்கிறதே. இதை கீ கண்ணால்‌ பார்த்துக்‌ கொண்டு, 
காதால்‌ கேட்டுக்கொண்டு, வாயை மூடிக்கொண்டு, இருக்க 
வேண்டுமா? (பெருமூச்சு. நிற்கிறான்‌. தலையை அசைக்கிருன்‌. 
கையை நொடிக்கிறான்‌.) நீ கோழை. வாயை மூடிக்‌ கொண்டிருக்‌ 
தால்‌ நீ கோழை. படிப்பது காந்தி புத்தகம்‌. பார்ப்பது 
காந்தி படம்‌. நம்புவது காந்தி நெறி, பேசுவது காந்தி புகழ்‌. 
இன்பது திருட்டுச்‌ சோறு! ௪! இந்தத்‌ துரோக வாழ்க்கை 
உள்ளொன்று வைத்துப்‌ புறம்‌ ஒன்றாக வாழும்‌ வாழ்க்கை, 
ஏமாற்றும்‌ வாழ்க்கை, ஏழைகளை உறிஞ்சும்‌ வாழ்க்கை --. 


இந்தச்‌ சீர்கெட்ட வாழ்க்கையில்‌ உனக்கும்‌ பங்கு இருக்க ல 


வேண்டுமா? (பரபரப்பாக உலவுகிறுன்‌.) 


உலகம்‌ என்னைப்‌ பழிக்கும்‌. என்னை நன்றி கெட்டவன்‌ me! 


என்று உலகம்‌ பழிக்கும்‌. பெற்ற தகப்பனுக்குத்‌ துரோகம்‌ 
செய்தவன்‌ ப உலக்‌ அர்க்‌. நான்‌ ட த 


டாக்டர்‌ மு. வ.-- வின்‌ நாடகங்கள்‌ 15 


குரல்‌: 


திரு : 


குரல்‌: 


திரு: 


துகப்பனைவிட, குடும்பத்தைவிட அறம்‌ பெரியது அல்லவா? 
பெற்ற தாயின்‌ பசியைக்‌ கண்டாலும்‌ காணலாம்‌. சான்னோர்‌ 
களின்‌ அறநெறியை விட்டு அப்பால்‌ செல்லக்‌ கூடாது 
என்று திருவள்ளுவர்‌ வற்புறுத்தவில்லையா? காந்தியடிகள்‌ 
காட்டிய அறம்‌ பெரியது அல்லவா 2? தந்தைக்கு அடங்கி 
வாழ்வதா பெரியது? தாயின்‌ கண்ணீரா பெரியது? 
திருவள்ளுவரை வணங்கும்‌ நீ, திருக்குறளைப்‌ படிக்கும்‌ நீ, 
அறத்தையே கடவுளாகக்‌ கொண்ட தமிழரின்‌ மரபில்‌ பிறந்த 
நீ, தாயின்‌ கண்ணீருக்காகத்‌ தயங்குவதா 2 தந்தையின்‌ 
ஆத்திரத்துக்காக அஞ்சுவதா? திருவள்ளுவரைப்‌ படித்த 
குமிழனாகிய நீ காந்தியைப்‌ போற்றாவிட்டால்‌, காந்தி நெறியில்‌ 
நடக்காவிட்டால்‌, உலகத்தில்‌ வேறு எந்த நாட்டார்‌ போற்று 
வார்கள்‌? வேறு எந்த நாட்டார்‌ நடப்பார்கள்‌ ?- (தயக்கம்‌, 
அமைதி.) 


போகட்டும்‌. போனால்‌ போகட்டும்‌. படிப்புத்‌ தானே? 
எம்‌.ஏ. பட்டம்‌ போய்விடுமா? போனால்‌ போகட்டும்‌. இன்னும்‌ 
ஆறுமாதம்‌ படிப்பதற்குத்‌ தந்தையார்‌ பணம்‌ கொடுக்க 
மாட்டார்‌. அவ்வளவு தானே! இந்த உலகத்தில்‌ வேறு யரரும்‌ 
உதவ மாட்டார்களா? பார்க்கலாம்‌. (துணிவு) -- சரி. 


என்ன ஆனாலும்‌ ஆகட்டும்‌. இனி அந்த வீட்டு வழியே எட்டிப்‌ 
பார்க்கக்‌ கூடாது. கள்ளமார்க்கெட்டும்‌ காந்திநெறியும்‌ 
ஒன்றாக வாழவே முடியாது. என்னை யார்‌ என்ன பழித்தாலும்‌ 
பழிக்கட்டும்‌. பூசை அறை, அதற்குள்ளே கள்ள வியாபாரம்‌ 
_— பிளாக்மார்க்கெட்‌ கணக்கு - கடவுளுக்குத்‌ துரோகம்‌, 
அறத்துக்குத்‌ துரோகம்‌, மனித சமுதாயத்துக்குத்‌ துரோகம்‌, 
தமிழினத்துக்கே துரோகம்‌, உனக்கு நீயே துரோகம்‌ செய்து 
கொள்ள வேண்டுமா? 


81:௪! இனி இந்த வீட்டு வாசற்படியில்‌ கால்‌ வைக்கவே 
மாட்டேன்‌. என்‌ படிப்புக்கு, என்‌ வாழ்வுக்கு, இன்றோடு 
முற்றுப்புள்ளி வைத்தாலும்‌ சரியே! என்ன வந்தாலும்‌ வரட்‌ 
டும்‌ -- (பரபரப்பாக நடந்து போய்விடுகிறான்‌.) 


இந்த உரையாடலால்‌ விளங்கும்‌ பேருண்மை ஆசிரியருக்குத்‌ தமிழ்ப்‌ 
பண்பிலும்‌ காந்திய நெறியிலும்‌ இருக்கும்‌ இணையான-இணையில்லா 
ஈடுபாடே ஆகும்‌. தமிழ்‌ மண்ணில்‌ காலூன்றியே அவர்‌ கரந்திய 
விண்ணிற்குப்‌ பறக்க முயல்கிறார்‌. 


ஜந்தாம்‌ காட்சி நான்காம்‌ காட்சியின்‌ செறிவுக்கு மாற்றம்‌ காணும்‌ 
நெகழ்ச்‌ச பெற்றுள்ளது. இக்காட்சி கடைபெறும்‌ இடம்‌ கல்லூரி 
மாணவர்‌ விடுதி, 128 எண்‌ அறையில்‌. இந்த எண்ணுள்ள பச்சையப்பர்‌ 
உணவு விடுதியில்‌ மூன்றாண்டுக்காலம்‌ இக்கட்டுரையாளன்‌ வாழ்ந்தான்‌. 


16 தமிழாய்வு-- 3 
அக்‌ காலமே இக்‌ நாடகம்‌ இயற்றப்பட்டதாகும்‌. இங்கே மாணவர்கட்கு 
இடையே நடைபெறும்‌ உரையாடல்‌ அவர்கள்‌ உலகத்தில்‌ வலுத்துள்ள 


போக்கை விளக்கும்‌. இக்‌ காட்சி தரும்‌ உரையாடல்களில்‌ உயிராக 
விளங்கும்‌ சில பகுதிகள்‌: 


இரண்‌: போதும்‌ நிறுத்தய்யா. இதெல்லாம்‌ பைத்தியக்காரத்தனம்‌. 
Practical life — வாழ்க்கை வேறு. %ப்ம்‌6-- நீதி வேறு. இந்த 
இரண்டையும்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கக்‌ கூடாது. நாம்‌ தேர்வுக்குப்‌ 
படிக்கிறோம்‌: அதனால்‌ அறிவுவளர்கிறதா! அறிவு வளர்வதற்கு 
வேறே வழி தேடிக்‌ கொள்ள வேண்டும்‌. அது போல்தான்‌ 
இதுவும்‌. திருவேங்கடம்‌ இருக்கிறானே அவன்‌ பைத்தியக்‌ 
காரன்‌. சென்ற ஆண்டில்‌ தமிழ்‌ மன்றத்தில்‌ அவன்‌ பேசினானே, 
அப்போதே கான்‌ சொல்லவில்லையா? அவன்‌ உருப்படியாக 
மாட்டான்‌ என்பது அவன்‌ பேச்சாலேயே தெரிந்துவிட்டது. 
திருக்குறளும்‌ சத்திய சோதனையும்‌ படித்து விட்டால்‌, 
அப்படியே நடக்க வேண்டுமா, என்ன? படிக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ நடக்கிறார்களா? நமக்கு என்னப்பா தொல்லை! 
Eat,live and be merry உண்க வாழ்க களிக்க, இதுதான்‌ நம்ம 
வேதாந்தம்‌. 


முதல்‌: 1880, smoke and be merry உண்க புகைக்க களிக்க என்று 
சொல்லய்யா! 


இரண்‌: அப்படிச்‌ சொல்லப்பா ! நம்ம கட்சியில்‌ எப்படியோ சேர்ந்து 
விட்டாயே! 


முதல்‌: அப்பா பெரிய கள்ளமார்க்கெட்‌ பேர்வழி. அது இவனுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. அதிலேயிருந்து வளர்ந்திருக்கிறது. 


இரண்‌: அட பைத்தியமே. சர்வம்‌ கள்ளமார்க்கெட்‌ மயம்‌ ஜகத்‌. 
இவனுக்கு ஏன்‌ இந்த மூளைக்‌ கோளாறு? இவனா செய்கிறான்‌? 
எவனோ அப்பன்‌ சம்பாதிக்கிறான்‌. அந்தக்‌ கிழம்‌ சம்பாதித்துச்‌ 
சேர்த்து வைத்துவிட்டுச்‌ சாகட்டுமே. இவன்‌ ஜம்‌ என்று 
பிற்காலத்தில்‌ அனுபவிக்கலாமே. 


ஆறாவது காட்சி செங்கொழுந்துவின்‌ மனச்சான்று அவர்க்கு 
ஏற்படுத்திவிட்ட ஆறாத மனப்புண்களைக்‌ காட்டுகிறது. அவர்‌ 
பிதற்றலும்‌ அவர்‌ மனைவியார்‌ புலம்பலும்‌ டாக்டர்‌ _ நண்பரின்‌ 
ஆறுதலும்‌ நெருக்கடியின்‌ உச்ச நிலையைக்‌ காட்டுகின்றன. 


டாக்டர்‌ : அம்மா? யரராவது கேட்டால்‌, சுமாராக இருக்கிறார்‌” 
என்று சொல்லுங்கள்‌. இல்லாவிட்டால்‌, ஊரெல்லாம்‌ இதே 
பேச்சாவிடுிறது. கான்‌ வைத்தியம்‌ செய்வதும்‌ அல்லாமல்‌, 
இலகுக்காக வாதாட வேண்டியிருக்கறது. தலைபோகிற 


டாக்டர்‌ மு. வ.-- வின்‌ நாடகங்கள்‌ 17 


நிலைமையாக முற்றிப்‌ போயிருக்கும்‌. பெரியவர்‌, மனிதர்‌, 
தான தருமம்‌ செய்கிறவர்‌ நல்லவர்‌ என்றெல்லாம்‌ சொல்லி 
வழக்குக்கு இடமில்லாமல்‌ செய்து வருகிறேன்‌. அவர்‌ ஈம்‌ 
நினைவோடு இருந்தால்‌ சொன்னபடி செய்வார்‌. அது வேறே 
இடையூறு. இப்போது நீங்கள்தான்‌ குடும்பத்தைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டும்‌. ஐயாயிரம்‌ கையிலிருந்தால்‌ வழக்கே 
இல்லாமல்‌ செய்து விடலாம்‌. இல்லாவிட்டால்‌, இவருக்கு 
உடம்பு தேறிப்‌ பழைய நினைவு வந்த பிறகு, வழக்குத்‌ 
தொடங்கி விட்டால்‌, பைத்தியம்‌ பிடித்தாலும்‌ பிடித்துவிடும்‌. 


மாணிக்‌: அய்யோ, தெய்வமே! என்‌ தலைவிதியா? 


டாக்டர்‌: இதென்ன'மா இது! அக்கம்பக்கம்‌ தெரிந்தால்‌ தொல்லை. 
என்‌ பேரும்‌ கெடும்‌. உங்கள்‌ விருப்பம்‌. கான்‌ போகிறேன்‌. 


மாணிக்‌: பணத்துக்காகச்‌ சொல்ல வில்லைங்க. என்‌: நகையை 
விற்றாவது கொடுக்கிறேன்‌. அவர்‌ நல்லபடி இருக்கணுமே! 


டாக்டர்‌: நீங்கள்‌ பேசாமல்‌ இருங்கள்‌. உங்கள்‌ பையன்‌ வீட்டை 
விட்டுப்‌ போனது வேறே தவறு. அதை பற்றித்‌ தப்பாகச்‌ 
சொல்லித்‌ தூற்றிவிடுவார்கள்‌. (செங்கொழுந்து முதலியார்‌ 
மறுபடியும்‌ புரண்டு வாய்‌ பிதற்றுகிறார்‌. அவர்‌ சொல்வது 
சரியாகக்‌ கேட்கவில்லை. மறுபுடியும்‌ வாய்பிதற்றுகிறார்‌. 
டாக்டர்‌ உற்றுக்‌ கேட்கிறார்‌). 


செங்‌: இனிமேல்‌ இந்தத்‌ தொல்லைக்கே போவதில்லைங்க, இப்போது 
மட்டும்‌ எப்படியாவது என்னைக்‌ காப்பாற்றிடுங்க. காலில்‌ 
விழுந்து கேட்டுக்கொள்‌ >ேனுங்க. (வாய்பிதற்றிக்‌ கொண்டே 
இரண்டு கைகளையும்‌ குவித்துக்கொண்டு கட்டிலில்‌ இருந்து 
புரண்டு அவர்‌ கீழே விழத்‌ தொடங்குகிறார்‌. டாக்டர்‌ அவரைத்‌ 
தாங்கிக்‌ கொண்டு தடுக்கிறார்‌.) 


மாணிக்‌: பார்த்தீர்களா? இரவெல்லாம்‌ இதே தொல்லைங்க. 


டாக்டர்‌; ஆமாம்‌ அம்மா, இருக்கும்‌, இருக்கும்‌. மனச்சான்று 
இல்லாதவர்கள்‌ கல்மனம்‌ உடையவர்கள்‌ திருடும்‌ தீங்கும்‌ 
செய்து செய்து பழகிவிடுவார்கள்‌. இவரைப்‌ போல்‌ 
நல்லவர்கள்‌ செய்தால்‌ அகப்பட்டுக்‌ கொள்கிறார்கள்‌. என்ன க 
செய்யலாம்‌? ஒன்றும்‌ பயமில்லை. நீங்கள்‌ தைரியமாக 
* இருங்கள்‌. கவலைப்படாதீர்கள்‌. ஆனால்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ 
ட்‌ பையன்‌ வீட்டைவிட்டுப்‌ போனதுதான்‌ எனக்குப்‌ பிடிக்க 
வில்லை. 


மாணிக்‌: அவனை என்ன செய்வது? என்ன சொன்னாலும்‌ கேட்க 
அ மாட்டேன்‌ என்கிறான்‌. வேலைக்காரனிடம்‌ சொல்லி அனுப்பிய 
௧-3 


18 தமிழாய்வு -- 3 


பிறகு வந்தான்‌. சொல்லிச்‌ சொல்லிப்‌ பார்த்தேன்‌; கண்ணீர்‌ 
விடுகிறான்‌, வருந்துகிறான்‌, அப்பாவைப்‌ பார்த்து அழுகிறான்‌. 
ஆனால்‌ இனிமேல்‌ வீட்டில்‌ சாப்பிடமாட்டேன்‌, விடுதியில்தான்‌ 
இருந்து படிப்பேன்‌ என்கிறான்‌. என்‌ கையில்‌ இருந்து இருநூறு 
ரூபாயை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான்‌. வேளை 
வேளைக்கு வந்து தைரியம்‌ சொல்கிறான்‌. மருந்து வார்த்துக்‌ 
கொடுக்கிறான்‌. தைலம்போட்டுத்‌ தேய்க்கிறான்‌. எல்லா 
உதவியும்‌ செய்கிறான்‌. 


டாக்டர்‌: சரி, மெல்ல மெல்ல வந்து சாப்பிடுவான்‌. அவனையும்‌ 
பகையாக்கிக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


மாணிக்‌: என்னங்க ! அப்படிச்‌ சொல்கிறீர்களே. பெற்ற 
பிள்ளையைப்‌ பகையாக்கிக்‌ கொள்வோமா? 


ஏழாவது காட்சியே இறுதியான காட்சி. மாலை 6. 30-க்குப்‌ 
பூங்காவில்‌ நடைபெறும்‌ இந்தக்‌ காட்சியில்‌ பாத்திரங்கள்‌ திரு 
வேங்கடமும்‌ அவன்‌ நண்பருமே. மனச்சான்றும்‌ குரல்‌ வடிவில்‌ ஒரு 
பெரும்‌ பாத்திரமாகச்‌ செயல்படுகிறது. அதன்‌ செயல்பாட்டையும்‌ 
பண்பாட்டையும்‌ விளக்கும்‌ சொற்பாடுகள்‌ வருமாறு: 


நண்பன்‌: குற்றத்தை எடுத்துக்‌ காட்டுவதற்கும்‌ குறை கூறுவதற்கும்‌ 
ஒரு பட்டதாரி வேண்டியதில்லை; ஒரு கல்லூரி மாணவன்‌ 
வேண்டியதில்லை ; ஒரு காந்தியன்பர்‌ வேண்டியதில்லை. 
தெருவில்‌ போகின்றவர்‌ அந்த வேலையைச்‌ செய்ய முடியும்‌. 
குற்றத்தை எடுத்துக்‌ காட்டினால்‌ போதுமா? திருத்துவதற்கு 
முயற்சியும்‌ செய்ய வேண்டும்‌. என்னவோ, நேராக வீட்டை 
விட்டு மூட்டையைச்‌ சுருட்டிக்கொண்டு விடுதிக்கு வந்து 
விட்டாயே. இதுதான்‌ காந்தி நெறியா ? மனைவி மக்களை 
விட்டுவிட்டுக்‌ கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு பழங்காலத்‌ 
தில்‌ காட்டுக்கு ஓடிப்‌ போய்‌ விடுவார்களாம்‌ சில ஆசாமிகள்‌. 
அந்தக்‌ கதையாக இருக்கிறதே, இது! 


திரு: (பெருமூச்சு, அமைதி) 


நண்பன்‌: அப்படி ஓடிப்போக வேண்டும்‌ என்று உங்கள்‌ காந்தி 
சொல்லவில்லையே? 


திகு: உங்கள்‌ காந்தி! உங்கள்‌ காந்தி? 


கண்பன்‌: (தோள்மேல்‌ கைவைத்து) இதற்கெல்லாம்‌ கோபித்துக்‌ 

கொள்ளாதே ப்பா. சும்மா சொன்னேன்‌. நம்‌ காந்தி தான்‌. 
போகட்டும்‌. பகைவரையும்‌ திருத்த வேண்டும்‌ என்பதுதான்‌ 
காக்தி நெறி, இருவள்ளுவர்‌ நெறி. உன்னைப்‌ போல்‌, 


டாக்டர்‌ மு. வ.-- வின்‌ நாடகங்கள்‌ 19 


பெற்றோரையும்‌ பகைவராக்கிக்‌ கொள்வது காந்திகநெறி 
ஆகுமா? 


திரு: உனக்கு ஒன்றும்‌ தெரியாது, சும்மா இரு'ப்பா. மனச்சான்று 
என்பது இல்லாத ஆள்‌ நீ. உனக்குத்‌ தெரியாது. 


நண்பன்‌: சரி. அப்படியே இருக்கட்டும்‌. ஒப்புக்கொள்கிறேன்‌. நான்‌ 
மனச்சான்று இல்லாதவன்தான்‌. இருக்கட்டும்‌. ஆனால்‌ ஒன்று 
கேட்கிறேன்‌. நீ யாரை ஆதரிக்கிறாய்‌? மனச்சான்று அடியோடு 
இல்லாதவர்களையா, அரைகுறையாகவாவது மனச்சான்று 
கொஞ்சம்‌ உடையவர்களையா? (திருவேங்கடம்‌ பேசாமலிருக்‌ 
கிறான்‌) சரி. என்னோடு பேசவும்‌ உனக்கு விருப்பம்‌ இல்லை 
என்று தெரிகிறது. நான்‌ புறப்படுகிறேன்‌. ஆனால்‌, போவ 
தற்குமுன்‌ ஒன்று மட்டும்‌ சொல்லிவிட்டுப்‌ போகிறேன்‌. நான்‌ 
போனபிறகு எண்ணிப்பார்‌. என்‌ பேச்சு, பைத்தியக்காரத்‌ 
தனமாக இருந்தால்‌ விட்டு விடு. ஆனாலும்‌ சொல்லிவிட்டுப்‌ 
போகிறேன்‌. நீ உன்‌ தகப்பனார்‌ நோய்வாய்ப்பட்டுப்‌ 
படுக்கையில்‌ கிடப்பதை அடிக்கடி போய்ப்‌ பார்க்கிறாய்‌. 
தாயின்‌ கண்ணீரைப்‌ பார்த்து நீயும்‌ கண்ணீர்‌ விடுதிறாய்‌. 
அதெல்லாம்‌ சரி. ஆனால்‌, வெந்த புண்ணில்‌ வேல்‌ எறிவது 
போல்‌, துன்பப்படுகிறவர்களை மேலும்‌ மேலும்‌ துன்பப்‌ 
படுத்துகறய்‌ என்பதை மறக்காதே. நீ வீட்டை விட்டு 
விடுதிக்கு வந்தது தப்பு. அதனால்‌ பலர்‌ பலவாறு உன்‌ 
குடும்பத்தாரைப்‌ பற்றிப்‌ பேசுகிறார்கள்‌. பெற்றோர்‌ அதை 
நினைத்து நினைத்து மனம்‌ வருந்துகிறார்கள்‌. நீ செய்ய 
வேண்டிய சிர்திருத்தத்தைக்‌ குடும்பத்தில்‌ உள்ளிருந்தே 
செய்திருந்தால்‌ இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. தகப்ப 
ஓருக்கும்‌ இந்த அரைப்பைத்தியம்‌ பிடித்திருக்காது. அப்பா 
திருவேங்கடம்‌ ! நான்‌ கேட்கிறேன்‌. மனச்சான்று உனக்கு 
மட்டும்‌ கடவுள்‌ கொடுத்த சரக்கு என்று நினைக்கிறாயா? உன்‌ 
தகப்பனார்க்கும்‌ அது இருக்கிறது. மனச்சான்று இருப்பதால்‌ 
தான்‌ அவர்‌ இந்த நிலைக்கு ஆளானார்‌ ; கோய்வாய்ப்பட்டார்‌ ; 
அறிவு கலங்கி வருந்துகிறார்‌; மனச்சான்று இல்லாத ஆளாக 
இருந்தால்‌, அவர்‌ என்ன செய்திருப்பார்‌, தெரியுமா? கவலை 
இல்லாமல்‌ கேளிக்கைகளுக்குப்‌ போய்‌ எந்த வகையிலாவது 
தம்‌ கவலையை மறந்துவிட்டிருப்பார்‌. திருக்குறள்‌ முதலான * 
உயர்ந்த நூல்களைப்‌ படித்துவிட்டு, எத்தனையோ பேர்‌ அருமை 
யாகக்‌ கள்ள வியாபாரம்‌ செய்து காலத்தைக்‌ கழிக்க 
வில்லையா ? மேலும்‌ மேலும்‌ இன்ப வாழ்க்கைக்கு வழிதேடிக்‌ 
கொண்டு பிறருடைய துன்பத்தை எள்ளளவும்‌ எண்ணிப்பார்க்‌ 
காமல்‌ பொழுது போக்கவில்லையா? அவர்களைப்‌ போல்‌ உன்‌ 
தகப்பனார்‌ வாழ முடியவில்லை என்பதை எண்ணிப்பார்‌ அப்பா. 
காரணத்தையும்‌ எண்ணிப்பார்‌ அப்பா. மற்றவர்களுக்கு 


& 
௫ 
3 


2 தமிழாய்வு — 3 


மனச்சான்று அடியோடு மரத்துவிட்டது. உன்‌ தகப்பனாருக்கு 
அது இன்னும்‌ மரத்துப்போகாமல்‌ இருக்கிறது. அதன்‌ . 
பயன்தான்‌ இப்போது அவர்‌ படும்‌ துன்பம்‌! நீ என்ன 
செய்கிறாய்‌ தெரியுமா? அவரை முழுப்பைத்தியமாக்கி 
அல்லல்பட வைக்கப்போகிறுய்‌, அல்லது அவருடைய மனச்‌ 
சான்றும்‌ மழுங்கிப்‌ போகும்படி செய்கிறாய்‌. சரி! இனிமேல்‌ 
உன்னிடம்‌ பேச்சு இல்லை. வருவேன்‌. (நண்பன்‌ உடனே 
இரும்பிப்‌ பார்க்காமல்‌ நடந்து செல்கின்றான்‌. திருவேங்கடம்‌ 

அவன்‌ போவதைப்‌ பார்த்தபடியே பெருமூச்சு விட்டு எழுந்து 
இங்கும்‌ அங்குமாக நடக்கிறான்‌. நிற்கிறான்‌.) 


குரல்‌: ஆமாம்‌! உண்மைதான்‌! இந்த உலகத்தில்‌ உள்ள முழு 
அயோக்கியர்களைப்‌ பற்றி நீ கவலைப்படவே இல்லை. அவர்‌ 
களைக்‌ குற்றம்கூற ஆண்மை இல்லாமல்‌ கோழையாக அடங்கி 
யிருக்கிறாய்‌. ஆனால்‌ சிறிதளவு குற்றம்‌ செய்கிறவர்களை -- 
ஒரு பங்கு அயோக்கிய வாழ்க்கை வாழ்கிறவர்களை-- 
அடியோடு வெறுக்கிறாய்‌ ; பழிக்கிறாய்‌ ; துன்பத்துக்கு 
ஆளாக்குகிறாய்‌. ஈச்சுப்‌ பாம்பைப்‌ பார்த்து ஒதுங்கிச்‌ 
செல்கிறாய்‌. நல்ல நீர்ப்பாம்பைப்‌ பார்த்துக்‌ கல்‌ எறிகிருய்‌: 
கோழைத்‌ தன்மை; வடிகட்டின கோழைத்‌ தன்மை! உன்‌ 
தகப்பனார்‌ மற்றவர்களை விட எவ்வளவோ நல்லவர்‌ 
அவருடைய வாழ்க்கை கெடுகிறது; கெடுவதற்கு நீதான்‌ 
காரணம்‌.திருத்த முடியாதபோது கெடுக்க முயல்வது குற்றம்‌. 
- கல்லைச்‌ சிற்பமாக்க வேண்டியது உன்‌ கடமை. ஆனால்‌ 
சிற்பமாக்கத்‌ தெரியாத உனக்குக்‌ கல்லை உடைத்தெறிய 
சி உரிமை உண்டா? (சிறிது அமைதி--திகைப்பு--கலக்கம்‌.) 


உன்னைப்‌ பெற்று வளர்த்து, உனக்காகவே பொருளும்‌ 
சேர்த்து, தியாகம்‌ செய்துள்ள தந்தையார்‌ அரைப்‌ பைத்திய 
மாய்‌ அலறுகிறுர்‌. நீ காந்தி நெறியில்‌ வாழும்‌ தொண்டன்‌ 
என்று உன்னை நீயே ஏமாற்றிக்‌ கொள்கறாய்‌. ஆக்க வேலையா 
செய்கிறாய்‌? அழிவு, அழிவு வேலை, குடும்பத்தை அழிக்கும்‌ 
வேலை செய்து விட்டு இங்கே இந்தப்‌ பூங்காவில்‌ திரிகிருய்‌. 


திரு: உணர்ந்தேன்‌. உணர்ந்துவிட்டேன்‌. ஆனால்‌-- மனச்சான்று / 
ர நல்ல மனச்சான்று! அன்று அது என்னை வீட்டைவிட்டு 
விடுதிக்குப்‌ போகும்படி துரத்தியது. இன்று மறுபடியும்‌ 
வீட்டிற்கே போகும்படி தூண்டுகிறது! என்‌ செயல்‌ எனக்கே 

வெட்கமாக இருக்கிறது. 


செய்வது போல்‌ சிரிக்கிறது. அதோ அந்தச்‌ சிட்டுக்குருவி 
பத. களும்‌ உன்னை எள்ளி ககையாடிக்‌ குதிக்கன்‌ றன. இதோ இந்த 
க. மரங்களும்‌ உன்னைப்‌ பார்த்து உள்ளுக்குள்‌ சிரித்துத்‌ தலை 


குரல்‌: இதோ இந்த முல்லைக்கொடி உன்னைப்‌ பார்த்துக்‌ கேலி நி 


டாக்டர்‌ மு. வ.-- வின்‌ நாடகங்கள்‌ 21 


யசைக்கின்றன. (அவற்றைப்‌ பார்த்தபடியே அசைவற்ற 
நிலையில்‌ திருவேங்கடம்‌ பேசாமல்‌ நிற்கிறான்‌. அப்போது 
எதிர்பாராதபடி வேலையாள்‌ பிரகஸ்பதி ஓடிவந்து எதிரே 
நின்று) 


இந்த நீண்ட பகுதியால்‌ ஆசிரியரின்‌ ஆழ்ந்த காந்திய உணர்வுகள்‌ 
புலனாகும்‌. இந்திய விடுதலையின்‌ வெள்ளி விழாவின்‌ போது 
சாத்தண்டனை ஆயுள்‌ தண்டனையாக மாற்றப்படுவதற்கும்‌ பிற 
தண்டனைகளும்‌ குறைக்கப்படுவதற்கும்‌ எந்த அறம்‌ அடிப்படையோ 
அந்த அறத்தின்‌ உட்பொருளே காந்தியத்தின்‌ உட்பொருளும்‌ ஆகும்‌. 


இந்த உரையாடல்‌ அமைப்பில்‌ ஆசிரியர்‌ மனச்சான்றின்‌--குரலின்‌ 
_— ஏவலர்களாக முல்லைக்கொடியையும்‌ சிட்டுக்குருவியையும்‌ மரங்‌ 
களையும்‌ பயன்படுத்துவது அவர்தம்‌ இயற்கை -- இலக்கிய -- ஈடு 
பாடுகளை இனிதின்‌ விளக்குவதாகும்‌. 


3 


காட்சி அமைப்புகளைக்‌ . காணும்போதே பாத்திரப்‌ படைப்பு 
பற்றியும்‌ ஒருவாறு கண்டோம்‌. ஈண்டு அது குறித்து மீண்டும்‌ நினைவு 
கூரத்தக்கது (நாவலைப்‌ போலல்லாத) நாடகத்துக்கு ஏற்ற சொற்‌ 
செட்டோடு ஆசிரியர்‌ காட்சிகளை அறிமுகப்படுத்துவதன்‌ வாயிலாகவும்‌, 
தேவையான இடங்களில்‌ பிறை வளைவுகளுக்குள்‌ தக்க குறிப்புகள்‌ 
தருவதன்‌ வாயிலாகவும்‌, உரிய உரையாடல்களை அமைப்பதன்‌ வாயிலா 
கவும்‌ காட்சிகளையும்‌ பாத்திரங்களின்‌ (உறுப்பினர்களின்‌) பண்புநலன்‌ 
களையும்‌ கற்பவர்‌ நெஞ்சில்‌ கல்லெழுத்தாக்கி உள்ளார்‌. எல்லோரையும்‌ 


போலவே ஆசிரியர்‌ வேலையாளையே பெரிதும்‌ ஈகைச்சுவைக்கு உறிய 


உறுப்பாக ஆக்கி இருப்பது இரக்கத்திற்கு உரியதாய்‌ உள்ளது. 
ஏழாவது காட்சியில்‌ வரும்‌ நண்பனும்‌, குரலும்‌ ஆசிரியரின்‌ இதய 
ஒலிகளாகவே இருப்பது ஆசிரியரை அறிந்தார்க்கு நன்கு விளங்கும்‌. 
ஆனால்‌ திருவேங்கடமே ஒப்புக்கொள்வது போல கான்காம்‌ காட்சியில்‌ 
அவனை வீட்டை விட்டு வெளியேறுமாறும்‌, ஏழாம்‌ காட்சியில்‌ விடு 
இயிலிருந்து வீட்டுக்குத்‌ திரும்புமாறும்‌ வாதிடும்‌ திறம்‌ நாடகத்திற்கு 
இன்றியமையா ஓர்‌ உத்தியிலும்‌ உண்மையிலும்‌ ஆசிரியர்‌ வல்லவராய்‌ 
இருப்பதை எண்பிக்கும்‌. முதிய தலை முறையைப்‌ புதிய தலைமுறை 
திருத்துவதாகக்‌ கதையும்‌ பாத்திரப்‌ படைப்புகளும்‌ அமைந்‌ 
திருப்பது ஆசிரியருக்கு இளமையிடம்‌-இயல்பாகவே குறிக்கோள்‌ 
வெறிகொண்ட இளம்‌ மாணவரிடம்‌ -- இருக்கும்‌ நம்பிக்கையின்‌ 
எதிரொலியே ஆகும்‌. ஆனால்‌ இக்கதையில்‌ _ நாடகத்தில்‌ பெரிதும்‌ 
நடைமுறை உலகில்‌ காண இயலாத (காண வேண்டிய என்பது வேறு) 
தந்தையையும்‌ மைந்தனையும்‌ ஆசிரியர்‌ காட்டுகிறார்‌. விதிவிலக்கை 
விதியாக்க முற்படும்‌ அவருக்கு வெற்றி கிடைப்பது அரிது என்றே 
தோன்றுகிறது. மென்மைப்‌ பண்புகளையே மேன்மைப்‌ பண்புகளாக 


ஆரி ட... 


்‌ 


22 தமிழாய்வு -— 3 


மதித்த அந்தப்‌ பழங்காலத்தை இன்று பெண்களும்‌ மிதித்துத்‌ தள்ள 
முற்பட்டு விட்ட * முற்போக்கு மறக்க மறைக்கத்‌ தக்கதோ? 
மனச்சான்றைப்‌ போல்‌ கொடிய தண்டிப்போன்‌ ஒருவன்‌ இருக்க 
இயலாது. ஆனால்‌ எத்தனை பேருக்கு ? 


இனி, தனி மனிதனின்‌ பெருமையாய்த்‌, திகழும்‌ இந்த “மனச்சான்று” 
என்ற ஒன்றே ௫. பி. 2000த்தில்‌ வாழும்‌ சூழல்‌ இருக்குமா என்பது 
ஒரு பெருங்‌ கேள்வி. மனச்சான்று என்ற ஒன்று இயற்கையா 
செயற்கையா -- நான்காம்‌ காட்சிக்கும்‌ ஏழாம்‌ காட்சிக்குமே மாறு 
படும்‌ தன்மை உடையது அல்லவா என்பதும்‌ ஆராயத்‌ தக்கது. 
இன்னும்‌ விளக்கமாகச்‌ சொன்னால்‌ காந்தி நாட்டில்‌ காந்தியம்‌ நாளும்‌ 
பலவகைகளிலும்‌ கண்மூடி -- கள்மூடி-- வருகிறது! இந்நிலையில்‌ காரல்‌ 
மார்க்ஸ்‌ வெற்றி பெறுவாரே அன்றிக்‌ காந்தி௮டிகள்‌ வெற்றி பெறுதல்‌ 
அரிது. ஒரு வேளை தக்க தலைவரின்மையால்‌, தக்க இயக்கமின்மையால்‌ 
_ “இழுபறி” நடக்கும்‌ இடைவேளையைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு கால 
மானாலும்‌ -- காலமாகாமல்‌ - பொதுவுடைமை பூத்தால்‌ செர்நீர்‌ 
சிந்தாமலே “செங்கொடி” பறக்கக்‌ கூடும்‌. இல்லையேல்‌ இல்லை. 


இனி, மனச்சான்றின்‌ மொழிநடையை ஆராய்வோம்‌. இந்த 
ஆராய்ச்சியையும்‌ சொல்‌ நிலை, சொற்றொடர்‌ நிலை என இரண்டாகப்‌ 
பகுத்துக்‌ கொள்ளலாம்‌. இவ்விரு நிலைகளும்‌ நாடகக்‌ கலையைப்‌ 
பொறுத்தவரையில்‌ பெரிதும்‌ கருதத்தக்கது, கொச்சைத்‌ தமிழின்‌ 
செல்வாக்கே. நாவலைவிட நாடகக்‌ கலையில்‌ இத்தமிழின்‌ செல்வாக்குப்‌ 
பெரிதாய்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌ பாத்திரப்படைப்புக்கு உயிரூட்டவே 
ஆகும்‌. 


பேராசிரியர்‌ பயன்படுத்தும்‌ கொச்சைச்‌ சொற்கள்‌ சில வருமாறு: 


1. வர'லைங்க 2. சாப்பிட்டாச்சா? 3. ஆச்சுதுங்க 4. என்னங்க 

5. வாங்க 6. வ'ரேனுங்க 7. போக'ணுமே 8. கோவிச்சுக்‌ கொள்வார்‌ 

9. ஏமாற்ற'லைங்க 10. வரேன்‌ 11. தெரியாதுங்க 12. இல்லைமா 

13. கட்டணும்‌ 14. ஒண்ணு 15. ரண்டு 16. மூணு 17. அஞ்சி 

. 18. ஒம்பத்து 19. “ஏன்‌'பா 20. தொலைமா 21. சொல்லிட்டேன்‌”பா 
99. நம்ம 13. வருதா 


இக்கொச்சை மொழிகளில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ ஒலிச்சுருக்கத்தைக்‌ 
, குறிக்க ஆசிரியர்‌ அமைத்துள்ள குறியீடுகள்‌ அவர்தம்‌ உள்ளார்ந்த 
4 செந்தமிழ்‌ ஈடுபாட்டையும்‌ மொழியியல்‌ உணர்வையும்‌ புலப்‌ 
படுத்தும்‌. 


இல்வாறு கொச்சை மொழிகளைக்‌ கையாளும்‌ ஆசிரியர்‌ அவற்றை 
அளவ நிக்து-இல்லைஅப்படிச்‌ சொல்ல இயலாது--அளவுபடுத்தியே 
_ கையாளுகிறார்‌. மாறாக இன்னும்‌ கொச்சையாக எழுதக்கூடிய பல 
இடங்களிலும்‌ செக்தமிழிலேயே எழுதுகிறார்‌. 


டாக்டர்‌ மு. வ. -- வின்‌ நாடகங்கள்‌ 23 


பிர: எனக்கு அப்பா இல்லைங்க. அம்மாதான்‌. அவள்மட்டும்‌ 
குழந்தை என்று கூப்பிடுவாள்‌. மற்றவர்கள்‌ எல்லாம்‌ 
பிரகஸ்பதி என்றுதான்‌ சொல்வார்கள்‌. 


பிர: நாய்‌ குலைக்கிற சத்தம்‌ கேட்டு விழிப்பேனுங்க. ஆனால்‌, எமன்‌ 
வரும்‌ போது நாய்‌ குலைக்கும்‌ என்று பெரியவர்கள்‌ சொல்‌ 
வார்கள்‌. அதனாலே கண்ணைத்‌ திறக்காமலே இருந்துவிட்டுத்‌ 
தூங்கிவிடுவேன்‌. 


இந்த வேலைக்காரன்‌ பேச்சு உண்மையில்‌ நடைமுறையில்‌-— இந்த 
அளவு செந்தமிழாக இருக்கும்‌ என்றுகூட எதிர்பார்க்க இயலாது. 
ஆனால்‌ ஆசிரியரின்‌ செந்தமிழ்ப்‌ பழக்கம்‌ நாடகத்துக்காக அவ்வளவு 
விரைவில்‌ மாறிவிட முடியுமா ? 


ஆசிரியர்‌ ஐயா, ஐயோ முதலிய சொற்களை அய்யா-—அய்யோ 
என்றே எழுதுவதும்‌ எண்ணத்தக்கது. 


இனி ஆசிரியர்‌ ஒரோவழி உயர்‌ செந்தமிழையும்‌ ஊடாடச்‌ 
செய்யும்‌ உணர்வு--உரைத்‌ திறத்திற்கு இரு எடுத்துக்காட்டுகள்‌. 


1. மாணிக்‌: (நாற்காலியில்‌ உட்கார்ந்து) சாப்பிட்டுக்‌ கொஞ்சம்‌ 
கண்ணயராமல்‌, யோசனை என்ன? எந்நேரமும்‌ யோசனை 
பண்ணினால்‌ உடம்புக்குத்தான்‌ ஆகுமா? 


2. “ஊற்றி” என்பதற்குப்‌ பதில்‌ வார்த்து என்று சொல்லை ஆசிரியர்‌ 
ஒரு முறைக்கு மேல்‌ பயன்‌ படுத்துகிறார்‌. 


“முந்தானை? என்பது கொச்சை வழக்கு. முன்தானை என்பதே 
செந்தமிழ்‌ வழக்கு என்பதை ஆசிரியர்‌ புலப்படுத்தும்‌ புலமைத்‌ திறம்‌ 
போற்றற்கு உரியது. ஆசிரியரின்‌ செந்தமிழ்‌ ஈடுபாட்டுக்கு மிகப்‌ 
பெரிய எடுத்துக்காட்டாய்‌ விளங்குவது ஓரிடம்விடாமல்‌ எல்லா 
இடத்திலும்‌ அவர்‌ “வேண்டா” என்று எழுதுவதே ஆகும்‌. 


தனித்தமிழ்‌ ஆர்வம்‌ மிக்க ஆசிரியர்‌ பிறமொழிச்‌ சொற்களை 
அப்படியே தமிழொலிப்‌ படுத்தியும்‌ படுத்தாமலும்‌ ஒவ்வோர்‌ 
இடத்திலும்‌ ஒவ்வொரு வகையாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. காட்டுகள்‌ 
சில: 


“ ரோஜா, இன்கம்டேக்ஸ்‌, குமாஸ்தா, அரெஸ்டு, இன்ஸ்பெக்டர்‌, 
பாஸ்‌, ஸ்டேஷன்‌, சோபா, அல்சர்‌, டாக்டர்‌, வக்கீல்‌, உத்தியோகம்‌, 
சந்தோசம்‌, வருசம்‌, மார்க்கெட்டு, அபிசேகம்‌, வாரி, கம்பவுண்டர்‌, 
போலீசு, 


இவற்றுள்‌ இன்கம்டேக்ஸ்‌, அல்சர்‌, டாக்டர்‌, வக்கீல்‌, உத்தியோகம்‌, 
சந்தேகம்‌, மார்க்கெட்டு ஆகிய சொற்களையேனும்‌ தவிர்த்து 


இய 


24 தமிழாய்வு - 3 
வருமானவரி, குடற்புண்‌, மருத்துவர்‌, வழக்கறிஞர்‌, வேலை, மகழ்ச்சி, 
சந்தை போன்ற சொற்களைப்‌ பயன்படுத்தலாம்‌ என்று தோன்றுகிறது, 
இந்த நாடகத்திலேயே. நாட்டு வழக்கு ஏட்டு வழக்காவது போலவே 
ஏட்டு வழக்கும்‌ நாட்டு வழக்காகும்‌. 


ஆசிரியர்‌ இந்த நாடகத்‌ தலைவன்‌ -- தலைவிக்கு வைத்துள்ள 
பெயர்கள்‌ அழகிய தமிழ்ப்‌ பெயர்கள்‌. ஆனால்‌ செங்கொழுந்து என்ற 
பெயர்‌ புதுமையானது. சிவக்கொழுந்து என்று கேட்டுப்‌ பழகிய 
காதுகட்கு அது இன்னும்‌ புதுமையானது. இவ்வுண்மை இந்த ஓரங்க 
காடகத்திலேயே முற்பகுதியில்‌ செங்கொழுந்தாய்‌ இருப்பவர்‌ 
பிற்பகுதியில்‌ சிவக்கொழுந்தாய்‌ மாறுவதால்‌ உணரலாம்‌ : (பார்க்க-- 
மூன்றாம்‌ காட்சி). 


ஏட்டு வழக்கில்‌ நாட்டு வழக்குப்‌ பெற்றிருக்கும்‌ செல்வாக்கிற்குச்‌ 
சிறந்ததொரு சான்று பழமொழிகளைப்‌ பயன்படுத்துவதாகும்‌. 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. இதிலும்‌ வல்லவராய்‌ இருப்பதற்குச்‌ 
சான்றுகள்‌ இதோ: 
புலி வயிற்றில்‌ பூனைக்குட்டி பிறக்க வேண்டுமா? 
மாட்டை மேய்த்தோமோ கோலைப்‌ போட்டோமோ! 
குற்றமுள்ள நெஞ்சுதான்‌ குறுகுறு என்னும்‌. 
வெந்தபுண்ணில்‌ வேலெறிவது போல 


ந்‌ ந லு 


ஆசிரியர்‌ பழமொழிகளை அடியொற்றிப்‌ புதுமொழிகளைப்‌ 
படைக்கும்‌ திறம்‌ போற்றற்கு உரியது. 


பழமொழி : விளக்கெண்ணெயைத்‌ தடவி வீதியில்‌ புரண்டாலும்‌ 
ஓட்டற மண்தான்‌ ஓட்டும்‌. 


புதுமொழி : தேனை ஓட்டித்‌ தெருவில்‌ புரண்டாலும்‌ ஒட்டுவது 
தான்‌ ஓட்டும்‌ (பக்‌. 41) 


ஆசிரியர்‌ ஓரிடத்தில்‌ தரும்‌ விளக்கம்‌ விளங்கவில்லை. அது இது : 
“ காலை நேரம்‌ -- ஒரு பூங்கா _ திருவேங்கடம்‌ ஒரு மேடையில்‌ ஒரு 
காலை வைத்துக்‌ கொண்டு, முழங்காலின்மேல்‌ ஒரு கையையும்‌ 
அதன்மேல்‌ முகத்தையும்‌ ஊன்றியபடி சாய்ந்து நிற்கிறான்‌.” 


இனி உரையாடல்களிலும்‌ சில இடங்களில்‌ குறைகளாகத்‌ 
தோன்‌ றுவனவற்றைக்‌ குறிப்பீடலாம்‌. 


(௮) 


தபால்‌: நேற்று, ச.மு.க. தா. வுக்கு (சனா முனா கனா தானாவுக்கு) ஒன்று 
வக்தது. 


டாக்டர்‌ மு. வ.-- வின்‌ நாடகங்கள்‌ 25 


இந்தச்‌ சிறு பேச்சில்‌ பிறை வளைவுக்குள்‌ இருக்கும்‌ வகையிலேயே 
பேசுதல்‌ இயற்கை, எனவே *௪. மு. ௧. தா. வுக்கு என்பதே தேவை 
யில்லை. இன்னொன்று ச.மு.க. வையும்‌ நெடில்போல்‌ ஒலித்தலே நாட்டு 
வழக்கு. 


(ஆ) 


இரண்‌: Practical life — வாழ்க்கை வேறு. நthics — நீதி வேறு, நட, 
live and be merry உண்க வாழ்க களிக்க 


முதல்‌: Eat, Smoke and be merry உண்க புகைக்க களிக்க என்று 
சொல்லய்யா 


இந்த உரையாடல்‌ பகுதியில்‌ நிறுத்தக்‌ குறிகள்‌ இல்லாக்‌ குறை 
பாடுகள்‌ ஒரு புறம்‌ இருக்க வேறு இரு குறைகளும்‌ தென்படுகின்றன. 
(1) Practical life என்பதை நடைமுறை வாழ்க்கை என்று மொழி 
பெயர்த்தலே சரி, (2) Eat, live and be merry என்றும்‌ 18௧0, Smoke 
and be merry என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ முழங்கிய மாணவன்‌ அத்துடன்‌ 
நிறுத்திக்‌ கொள்வானே தவிர அதற்குச்‌ செந்தமிழில்‌ மொழியாக்கம்‌ 
புரிவான்‌ என்று தோன்றவில்லை. 


(இ) 


இனி, ஆசிரியர்‌ கற்காலத்தைக்‌ கல்காலம்‌ என்று பிரித்து எழுது 
வதும்‌ தேவையற்றது என்றே தோன்றுகிறது. 


(ஈ) 


டாக்டர்‌: வரட்டுமா அம்மா ! வருவேன்‌ (ப. 35) 
இந்நடை உரையாடலுக்கு ஏற்ற இயற்கை நடை அன்று. 


(௨) 


இந்த ஓரங்க நாடகத்தில்‌ ஈரிடத்தில்‌ கருத்துப்‌ பிழைகளும்‌ 
கலந்துள்ளன. 


1. தனிச்‌ சொத்து திருடு என்ற கருத்தை முதலில்‌ சொன்னவர்‌ 
காந்தி அடிகளே என்ற கருத்துப்பட ஆசிரியர்‌ எழுதுகிறார்‌. உலகத்‌ 
தின்‌ வறுமைக்குக்‌ காரணம்‌ இந்தத்‌ திருடு தான்‌......... பக்‌. 24. 


இதுவரையில்‌ உலகத்தில்‌ எந்த ஞானியும்‌ சொல்லாத பெரிய 
உண்மை இது. ஆனால்‌ 1809-ல்‌ பிறந்து 1865-ல்‌ மறைந்த பி. ஜே 
பிரெளடன்‌ என்பவர்‌ தமது Principles of right (உரிமையின்‌ நெறி 
முறைகள்‌) என்ற புத்தகத்தின்‌ முதல்‌ இயலிலேயே இக்‌ கருத்தை 
முழங்கியுள்ளார்‌. 
௧, ச்‌ 


26 தமிழாய்வு -— 3 


அமர்‌ 


2, Eat, drink and be merry என்பதுதான்‌ எப்பிகூரியன்‌ 
(Bpicurean/Epicuricanism) கூற்று. Bat, live and be merry என்பது 
1 பொருளற்றது. 


(Epicure, N. who is choice ard dainty in eating and drinking. 
Hence Epicurism Epicure’an (Follower) of Epicures, Athenian Philoso- 
‘ pher (300 B.C.) who taught that highest good was pleasure (i.e. practice 
of virtue). (Person) devoted to pleasure, esp. refined sensous enjoy- 

ment). —Concise Oxford Dictionary. 


த்‌ 5 
கதைகளிலும்‌ நாடகங்களிலும்‌ ஆசிரியனைக்‌ காணும்‌ கலை அரியது; 
பெரியது. சிக்கல்‌ நிறைந்த இக்கலை பற்றி அறிஞர்‌ பலர்‌ ஆராய்ந்‌ 
துள்ளனர்‌. (ஓர்‌ எடுத்துக்காட்டாக, An Introduction to the Study of 
Literature W. H. Hudson—uபsக்‌. 252—259 பார்க்க). மொத்தத்தில்‌ 
எந்தப்‌ படைப்பிலும்‌ ஏதோ ஒரு வகையில்‌ படைப்போன்‌ இடம்‌ 
8 பெறுகிறான்‌ என்பது மறுக்க இயலாத மாபேர்‌ உண்மை. இவ்‌ 
வுண்மையைத்‌ தக்க துப்புகள்‌ கொண்டு துலக்கும்‌ துப்பாய்வாளனே 
இலக்கியத்‌ திறனாய்வாளன்‌ என்றும்‌ கூறலாம்‌. ஆசிரியனின்‌ வெறும்‌ 
வி புறவாழ்வை மட்டுமன்றிப்‌ பெரும்‌ அகவாழ்வையும்‌ இலைமறை 
காயாகவேனும்‌ புலப்படுத்தும்‌ இயல்புடையதே இலக்கியம்‌ எனலாம்‌. 


இவ்வாறே இலக்கியனின்‌ நடை பற்றியும்‌ அறிஞர்‌ கார்லைலின்‌ 
கருத்து ஒன்று உண்டு. அது “கடை இலக்கியனின்‌ சட்டை அன்று; 
தோலே ஆகும்‌' என்பதாகும்‌. 


இந்த இரு கருத்துகளையும்‌ நினைவில்‌ கொண்டு இப்போதைக்கு 
நாம்‌ ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டுள்ள £ மனச்சான்று * -- ஓரங்க 
நாடகத்தின்‌ கடையை நினைவு கூர்ந்தால்‌ தோன்றும்‌ முதல்‌ கருத்து 
அது நாவன்மை மிக்க பேராசிரியரின்‌ நடை என்பதே ஆகும்‌. வைர 
மனைய ஒரு சான்று வருமாறு: 


முதல்‌: புத்தருக்கு அசுவமேத யாகம்‌ உபதேசம்‌ செய்தாலும்‌ 
செய்யலாம்‌; காந்திக்கு அணுகுண்டு உபதேசம்‌ செய்தாலும்‌ 

ன செய்யலாம்‌; திருவேங்கடத்துக்கு இந்த உபதேசம்‌ முடியா 

ர தப்பா! ய்‌. 


டங்க 


6 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வஃவின்‌ £மனச்சான்று' ஓரங்க நாடகம்‌ 
த்த 35 இறனாய்வின்‌ இறுதிப்‌ பகுதியாக அவர்‌ தம்‌ கருத்து 
காணலே க்‌ கடையத்‌, த்‌ டட ம்‌ 


ri A 


ர 


டாக்டர்‌ மு. வ. -- வின்‌ நாடகங்கள்‌ 27 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்களிடம்‌ உள்ள கிறப்புகளுள்‌ 
எல்லாம்‌ -- உள்ளச்‌ சிறப்புகளுள்‌ எல்லாம்‌ - தலையாயது அவர்தம்‌ 
ஆழ்ந்த சிந்தனை ஆற்றலே எனலாம்‌. யான்‌ பச்சையப்பர்‌ கல்லூரியில்‌ 
முப்பது ஆண்டுகட்கு முன்பு மாணவனாய்ச்‌ சேர்ந்தேன்‌. அப்போது 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்கட்கும்‌ வயது முப்பதே. அப்போதே 
அவர்‌ சிறந்த சிந்தனைச்‌ செல்வராய்த்‌ திகழ்ந்தார்‌. ஒரு முறை அவர்‌ 
என்னிடம்‌ “எண்ணிப்பார்‌; ஆழ்ந்து ஆழ்ந்து எண்ணிப்பார்‌. ஒரு சில 
எண்ணங்கள்‌ எழுந்ததும்‌ - எண்ணச்‌ சங்கிலியில்‌ சில கண்ணிகள்‌ 
தோன்றியதும்‌ -- அச்‌ சங்கிலி அறுபடக்‌ காணலாம்‌. அப்படியே 
விட்டுவிடாது மேலும்மேலும்‌ எண்ண வேண்டும்‌. எண்ணிக்கொண்டே 
போனால்‌ அடிப்படை உண்மைகள்‌ விளங்கும்‌ ” என்ற அடிப்படை 
மந்திரத்தை அடியேனுக்கு அருளினார்‌. அதன்‌ பயனே நேற்றும்‌ -- 
இன்றும்‌--நாளையும்‌--என்‌ வாழ்வு. 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்களை அறிந்தார்‌ அனைவரும்‌ 
அவர்தம்‌ சிந்தனைச்‌ சிறப்பை அறிவார்‌. கால்நூற்றாண்டுக்கு முன்பே 
இதைத்‌ தமிழ்‌ முனிவர்‌ திரு.வி. க. வும்‌ உணர்ந்து அவரைத்‌ “தமிழ்நாட்டு 
பெர்னாட்ஷா” என்றும்‌ போற்றத்‌ தலைப்பட்டார்‌ (பார்க்க: திரு. வி.க. 
வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌, 1944, பக்‌. 803). இன்றைய தமிழ்த்‌ திறனாய்வு 
வானில்‌ ஒரு புது மீனாய்ப்‌ பூத்துள்ள திரு. எழில்‌ முதல்வன்‌ அவர்கள்‌ 
பேராசிரியரைத்‌ “தனி நெறிச்‌ சிந்தனையாளர்‌” என்றே மதிப்பீடு 
செய்கிறார்‌. பேராசிரியரின்‌ நாவல்களைக்‌ “கருத்துரை நாவல்கள்‌” 
(Novel of Ideas) என்றே போற்றுகிறார்‌. எனவே, டாக்டரின்‌ “மனச்‌ 
சான்று” நாடகத்தில்‌ உள்ள கருத்துகளின்‌ வளத்தை ஒரு சிறிதேனும்‌ 
ஊன்‌ றிக்‌ காண்போம்‌. 


பொதுவாகப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. கொல்லாமை நெறி 
போற்றுபவர்‌--உணவிலும்‌, உணர்வாலும்‌ அதன்‌ பயனாக இருக்கத்தக்க 
இரக்கம்‌ அவரிடம்‌ எப்போதும்‌ உண்டு. பகைவரையும்‌ ஈண்பராக்கும்‌ 
பண்பு அவர்தம்‌ பிறப்புரிமை. இந்த இரு இயல்புகளும்‌ இந்த நாட 
கத்தில்‌ ஒளிவின்றித்‌ தெளிவாக ஒளிவீசக்‌ காணலாம்‌. “மனச்சான்று” 
நாடகத்தில்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. வே மனச்சான்று எனலாம்‌. 
திருவேங்கடத்தைவிட ஏழாவது காட்சியில்‌ நண்பனாகவும்‌ குரலாகவும்‌ 
வரும்‌ நல்லோர்‌ டாக்டர்‌ மு. வ. வே எனலாம்‌. அறுப்பதைவிட 
அவிழ்ப்பது நல்லது--தீர்ப்பதைவிடத்‌ திருத்துவது நல்லது -- என்ற 
அண்ணல்‌ காந்தி அடிகள்‌ அறம்‌ பேராசிரியருக்குப்‌ பெருவிருந்தாய்‌ 
விளங்கும்‌ பெருமருந்து. இதன்‌ இயல்பையே * மனச்சான்று' நாடகம்‌ 
மொழிகிறது; பொழிகிறது. 


இனி, இந்தத்‌ தலைமையான கருத்துக்கு அடுத்தபடி இம்‌ நாடகத்தில்‌ 
சிறப்பிடம்‌ பெறும்‌ கருத்தாய்க்‌ கருதத்தக்கது வணிகர்களையும்‌ ஆட்டிப்‌ 
படைக்கும்‌ வல்லமை அதிகாரிகட்கு இருப்பதை அம்பலப்படுத்துவதே 


கத்‌ 


க்கு 


னி 
ட்‌ கன்றி வன்க ஒல்‌ 


} 
ள்‌ 
> 
1 
4 
\ 


20 தமிழாய்வு --3 
அரும்‌. இவ்வுண்மையைப்‌ பின்வரும்‌ உரையாடல்‌ பகுதிகள்‌ 
உணர்த்தும்‌. 


செங்‌: இந்த வருசம்‌ எம்‌. ஏ. தேர்வுக்குப்‌ போகிறான்‌. இதை முடித்து 
விட்டால்‌, அவன்‌ ஏன்‌ வியாபாரத்துக்கு வரணும்‌? பெரிய 
உத்தியோகத்துப்‌ போனால்‌, அவனுடைய கால்மாட்டில்‌ 
எத்தனையோ வியாபாரிகள்‌ விழுந்து கிடப்பார்களே ! அவ 
னுக்கு என்ன குறைச்சல்‌? 


hk 


டாக்டர்‌: அம்மா! யாராவது கேட்டால்‌ “சுமாராக இருக்கிறார்‌ என்று 
சொல்லுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ ஊரெல்லாம்‌ இதே பேச்சாக 
விடுகிறது. கான்‌ வைத்தியம்‌ செய்வதும்‌ அல்லாமல்‌, இவருக்‌ 
காக வாதாட (வும்‌?) வேண்டியிருக்கிறது. தலைபோகிற 
நிலைமையாக முற்றிப்‌ போயிருக்கும்‌. பெரிய மனிதர்‌, தான 
தருமம்‌ செய்கிறவர்‌, நல்லவர்‌ என்றெல்லாம்‌ சொல்லி 
வழக்குக்கு இடமில்லாமல்‌ செய்து வருகிறேன்‌. அவர்‌ தம்‌ 
நினைவோடு இருந்தால்‌ சொன்னபடி செய்வார்‌. அது வேறே 
இடையூறு. இப்போது நீங்கள்தான்‌ குடும்பத்தைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டும்‌. ஐயாயிரம்‌ கையிலிருந்தால்‌ வழக்கே 
இல்லாமல்‌ செய்துவிடலாம்‌. இல்லாவிட்டால்‌, இவருக்கு 
உடம்பு தேறிப்‌ பழைய நினைவு வந்த பிறகு, வழக்குத்‌ 
தொடங்கிவிட்டால்‌, பைத்தியம்‌ பிடித்தாலும்‌ பிடித்து விடும்‌, 


பண காயகமே ஜனகாயகம்‌ என்று பெரிதும்‌ பேர்‌ பெற்றிருக்கும்‌ 
ஓர்‌ அமைப்பில்‌ அதிகாரிகள்‌ வணிகர்களை ஆட்டிப்‌ படைக்கிறார்களா, 
வணிகர்கள்‌ அதிகாரிகளை ஆட்டிப்‌ படைக்கிறார்களா என்பது ஒரு 
சிக்கலான கேள்வி. ஆனால்‌ அதற்குரிய சுருக்கமான -- சுவையான 
விடை இரண்டுமே உண்மை என்பதுதான்‌. எங்கே எது அதிகமோ 
அங்கே அது அதிகம்‌ ! 


இனி, இந்தக்‌ கருத்தை அடுத்து முடிவாகச்‌ (இரு பொருளிலும்‌) 
சொல்லத்‌ தக்கது, பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு.வ. தமிழை--இருக்குறளை-- 
(கரக்தியத்துக்கு வழிகாட்டியாகவே) உயிரெனப்‌ போற்றுபவர்தான்‌. 
ஆனால்‌ அந்தத்‌ தமிழினும்‌-- திருக்குறள்‌ படிப்பினும்‌--ஒழுக்கம்‌ நிறைந்த 
கடப்பையே அவர்‌ உயிருக்கு உயிராய்‌ விரும்புவர்‌ என்பது வெள்ளிடை 
மலை. இதற்கு ஒரு சான்று: 


கண்பன்‌:......௮ப்பா திருவேங்கடம்‌! நான்‌ கேட்கிறேன்‌, மனச்சான்று 
உனக்கு மட்டும்‌ கடவுள்‌ கொடுத்த சரக்கு என்று நினைக்‌ 
கறுவா? உன்‌ தகப்பனார்க்கும்‌ அது இருக்கிறது. மனச்சான்று 
இருப்பதால்தான்‌ அவர்‌ இந்த நிலைக்கு ஆளானார்‌; 
கோய்வசய்ப்பட்டார்‌: அறிவு கலங்கி வருந்துகிறார்‌; வாய்‌ 


டாக்டர்‌ மு. வ வின்‌ நாடகங்கள்‌ 29 


பிதற்றுகிறார்‌. மனச்சான்று இல்லாத ஆளாக இருந்தால்‌, அவர்‌ 
என்ன செய்திருப்பார்‌, தெரியுமா? கவலை இல்லாமல்‌ 
கேளிக்கைகளுக்குப்‌ போய்‌ எந்த வகையிலாவது தன்‌ 
கவலையை மறந்து விட்டிருப்பர்‌. திருக்குறள்‌ முதலான 
உயர்ந்த நூல்களைப்‌ படிதீதுவிட்டு, எத்தனையோ பேர்‌ 
அருமையாகக்‌ கள்ள வியாபாரம்‌ செய்து காலத்தைக்‌ 
கழிக்கவில்லையா ? மேலும்‌ மேலும்‌ இன்ப வாழ்க்கைக்கு வழி 
தேடிக்‌ கொண்டு பிறருடைய துன்பத்தை எள்ளளவும்‌ 
எண்ணிப்‌ பார்க்காமல்‌ பொழுது போக்கவில்லையா? அவர்‌ 
களைப்‌ போல்‌ உன்‌ தகப்பனார்‌ வாழ முடியவில்லை என்பதை 
எண்ணிப்‌ பார்‌ அப்பா! 


பேராசிரியரின்‌ நடையில்‌ சொல்லழகோடு கருத்தழகும்‌ மங்கல 
மணங்‌ கொண்டமைக்கு ஒரு நன்கலச்‌ சான்று: 
திரு: குற்றத்தை எடுத்துக்காட்டுவது ஒரு குற்றமா? 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு.வ.வை “எல்லோருக்கும்‌ நல்லவர்‌' என்று 
எல்லோரும்‌ சொல்கிறார்கள்‌. அது அவர்‌ “எல்லோரும்‌ நல்லவரே -- 
இன்றில்லா விட்டாலும்‌ நாளை” என்று நம்பி வாழ்வாதாலேயோ? 


Hokie 


30 தமிழாய்வு -— 3 
இணைப்பு : 
rom: Psychology Made simple 
— A. P. Sperling, Ph.D., (1967) 
Page 248 


Conscience: The body of ideals by which a person guides or 
judges his actions. 


Pages 194 - 195 
HIGHER MOTIVES AND CONSCIENCE 


Mention of the conscience brings us to a group of motives 
sometimes called * HIGHER?’ because they are considered to be 
ETHICALLY SUPERIOR to subsistence, sex and social motives. 
They include the ALTRUISTIC motives to sacrifice for family, 
friends, fellow citizens and mankind, the selfless motives of DEDICA- 
TION to ideals of truth, and the HONOUR motive to behave 
morally even when no one would know otherwise. 


These motives are obviously even more remote from basic drives 
than are the derived social motives, but they can still be shown to 
have developed from the stimuli of bodily needs. To illustrate this 
development, let us trace the history of a CONSCIENCE THAT IS, 
OF THE MOTIVE TO PERFORM SOCIALLY APPROVED 
ACTS IN THE ABSENCE OF SOCIAL PRESSURE. 


We have already followed the development of the social approval 
motive - the desire to be thought well of, at first by parents, then by 
peers. After a person has formed the habit of desiring approval, 
he finds that immoral or unethical acts lead to disapproval. Since 
such acts are associated with unpleasant results, they become 
unpleasant in themselves through a process of conditioning. Func- 
tional autonomy - the force of habit - then makes it difficult for him to 
act unsocially even in private. 


CONSCIENCE, THEREFORE, IS NOT A MYSTERIOUS 
VOICE, BUT THE ANTICIPATION OF AN UNPLEASANT 
FEELING ASSOCIATED WITH PARTICULAR ACT. SUCH 
ANTICIPATIONS ARE LEARNED. Like other acts of learning, 
the acquiring of a conscience will be eased and speeded up by giving 
rewards and praise for success as well as punishment for failure. 
All of the rules for more efficient learning, which were given in 
our chapter on Remembering, apply to the formation of conscience. 


இத 
பு 


டாக்டர்‌ மு. வ.--வின்‌ நாடகங்கள்‌ 31 


In this particular 0856) the punishment, or negative incentive to 
learn, can be the mere with holding of the positive incentives of 
reward and approval. Children are most willing to learn morality 
when their inevitable failures are not punished too harshly, and 
when their successes are rewarded with the approval for which they 
undertake the learning. 


CHOOSING BETWEEN ALTERNATIVE ACTS. People often 
have to choose which of two conflicting motives to satisfy. Sometimes 
the conflict is between two pleasures, At other times, the conflict 
is between a pleasure and a duty. If a person in such a situation 
chooses the pleasure, he is commonly said to have a * weak will’. If 
he chooses the duty, however, he is said to have * will power’. 


It is the duty of psychology to show what really happens when 
this so-called will-power is displayed. 


In general, a strong - willed act is one that pays more attention 
to FUTURE satisfactions than to PRESENT satisfactions. To 
postpone trivial but immediate rewards for greater but more remote 
rewards is one of the best signs of a mature personality. In the eyes 
of less civilized personalities, a person who can bide his time seems to 
be doing something that he does not want to do. The man who turns 
down his friend’s invitation to play cricket in order to stay home and 
mend things around the house for his wife is supposed to prefer 
cricket to pleasing his wife. Such an opinion is incorrect. The fact 
that the man stays home to tinker shows that he wants to do so more 
than he wants to play cricket. There is no other way to measure the’ 
comparative strength of two motives than to see which motive 
triumphs when the two conflict. 


Some Books on Conscience 
1. The conscience — F. D. Maurice (1883). 


2. Is Conscience an emotion? — Hastings Rashdall 


3. Conscience and its problems — K. E. Kirk (1927) 


எண து 


2. தொல்காப்பியரும்‌ அகராதிக்‌ கலையும்‌ 


வ. ஜெயதேவன்‌, பி.எ&ி., எம்‌.ஏ., சான்றிதழ்‌ -- மொழியியல்‌, 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


1.0 உயர்தனிச்‌ செம்மொழியில்‌ உதித்த நால்களுள்‌ மூத்தது 

தொல்காப்பியம்‌. மொழிக்கும்‌ வாழ்வுக்கும்‌ இலக்கணம்‌ இயம்ப 

்‌ வந்த இத்‌ தொன்லூலுக்கும்‌ பின்னாளைய அகராதிக்கலைக்கும்‌ எங்ஙன்‌ 

தொடர்பிருக்கக்கூடும்‌ எனக்‌ கட்டுரைத்‌ தலைப்பை நோக்கின்‌ எண்ணத்‌ 

தோன்றும்‌. ஆயின்‌, தொல்காப்பியத்தை ஆழ்ந்து கற்கின்‌ கதிர்‌ முன்‌ 

பனி போல்‌ ஐயம்‌ அகலும்‌; அகராதியியலின்‌ அடிப்படைக்‌ கூறுகள்‌ 

தொல்காப்பியத்தில்‌ அமைந்திருத்தலைத்‌ தெளியலாம்‌. அவற்றைப்‌ 
பலப்படுத்துவதே இக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


2.0 அகராதி- விளக்கம்‌ . 


அகராதி 4 அகரம்‌ 4 ஆதி. சொற்களை அகர முதலாக வரிசைப்‌ 
படுத்திப்‌ பொருள்‌ விளக்கும்‌ நூல்‌." இற்றைக்கு : அகராதி?” 
*“அகரவரிசை'”, “அகர முதலி'* எனக்‌ குறிக்கப்படும்‌ நூற்பொருளுக்கு 
ஏறத்தாழ இணையாக “நிகண்டு? “கூட்டம்‌ 5, * உரிச்சொல்‌?” *உரிச்‌ 
சொற்‌ பனுவல்‌”*, போன்ற சொற்கள்‌ வழக்கில்‌ இருந்துவந்திருக்‌ 
இன்றன. இவற்றுள்‌, “உரிச்சொல்‌”, “உரிச்சொற்‌ பனுவல்‌” என்னும்‌ 
பெயர்‌ வழக்கிற்குத்‌ தொல்காப்பியமே ௮டிமணை எனலாம்‌. 


இதனை, “சொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ துறை, முதன்முதல்‌ 
தொல்காப்பிய உரியியலில்‌ காணப்பட்டது. அதில்‌ உரிச்சொற்கள்‌ 
பொருள்‌ விளக்கஞ்‌ செய்யப்பெற்றிருத்தலக்‌ கண்ட பிற்கால 
அறிஞர்கள்‌, தாமும்‌ சொற்பொருள்‌ விளக்கந்தரும்‌ தனி நூல்கள்‌ 
இயற்றத்‌ தொடங்கி அவற்றை உரிச்சொல்‌ என்னும்‌ பெயரால்‌ 
அழைத்தார்கள்‌,” என்னும்‌ புலவர்‌ சுந்தர சண்முகனாரின்‌ கருத்து 
அரண்‌ செய்யும்‌. 


3.0 அகராதிக்‌ கலைஞர்‌ விளக்கம்‌ 1 


இராபர்ட்‌ எம்‌. கோரல்‌ £ அவர்கள்‌ சொற்களின்‌ பொருள்கள்‌, 
மூல வரலாறு, மரபு வழக்கு, ஒலிப்புமுறை ஆகியவைகளை அறிஞர்‌ 


‘ 4 
பிலை அவது டை த்த தகட்க "இட்ட முழ்கி 


தொல்காப்பியரும்‌ ௮அகராதிக்‌ கலையும்‌ 33 


குழுவின்‌ துணையோடு தொகுப்பதோடு மொழியுள்‌ புகும்‌ புதிய 
சொற்களையும்‌ புதிய பொருள்களையும்‌ பதிவு செய்வதே அகராதிக்‌ 
கலைஞர்களின்‌ பணியாகும்‌ ,' என்பர்‌. இவ்வடிப்படையில்‌ தொல்காப்‌ 
பியரை அணுகிப்‌ பார்த்தால்‌ அவருக்கும்‌ அகராதிக்‌ கலைக்கும்‌ உள்ள 
தொடர்பு தெற்றெனத்‌ தெளிவாகும்‌. 


3.1 கோரல்‌ அவர்கள்‌ கருத்துப்படி அகராதி என்பது ஒரு தனி 
மனிதனால்‌ தொகுக்க இயலாத ஒன்றாயும்‌, ஓர நிஞர்‌ குழுவின்‌ துணையால்‌ 
தான்‌ அது இயலும்‌ என்பதும்‌ வெளிப்படை. தொல்காப்பியம்‌ ஒரு 
தனி மனிதனின்‌ படைப்பா? அல்லது கூட்டுப்‌ படைப்பா? என்பது 
ஆய்வுக்குரியது. தொல்காப்பியம்‌ கூட்டுப்‌ படைப்பாக இருக்கக்‌ 
கூடுமென தெ. பொ, மீ.!! போன்றவர்கள்‌ கருதுப. எனினும்‌, 
நெடுங்காலமாகவே தொல்காப்பியம்‌ தனிமனிதரின்‌ படைப்பாகவே 
இனங்காட்டப்பட்டு வருகின்றது. படைப்பு உண்மை எப்படியிருப்‌ 
பினும்‌, தொல்காப்பியம்‌ அ௮கராதிக்‌ கூறுகள்‌ பலவற்றையும்‌ தன்‌ . 
னகத்தே கொண்டு திகழ்கின்றது என்பது தெளிவு. 


4.0 அகர நிரல்‌ é 
அகராதியியலின்‌ உயிர்க்கூறு அகர நிரலாகும்‌. தொல்காப்பியர்‌ 
நூலின்‌ தொடக்கத்திலேயே, 


₹: எழுத்தெனப்‌ படுப 
அகரமுதல னகர இறுவாய்‌ 
முப்ப. தென்ப; 
சார்ந்துவரல்‌ மரபின்‌ மூன்றலங்‌ கடையே ” (1), 


என அகரம்‌ முதல்‌ னகரம்‌ ஈறாய்‌ அமையும்‌ தமிழ்‌ நெடுங்‌ கணக்கின்‌ 
அகர நிரலைச்‌ சுட்டியுள்ளார்‌. 


4.1 மொழி மரபில்‌, இன்னின்ன எழுத்துகள்‌ மொழிக்கு 
முதலாவன என்றும்‌ எந்தெந்த மெய்யுடன்கூடி முதலாவன என்றும்‌ 
எவை எவை முதலாகா என்றும்‌ விளக்கமாய்‌ விளம்பியுள்ளார்‌. 
இவையனைத்தும்‌ அகராதியியலுக்குத்‌ துணை செய்வன. 


4.2 உயிர்‌ மயங்கியலில்‌ அகர ஈறு தொடங்கி ஒளகார ஈறு ஈறாய்‌ 
அகர நிரலில்‌ அமைத்துப்‌ பேசுவதைக்‌ காணலாம்‌. இது தொல்காப்பி 
யரின்‌ அகராதியுணர்வைப்‌ (consciousness of lexicography) பறை 
சாற்றுவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


43 ஆனால்‌, தொல்காப்பியத்தில்‌ பொருள்‌(கள்‌) சுட்டப்பட்ட 
சொற்கள்‌ அகரநிரலில்‌ அமைக்கப்படவில்லை. இற்றைக்கு அகரா திகள்‌ 
குறிப்பு நோக்கீட்டிற்குப்‌ (Reference) பயன்‌ படுத்தப்படுவதைப்போல்‌ 
ன பண்டைக்‌ காலத்தில்‌ பயன்படுத்தப்படவில்லை. மனனஞ்‌ செய்‌ 

த்‌ கத்து நால்கள்‌ படைக்கப்பட்டன.” 
்‌ இல்‌ 


31 தமிழாய்வு -— 3 


4.4 அகராதி என்பது நேற்றுப்‌ பெய்த மழையில்‌ இன்று 
முளைக்கின்ற காளானைப்‌ போன்று திடீரென்று தோன்‌ நிவிட முடியாது. 
எந்த மொழியிலும்‌ அப்படித்‌ தோன்றியதில்லை. இற்றைக்குக்‌ காட்சி 
யளிக்கும்‌ அகராதி நிலை, பல்லாயிரக்கணக்கான வளர்ச்சிப்‌ படிகளைக்‌ 
ந கடந்து நிற்கும்‌ கலை முதிர்ச்சி நிலையாகும்‌. “டிக்ஷனரி” (Dictonary) 
என்னும்‌ பெயரை உலகுக்கு வழங்கக்‌ காரணமாயிருந்த இலத்தின்‌ 
மொழியாயினும்‌ / * 01௦04௦” (saying) > dictionarium > dictionary / 
அகராதிக்‌ கலையின்‌ அடிப்படைக்‌ கூறுகளை உலகுக்கு அறிமுகம்‌ 
செய்த கிரேக்க மொழியாயினும்‌ பல படிமுறை வளர்ச்சிக்குப்‌ பின்னே 
கான்‌ கலை முதிர்ச்சி நிலையை எட்டியுள்ளது. தமிழும்‌ இதற்கு விதிவிலக்‌ 
கன்று. 


க்க ட அச்ச [௬ 


4,5 அகரகிரலில்‌ சொற்களை அமைத்துப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
3 கூறுவது அகராதிக்‌ கலையின்‌ தலையாய கூறாக இன்று ஆகியுள்ளது. 
| எனினும்‌, இலத்தின்‌--கரேக்க இடைக்கால அகராதிகளில்‌ கூட 
அகரகிரல்‌ பின்பற்றப்படாமல்‌ கடினமான சொற்களுக்கும்‌ தனிச்‌ 
சிறப்பு வாய்ந்த சொற்களுக்கும்‌ விளக்கம்‌ தருமளவிலேதான்‌ உலா 

i வந்தன.!ூ தொல்காப்பியமும்‌ அந்த அளவிலேதான்‌ உலா வந்தது. 


4.6 தொல்காப்பியம்‌ முற்றாக ஓரிலக்கண நூல்‌ ; ஓரகராதியன்று. 
அகராதிக்‌ கூறுகளையும்‌ கொண்ட நூல்‌. அவ்வளவே; அகராதிக்‌ 
கலைக்கு அடிகோலிய ஆதி நூல்‌. அன்றியும்‌ அது நூற்பா யாப்புடைய 
நூல்‌. ஆதி நூலாயும்‌ யாப்புடைய நூலாயும்‌ முற்றாக அகராதியாய்‌ 
அல்லாது ஓரிலக்கண நூலாயும்‌ இலங்குதலால்‌ அகராதிக்‌ கூறாகிய 
அகரமிரல்‌ தொல்காப்பியத்தில்‌ பெரிதும்‌ காண முடியவில்லை. எனினும்‌ 
பிற அகராதிக்‌ கூறுகள்‌ மலிந்து கடக்கக்‌ காணலாம்‌. சுருங்கக்‌ கூறின்‌, 
கிரேக்கமும்‌ இலத்தினும்‌ அகராதித்‌ துறையில்‌ இடைக்காலத்தில்‌ 
ஆ அடைந்த வளர்ச்சி நிலையை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே 
ம. தமிழ்மொழி அடைந்துள்ள பெஞ்சிறப்பைத்‌ தொல்காப்பியம்‌ புலப்‌ 
ந படுத்துவதாகவே தோன்றுகிறது. ஏனெனில்‌ கி.மு. மூவாயிரத்தில்‌ 
ழு முகிழ்த்ததாகக்‌ கருதப்படும்‌ தொல்காப்பியத்தில்‌ அருஞ்சொற்களும்‌ 
(rare and difficult words) மரபுச்‌ சொற்களும்‌ (specialized lists of words) 
உரியியல்‌, மரபியல்‌ முதலிய பகுதிகள்‌ வாயிலாக வீளக்கப்படுகின்‌ றன. 
(மேற்கோள்‌ -- 13 காண்க). எனவே, அகராதித்‌ துறையில்‌ 
கிரேக்கத்தை -- இலத்தனைக்‌, காட்டிலும்‌ தமிழ்‌ முன்னணியில்‌ நிற்கத்‌ 
தொல்காப்பியர்‌ மெத்தவும்‌ காரணமாவார்‌ எனத்‌ துணியலாம்‌. 


5.0 பொருள்‌ சுட்டல்‌ (Meaning). 


எழுத்து “வித்து! வளர்க்து சொற்‌செடி'யாகப்‌ பொருள்‌ *பூ'த்திட 
மொழி “மணம்‌: கமழ்‌ றது. மொழிக்கு உயிராக ஒளிரும்‌ சொற்களின்‌ 
. கூறுகளைத்‌ தொல்காப்பியர்‌ ஆழ்ந்து தேர்ந்துள்ளார்‌. சொல்லுக்கு 


... இருபெரும்‌ இயல்புகள்‌ உள.* அவையாவன: 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 35 


1. பொருள்‌ சூட்டுதல்‌. 2. இலக்கணம்‌ சூட்டுதல்‌. இதனைத்‌ 
தொல்காப்பியர்‌, 


“£ பொருண்மை தெரிதலும்‌ சொன்மை தெரிதலும்‌ 
சொல்லின்‌ ஆகும்‌ என்மனார்‌ புலவர்‌,” (641) என்பர்‌. 


ம்‌ 
சொல்‌ 
pS ETN Ea CAP TATE ER 
| | 
பொருண்மை சொன்மை 
| | 
சொற்பொருள்‌ கூறு சொல்‌ இலக்கணக்‌ கூறு 
(Semantic feature) (Grammatical feature) 
| | 
அகராதிக்கலை இலக்கணக்கலை 
(Lexicography) (Grammar) 
| | 
மொழியியல்‌ 
(Linguistics) 


பொருண்மை என்பது சொல்லின்‌ பொருளீடு; சொன்மை என்பது 
சொல்லின்‌ இலக்கண வடிவம்‌. இவ்விரு சொற்கூறுகளையும்‌ தெளிந்தா 
லன்றிச்‌ சொற்களையோ மொழியையோ உணர்தல்‌ இயலாது. 
ஆகவேதான்‌ பொருண்மை ஞானங்கருதி முதலில்‌ நிகண்டுகளும்‌, 
பின்னர்‌ சொன்மை ஞானங்கருதி இலக்கண நூல்களும்‌ பயின்றே 
இறுதியில்‌ இலக்கியம்‌ பயில்வது பண்டு தமிழகத்தில்‌ மரபாக இருந்து 
வந்தது. 3 


5.1 தொல்காப்பிய நூலின்‌ முதன்மை நோக்கம்‌ சொன்மை 
விளக்குதலே. என்றாலும்‌ பொருண்மை விளக்குதலை இது விலக்க 
வில்லை. இது தொல்காப்பியரின்‌ “அகராதி உணர்வைப்‌ புலப்படுத்துவ 
தாகும்‌. தம்‌ காலத்திலேயே சொற்களுக்கு மக்கள்‌ பொருள்‌ விளங்கிக்‌ 
கொள்ளாத நிலையும்‌ பிழையாகப்‌ பொருள்‌ கொள்கின்ற நிலையும்‌ 
இருந்திருக்கக்கூடும்‌. இவையே அவர்‌ சொற்பொருண்மைத்‌ தேவையை 
உணர்ந்து கொள்வதற்கு அடிப்படைக்‌ காரணங்களாக இருக்கலாம்‌ 


5.2 உரியியல்‌, இடையியல்‌, மரபியல்‌ முதலியவற்றின்‌ வாயிலாக 
நேரடியாய்ப்‌ பொருளும்‌ மரபும்‌ சுட்டியதோடு மட்டும்‌ அமையாது 
நூல்‌ முழுமையும்‌ ஆங்காங்கே பொருள்‌ உணர்ந்து கொள்ளுமாறு 
சொற்பொருள்‌ சுட்டிச்‌ செல்ஒருர்‌. 


5.2.1 ஆண்‌ என்னும்‌ அஃறிணைப்‌ பெயர்‌ அம்முப்பெற்‌ i 
பற்‌ அஃ அம்முப்பெற்று முடியும்‌ 
எனப்‌ புள்ளி மயங்கியலில்‌ இலக்கணம்‌ கூறப்புகுந்த தொல்காப்பியர்‌, 


20 தமிழாய்வு -- 3 


“அண்மரக்‌ களவி யரைமர வியற்றே” (304) எனக்‌ குறிக்கிறார்‌. 
அம்முப்‌ பெறும்‌ நிலையை வரையறுக்கும்‌ தொல்காப்பியர்‌ ஆணும்‌ 
அரையும்‌ மரங்களையும்‌ குறிப்பன எனப்‌ பொருள்‌ விளக்குகிறார்‌. 
இவ்வாறு சுமார்‌ கால்‌ நூறு நூற்பாக்களில்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
செய்யப்பட்டுள்ளது (இணைப்பு--1 காண்க). 


5.3 உரியியல்‌ முழுமையும்‌ பொருள்‌ விளக்கப்‌ பகுதியே ஆகும்‌. 
இதன்கண்‌ 120 சொற்கள்‌ விளக்கம்‌ பெற்றுள. 


“ வெளிப்படு சொல்லே கிளத்தல்‌ வேண்டா 
வெளிப்பட வாரா உரிச்சொல்‌ மேன?” (783) 


என்று உரைத்து அருஞ்சொற்களுக்கு மட்டும்‌ தொல்காப்பியர்‌ பொருள்‌ 
சுட்டுகிறார்‌. ஆனால்‌, இன்றைக்கு எளிய சொற்களாகத்‌ தோன்றும்‌ 
தீர்தல்‌, தீர்த்தல்‌, பழுது, முழுது, செழுமை ஆகியவையும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளமை நோக்கத்தக்கது. 


5.3.1 இடையியல்‌, மரபியல்‌ ஆகியவற்றில்‌ இடைச்சொற்களும்‌ 
மரபுச்‌ சொற்களும்‌ பொருள்‌ விளக்கப்பட்டுள. பிற இயல்களில்‌ இலக்‌ 
கணக்‌ குறியீடுகள்‌, மரபுக்‌ குறியீடுகள்‌ ஆங்காங்கே விளக்கப்பட்டுள. 
தொல்காப்பியரே விளக்கியுள்ள சொற்பொருள்‌ விளக்கத்தை 
*அகராதி'யாய்‌ அமைத்துப்‌ பார்த்தல்‌ இன்பம்‌; சிறப்பு. (இணைப்பு--2 
காண்க). இவ்வகராதி அவர்‌ கால மொழி நிலையைப்‌ பேரளவு 
இல்லையெனினும்‌ ஓரளவேனும்‌ உணர்த்தும்‌ என்பது உறுதி. அன்றி 
யும்‌, இதனால்‌ தமிழகராதியியலுக்குத்‌ தொல்காப்பியரால்‌ வழங்கப்‌ 
பட்ட முதற்பெருங்கொடை தெளிவாகும்‌. 


5.4 பெயர்‌, வினை, இடை, உரி ஆகிய நால்வகைச்‌ சொற்களும்‌ 
பொருள்‌ சுட்டுவன. இதனைத்‌ தொல்காப்பியர்‌, “எல்லாச்‌ சொல்லும்‌ 
பொருள்‌ குறித்தனவே”” (640) எனக்‌ குறிப்பர்‌. சொற்கள்‌ குறிக்கும்‌ 
பொருண்மை நிலையை இருவகையாய்ப்‌ பகுப்பர்‌. 


1. வெளிப்படு நிலை. 2. குறிப்பு நிலை. 


சொல்‌ 
| 
பொருள்‌ 
(பொருண்மை நிலை) 
ட்ட பட்‌ | 
வெளிப்படுகிலை குறிப்பு நிலை 
(தெரிபு வேறு நிலையல்‌) (குறிப்பில்‌ தோன்றல்‌) 


தொல்காப்பியரும்‌ அகராதிக்‌ கலையும்‌ 37 


““தெரிபுவேறு நிலையலுங்‌ குறிப்பில்‌ தோன்றலும்‌ 
இருபாற்‌ றென்ப பொருண்மை நிலையே” (642) 


என்பர்‌ தொல்காப்பியர்‌. 
இதற்கு உரை வகுத்த தெய்வச்‌ சிலையார்‌, 


“*தெரிபு வேறு நின்றன? நிலம்‌ நீர்‌, த, வளி எனப்‌ பொருள்‌ 
உணர்த்துவனவும்‌; உண்டான்‌, தின்றான்‌ எனத்‌ தொழில்‌ உணர்த்து 
வனவும்‌, “குறிப்பிற்றோன்‌ றின” இவன்‌ நெருப்பு, இவன்பசு எனக்‌ குணம்‌ 
பற்றியும்‌, தீமை செய்தாரை நன்மை செய்தீர்‌ எனவும்‌; கொடுமை 
செய்தாரை வாழ்வீராக எனவும்‌ அப்‌ பொருள்‌ பயவாது பிற பொருள்‌ 
பயப்ப வருவன”, என விளக்குவர்‌. இவ்விரு பொருண்மை நிலைகளும்‌ 
அகராதிக்‌ கலைக்கு உறுதுணையாவன. 


5.4.1 தமிழ்‌ மொழியில்‌ பெரும்பான்மை வெளிப்படுநிலைப்‌ 
பொருளகராதிகளும்‌ சிறுபான்மை குறிப்புநிலைப்‌ பொருளகரா திகளும்‌ 
வெளிவந்துள. சிலேடைகள்‌, பழமொழிகள்‌, மரபு வழக்குகள்‌ 
(Idioms and Phrases) முதலியன குறிப்புநிலைப்‌ பொருளகரா திகளுக்‌ 
குரியவை. 


5.5 சொல்லுக்குரிய வெளிப்படைப்‌ பொருளையோ குறிப்புப்‌ 
பொருளையோ விளக்கலாம்‌; அப்படி விளக்கப்பட்ட சொற்களுக்கும்‌ 
பொருள்‌ விளங்கவில்லையாயின்‌ இவற்றையும்‌ விளக்க முனைந்தால்‌ 
அதற்கு எல்லையிராது. இதனாற்றான்‌, தொல்காப்பியர்‌, 


“பொருட்குப்‌ பொருள்‌ தெரியின்‌ அதுவரம்பின்றே” (874) 
எனக்‌ குறிக்கிறார்‌. ஆயினும்‌, ஆசிரியர்‌ சீரிய முறையில்‌ பொருள்‌ 
உணர்த்த வல்லராயின்‌ கேட்போனுக்குச்‌ சொல்லும்‌ பொருட்கண்‌ 
மயக்கந்‌ தோன்றாது. ஆகவே, 


“ பொருட்குத்‌ இரிபில்லை உணர்த்த வல்லின்‌ ' (875) 


என்பர்‌ தொல்காப்பியர்‌. ஆசிரியர்‌ என்னதான்‌ முயன்றுஉணர்த்தினும்‌ 
கேட்போனின்‌ உணரும்‌ ஆற்றலுக்கேற்பவே பொருள்‌ புலப்படும்‌. 
ஆதலின்‌, “உணர்ச்சி வாயில்‌ உணர்வோர்‌ வலித்தே”” (876) என்றோர்‌. 


இவ்வாறெல்லாம்‌ சொற்பொருண்மைக்‌ கலையைவீளக்கும்‌ தொல்‌ 
காப்பியர்‌, * மொழிப்பொருட்‌ காரணம்‌ விழிப்பத்‌ தோன்றா”'(877) என்‌ 
பர்‌. எல்லாச்‌ சொல்லுக்கும்‌ பொருளுண்டு; எல்லாச்‌ சொற்பொருளுக்‌ 
கம்‌ காரணம்‌ உண்டு. ஆனால்‌, அக்‌ காரணம்‌ விளங்கத்‌ தோன்றாது என்‌ 
பர்‌. தெய்வச்‌ சிலையார்‌, “இச்‌ சொற்குப்‌ பொருள்‌ இதுவென நியமித்‌ 
தற்குக்‌ காரணம்‌ விளங்கத்‌ தோன்றா. எனவே, காரணம்‌ உளதென்பதூ 


30 தமிழாய்வு -— 3 
உம்‌, அது புலனாகாதென்பதாஉம்‌ கூறியவாறாம்‌. என்னை புலனகாமை 
எனின்‌, மிருதல்‌ என்பதற்குப்‌ பொருளாவது முன்பு நின்ற நிலையிற்‌ 
பெரிதாதல்‌. அப்‌ பொருண்மை அச்‌ சொற்காட்டுதற்குக்‌ காரணம்‌ 
உரைப்பரிதாதலான்‌. அஃதேல்‌ காரணமுள போலக்‌ கூறியவதனாற்‌ 
பயனென்னையெனின்‌, பொருண்மேற்‌ சொன்னிகழ்தல்‌ தொன்று 
தொட்டு வருகின்றதாதலின்‌, உலகினுள்‌ மிக்காரெல்லாரும்‌ காரண 
மின்றி வழங்குபவோ என்னும்‌ ஐயங குறித்துக்‌ கூறினார்‌,” என விளங்க 
உரைப்பர்‌. 


மேற்குறித்தவை உரியியலில்‌ இடம்‌ பெற்றிருப்பினும்‌ எல்லா 
வகைச்‌ சொற்களுக்கும்‌ பொருந்துவனவாகக்‌ கொள்ளலாம்‌. இவை 
யனைத்தும்‌ தொல்காப்பியரின்‌ சொற்பொருளியியல்‌ (Semasiology) 
அறிவைப்‌ புலப்படுத்துவன. 


6.0 மரபு (Usage) 


மரபு காட்டுவது அகராதிக்‌ கூறுகளில்‌ ஒன்று. தொல்காப்பியர்‌ 
மரபை ஓதுவதற்கென்றே மரபியல்‌ படைத்துள்ளார்‌. இதன்கண்‌ 
இளமைப்பெயர்கள்‌, ஆண்பாற்‌ பெயர்கள்‌, பெண்பாற்‌ பெயர்கள்‌ 
ஆகியவற்றின்‌ மரபினை (06௨௭6) எடுத்தியம்புகறார்‌ தொல்காப்பியர்‌. 
மரபுப்‌ பொருள்‌ 63 நரற்பாக்களிலும்‌ மரபுச்‌ செய்திகள்‌ அவ்வியல்‌ 
முழுமையும்‌ உள. இணைப்பு-2இல்‌ காட்டப்பட்ட சொற்பொருள்‌ விளக்க 
அகராதியில்‌ சுமார்‌ 40 சொற்கள்‌ மரபு விளக்கம்‌ பெறுகின்றன. 
மரபியல்‌ முழுமையும்‌ ஆண்மை, பெண்மை, இளமைப்‌ பெயர்களின்‌ 
மரபு காட்டுவதோடு நில்லாது உயிர்களின்‌ பாகுபாடும்‌ சிறப்பு மரபும்‌ 
காட்டுகின்றது. மேலும்‌, நால்வகை வருணத்தார்க்கும்‌ உரிய 
இயல்புகள்‌, மர வகையின்‌ உறுப்புகள்‌ நூலின்‌ மரபு முதலியனவும்‌ 
விளக்கப்படுகின்‌ றன. 


(1) பொதுவாக மரபிற்குரியவை, (2) இளமைப்‌ பெயர்கள்‌, 
(3) உயிர்களின்‌ பாகுபாடும்‌ சிறப்பு மரபும்‌, (4) ஆண்பாற்‌ 
பெயர்கள்‌, (5) பெண்பாற்‌ பெயர்கள்‌, (6) நூலின்‌ மரபு முதலிய 
அனைத்தும்‌ தொல்காப்பியரால்‌ மரபியலில்‌ விளக்கப்படுகின்‌ றன. 


இதனால்‌, அகராதிக்‌ கலையின்‌ ஒருகூறாக இலங்கும்‌ மரபையும்‌ 
தொல்காப்பியர்‌ சுட்டுகிறார்‌ என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. 

இனி, அகராதிக்‌ கூறுகளாகிய ஒலிப்பு முறை, சொற்களின்‌ மூல 
வரலாறு, புதிய சொற்கள்‌ - பொருள்கள்‌ ஏற்பு ஆகியற்றைக்‌ 
காணலாம்‌. 

7.0 ஒலிப்பு முறை (Pronunciation) 


எழுத்துகளை முறையாக கவிலவில்லையென்றால்‌ சொற்களின்‌ 
பொருள்கள்‌ வேறுபட்டுவிடும்‌. காம்‌ பேசுவதைப்‌ பிறர்‌ பிழையறவும்‌ 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 39 


தெளிவுறவும்‌ புரிந்துகொள்ள முறையான ஒலிப்பு இன்றியமையாதது. 
இதனாற்றான்‌, அகராதிகளில்‌ ஒலிப்பு முறை சுட்டப்படுகிறது. 


7.1 மொழியியலார்‌ ஓலி ஆய்வுக்கு மூன்று முறைகளைப்‌ பயன்‌ 
படுத்துவர்‌ : 1. பெளதிக ஒலியியல்‌ (Acoustic Phonetics), 2. கேட்‌- 
பொலியியல்‌ (Auditory Phonctics), 3. ஒலிப்பொலியியல்‌ (Articula- 
tory Phonetics). இம்மூவகை ஓஒலியியல்களுள்‌ ஒலிப்பொலியியல்‌ 
அகராதிக்‌ கலையின்‌ குறிக்கத்தக்கக்‌ கூறுகளுள்‌ ஒன்றாகக்‌ கொள்ளத்‌ 
தக்கது. தொல்காப்பியத்தின்‌ பிறப்பியல்‌ தமிழ்மொழியின்‌ ஒலிப்‌ 
பொலியியல்‌ ஆகும்‌. 


7.2 மேனாட்டுப்‌ பேரகரா திகளில்‌ காணப்படும்‌ ஒலிப்பு அட்டவணை 
(Phonetic chart or Pronunciation key) போன்று தமிழ்ப்‌ பேரகராதி 
களிலும்‌ ஒலிப்பு முறை காட்டத்தக்க வகையில்‌ தொல்காப்பியப்‌ 
பிறப்பியல்‌ ஓரளவு துணைபுரிகிறது. தமிழ்ப்‌ பரப்பில்‌ முதல்‌ 
அகரா திக்‌ கலைஞராகத்‌ (The first lexicographer of the Tamil langu- 
௨86) திகழ்கின்ற தொல்காப்பியர்‌ ஒலிப்பு முறை வழங்கியமையை 
எண்ணி எண்ணி மாத்தமிழினம்‌ பெருமிதம்‌ கொள்ளலாம்‌. 


7.3 காற்றைச்‌ சுவாசிப்பதைப்போல முயற்சியின்றி நாம்‌ தமிழ்‌ 
ஒலிகளை ஒலித்து வருகிறோம்‌. தாய்மொழி ஒலிப்பாக இருப்பதால்‌ 
இளமைதொட்டு வருகின்ற பழக்கத்தால்‌ நாம்‌ எளிதாக ஒலிக்‌ 
கிறோம்‌.” எங்ஙன்‌ ஒலிக்க வேண்டும்‌ என்னும்‌ முறை தெரியாமலே 
ஒலித்து வருகிறோம்‌. தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்டவர்களே 
வியக்கும்படி ஒலிப்பு முறையைத்‌ தொல்காப்பியர்‌ விளக்குகிறார்‌. 
இனி, அதனைக்‌ காண்போம்‌ : 


௮-- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85), ஒரு 
மாத்திரை அளவால்‌ (84 & 3) ஒலிக்கவேண்டும்‌. 


ஆ-- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85), இரு 
மாத்திரை அளவால்‌ (84 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 


இ-- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85 & 86), 
அண்பல்‌ முதல்‌ நா விளிம்பு உற (86), ஒரு மாத்திரை அள 
வால்‌ (84 & 3) ஒலிக்கவேண்டும்‌. 


ஈ- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85 & 86), 
அண்பல்‌ முதல்‌ நா விளிம்பு உற (86) இரு மாத்திரை அள 
வால்‌ (84 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 


உ -- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), இதழ்‌ குவித்து (87), 
ஒரு மாத்திரை அளவால்‌ (84 & 3) ஒலிக்கவேண்டும்‌. 


தஹ இ 


10 


தமிழாய்வு -— 3 


ஊ -- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), இதழ்குவித்து (87), இரு 
மாத்திரை அளவால்‌ (84 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 


எ-- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85 & 86) 


அண்பல்‌ முதல்‌ நா விளிம்பு உற (86), ஒரு மாத்திரை 
அளவால்‌ (84 & 3) ஒலிக்கவண்டும்‌. 


ஏ மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85 & 86), 
அண்பல்‌ முதல்‌ நா விளிம்பு உற (86), இரு மாத்திரை 
அளவால்‌ (86 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 

ஐ-மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), அங்காந்து (85 & 86), 
அண்பல்‌ முதல்‌ நா விளிம்பு உற (86), இரு மாத்திரை 
அளவால்‌ (84 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 


ஒ-- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), இதழ்‌ குவித்து (87), ஒரு 
மாத்திரை அளவால்‌ (84 & 3) ஒலிக்கவேண்டும்‌. 


ஓ -- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), இதழ்‌ குவித்து (87), இரு 
மாத்திரை அளவால்‌ (84 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 


ளை -- மிடற்றுப்‌ பிறந்த வளியால்‌ (84), இதழ்‌ குவித்து (87), 
இரு மாத்திரை அளவால்‌ (84 & 4) ஒலிக்கவேண்டும்‌. 


இனி, மெய்யெழுத்துகளின்‌ ஒலிப்பு முறையை கோக்குவோம்‌ : 


க்‌, ங்‌ _ நாமுதலும்‌ அண்ண முதலும்‌ உற ஒலிக்கவேண்டும்‌ (89). 


ச்‌, ஞ்‌ நாவது இடையும்‌ அண்ணத்து இடையும்‌ உற ஒலிக்க 
வேண்டும்‌ (90). 


ட்‌, ண்‌ -- நாவது நுனியும்‌ அண்ணத்து நுனியும்‌ உற ஒலிக்க 
வேண்டும்‌ (91). 


த்‌, நீ அண்ணத்தைப்‌ பொருந்திய பல்லினது அடியாகிய 
இடத்தே நாநுனி பரந்து மெய்யுற ஒற்ற ஒலிக்க 
வேண்டும்‌ (93). 

தி,ன்‌-- அணர்நுனி கா அண்ணம்‌ ஒற்ற ஒலிக்கவேண்டும்‌ (94). 

ச்‌,ழ்‌-- அனி கா அணமி அண்ணம்‌ வருட ஒலிக்கவேண்டும்‌ (95). 

ல்‌, ள்‌ _ காவிளிம்பு வீங்கி பல்லினது அணிய இடத்தைப்‌ 
பொருந்த அவ்விடத்து முதல்‌ கா அவ்வண்ணத்தை 
ஒற்ற “ல்‌” எனவும்‌, வருட “ள்‌? எனவும்‌ ஒலிக்க 
வேண்டும்‌ (96). 

ப்‌, ம்‌ இதழிரண்டும்‌ இயைய ஓலிக்கவேண்டும்‌ (97). 

வ ௯ பல்லிதழ்‌ இயைய ஓலிக்கவேண்டும்‌ (98). 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 41 


ய்‌ அண்ணத்தை நாச்சேர்ந்தவிடத்து மிடற்றினின்றும்‌ 
எழும்‌ வளி கண்ணுற்றடைய ஒலிக்கவேண்டும்‌ (99). 


7.3.1 வல்லினம்‌ தலை வளியானும்‌, மெல்லினம்‌ மூக்கு வளி 
யானும்‌, இடையினம்‌ மிடற்று வளியானும்‌ ஒலிக்கப்படவேண்டும்‌ என்று 
பிறப்பியல்‌ (100) அறிவிக்கிறது. 


7.3.2 மெய்யெழுத்துகள்‌ அரை மாத்திரை அளவால்‌ ஒலிக்கப்‌ 
படவேண்டும்‌ என நான்மரபு (11) தெரிவிக்கிறது. “மெய்யோ 
டியையினு முயிரியில்‌ திரியா?” (10) என்று தொல்காப்பியர்‌ கூறுவதால்‌, 
உயிர்மெய்‌ எழுத்துகள்‌ குறிலாக இருப்பின்‌ ஒரு மாத்திரை அளவாலும்‌ 
நெடிலாக இருப்பின்‌ இரு மாத்திரை அளவாலும்‌ ஒலிக்கப்படவேண்டும்‌ 
என்பது தெளிவு. 

7.3.3 சார்பெழுத்துகள்‌ அவற்றின்‌ சார்பாகிய மெய்களைப்‌ 
போலவே (101) அரை மாத்திரை அளவால்‌ (12) ஒலிக்கப்படவேண்டும்‌. 
ஆய்தம்‌ தனக்குப்‌ பொருந்தின நெஞ்சு வளியால்‌ ஒலிக்கப்பட 
வேண்டும்‌ (101). 

7.4 “தத்தம்‌ திரிபே சிறிய என்ப”? (88) என வரும்‌ பிறப்பியலின்‌ 
சிங்க நோக்காய்க்‌ கிடக்கும்‌ நூற்பா வாயிலாய்த்‌ தொல்காப்பியர்‌, 
உயிர்களும்‌ மெய்களும்‌ அவற்றிற்குரிய தானங்களுட்‌ பிறந்து ஒலிப்‌ 
பதைத்‌ தாம்‌ கூறியிருப்பினும்‌ நுண்ணுணர்வான்‌ ஆராயுமிடத்துத்‌ 
தத்தம்‌ வேறுபாடுகள்‌ சிறியவாய்‌ உடைய எனக்‌ குறிக்கிறார்‌. இவ்‌ வேறு 
பாடுகளையெல்லாம்‌ இன்றைய மொழியியலார்‌ ஆழ்ந்து ஆய்ந்து 
கண்டுள்ளனர்‌. தொல்காப்பியப்‌ பிறப்பியலில்‌ சில இடங்களில்‌ மாறு 
பட்டும்‌ உள்ளனர்‌.” தொல்காப்பியர்‌ இன்றைய மொழியியலார்போல 
மிகத்‌ துல்லியமாக ஒலிப்பொலியியலை விளக்கவில்லை என்றாலும்‌, 
அவரது * பிறப்பியல்‌ ? அகராதிக்‌ கலையின்‌ ஒரு பெருங்கூறாகிய ஓலிப்பு 
முறைக்குப்‌ பேரளவில்‌ துணைசெய்கிறது என்பது வெள்ளிடைமலை. 
தொல்காப்பியப்‌ பிறப்பியல்‌ இன்றைய மொழியியலாரின்‌ ஒலியிய 
லோடு ஒப்பிட்டு ஆய்தற்குரியது. 


7.5 ஒலிப்புமுறை காட்டல்‌ அகராதிக்‌ கலையின்‌ பெறுங்கூறாய்‌ 
மேனாட்டுப்‌ பேரகரா திகளில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. தமிழ்‌ அகராதிகளில்‌ 
ஒலிபெயர்ப்பு (Tஈansliteration) முறையில்‌ காலத்திற்கேற்ப ஒலிப்பு 
முறை சுட்டப்பட்டு வருகிறது. தொல்காப்பியரும்‌ ஓரளவுக்கு இவ்‌ 
வொலிப்பு முறையை அவர்கால நிலைக்கேற்ப விளக்கிக்‌ காட்டியுள்ளது 

- மெத்தவும்‌ மெச்சத்தக்கதே. பிறப்பியல்‌ நூற்பாக்கள்‌ (84--101) , 
தன்மரபு நூற்பாக்கள்‌ (3, 4, 10-12) ஆகிய இருபத்திரண்டும்‌ ஒலிப்பு 
முறைக்குப்‌ பயன்படுவன. . 
8.0 சொற்களின்‌ மூல வரலாறு சுட்டல்‌ (Origin for the words) 

_ அகராதிகளில்‌ இடம்பெறும்‌ சொற்கள்‌ வந்தவழி சுட்டுவது 
அக்‌ கலையின்‌ அரிய கூறுகளில்‌ ஒன்று. தொல்காப்பியர்‌ சொற்களின்‌ 


மூலத்தை க, எனினும்‌ எச்சவியலில்‌, 
க - 


42 தமிழாய்வு - 3 


இ “இயற்சொல்‌ திரிசொல்‌ திசைச்சொல்‌ வடசொலென்‌ 
றனைத்தே செய்யுள்‌ ஈட்டச்‌ சொல்லே” (880) 


¥ எனப்‌ பொதுவாய்ச்‌ சொற்களின்‌ மூலத்தைக்‌ குறிக்கிறார்‌.'” 


இயற்சொல்‌ (C௦mmon native words), திரிசொல்‌ (Literary words), 
p இசைச்சொல்‌ (Words of forcign origin), வடசொல்‌ (Words of Sanskrit 
விஜபி எனப்‌ பொதுவாய்‌ ௮க்‌ காலத்தில்‌ வழக்கிலிருந்த சொற்களுக்கு 
மூல வரம்பு கட்டுகிறார்‌. சொற்களைத்‌ தனித்தனியே எடுத்து அவற்றின்‌ 
மூலத்தைத்‌ தொல்காப்பியர்‌ விளக்காது போயினும்‌, பொதுவாய்‌ 
மூலத்தைக்‌ குறித்தமையான்‌ பின்வரும்‌ தலைமுறையினருக்கு -- 
குறிப்பாய்‌ அகராதிக்‌ கலைஞருக்கு - அப்பணியை விட்டுவிடுவதோடு 
அதற்கு அடியெடுத்துக்‌ கொடுப்பதும்‌ தெளிவாகிறது. 


9.0 புதிய சொற்கள்‌ புதிய பொருள்கள்‌ (New words and 
New meanings) ஏற்பு 


(க புதிய சொற்களையும்‌ புதிய பொருள்களையும்‌ பதிவு செய்வது 
்‌ அகராதிக்‌ கலைஞரின்‌ முதன்மையான பணியாகும்‌. தொல்காப்பியர்‌ 
எந்த அளவிற்குப்‌ பதிவு செய்துள்ளார்‌ என்பது விளங்கவில்லை 
. என்றாலும்‌, பதிவு செய்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ கருத்தினராய்‌ 
ட உள்ளார்‌ என்பது தெளிவாகிறது. 


“கடிசொல்‌ இல்லைக்‌ காலத்துப்‌ படினே” (935), 
எனத்‌ தொல்காப்பியர்‌ புதிய சொற்களை வரவேற்கிறார்‌. 


““ஜளந்த அல்ல வேறுபிற தோன்றினும்‌ 
இளந்தவற்‌ நியலான்‌ உணர்ந்தனர்‌ கொளலே”” (781), 


என இடையியலின்‌ ஈற்றில்‌ புதியனவற்றைத்‌ தழுவிக்‌ கொள்ள 
அனுமதிக்கிறார்‌. 


உரியியலில்‌ நூற்றிருபது சொற்களுக்குப்‌ பொருள்களைச்‌ சுட்டி 
வீட்டு அவை பிற பொருள்களை ஏற்குமாயின்‌ அனுமதிக்கப்பட 
வேண்டியவை என்று குறிக்கிறார்‌. 


“கூறிய களவிப்‌ பொருணிலை அல்ல 
வேறுபிற தோன்றினும்‌ அவற்றொடு கொளலே” (873), 


. என்று தொல்காப்பியர்‌, தாம்‌ கூறிய பொருள்களோடு இனி 
2 ... வருங்காலத்தில்‌ எழும்‌ பொருள்களையும்‌ அனுமதிக்கிறார்‌. அது 
1 வெ _ அனுமதி மட்டுமன்று; புதிய பொருள்களின்‌ வருகைக்கு . 


்‌ ௯ 
ஏத 


யன்‌ த வரவேற்போலையாகும்‌. அதுவே தொழி பது 


Es 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 43 


வளர்ச்சிக்கும்‌ அதனைப்‌ பதிவு செய்து காட்டுகின்ற அகரா திகளின்‌ 
வருகைக்கும்‌ வழங்கப்படுகின்ற வரவேற்போலையுமாகும்‌. 


70.0. தொல்காப்பியமும்‌ நிகண்டுகளும்‌ 


தமிழகராதியியலின்‌ உயிர்‌ நிகண்டுகள்‌ எனலாம்‌. இக்‌ நிகண்டு 
களுக்கெல்லாம்‌ மூலம்‌ தொல்காப்பியமே. நிகண்டுகளின்‌ முப்பெரும்‌ 
பிரிவுகளாய்‌ அமையும்‌ ஒரு பொருள்‌ பல்பெயர்த்தொகுதி, ஒரு 
சொல்‌ பல்பொருள்‌ பெயர்த்‌ தொகுதி, பல்பொருள்‌ கூட்டத்து 
ஒரு பெயர்த்தொகுதி ஆகியன தொல்காப்பியத்தினின்றும்‌ தோன்‌ 
றியவையே எனலாம்‌. 


10. 1. “தடவும்‌ கயவும்‌ நஈளியும்‌ பெருமை”? (803) போன்ற 
நூற்பாக்கள்‌ ஒரு பொருள்‌ பல்பெயர்த்‌ தொகுதிக்கும்‌, 


“கடியென்‌ கிளவி 
வரைவே கூர்மை காப்பே புதுமை ்‌ 
விரைவே விளக்கம்‌ மிகுதி சிறப்பே 
அச்சம்‌ முன்தேற்று ஆயீ ரைந்தும்‌ 
மெய்ப்படத்‌ தோன்றும்‌, பொருட்டா கும்மே”? (866) 


போன்ற நூற்பாக்கள்‌ ஒரு சொல்‌ பல்பொருள்‌ பெயர்த்தொகுதிக்கும்‌, 


“ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்டறி வதுவே அதனொடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே 
நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றொடு மனனே 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தனரே?” (1526) 


போன்ற நூற்பாக்கள்‌ பல்பொருள்‌ கூட்டத்து ஒரு பெயர்த்‌ தொகுதிக்‌ 
கும்‌ தோற்றுவாய்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 


10. 2. நிகண்டுகளின்‌ பிரிவுகளுக்கு ஒரு சார்‌ பெயர்‌ வழங்கிய 
பெருமை தொல்காப்பியத்திற்கே உண்டு. சான்றுகள்‌: 


1. “ஒரு பொருள்‌ குறித்தவேறுபெயர்க்‌ களவி?” (525) 

2. “வினைவேறு படூஉம்‌ பலபொரு ளொருசொல்‌ 
வினைவேறு படாஅப்‌ பலபொரு ளொருசொல்‌ என்று 
ஆயிரு வகைய பலபொரு ளொரு சொல்‌” (535) 
ஒருசொற்‌ பலபொருட்‌ குரிமை தோன்றினும்‌ 

பலசொல்‌ ஒருபொருட்‌ குரிமை தோன்‌ நினும்‌” (782) 


eS 
202 6 ப்‌ கக்கு ஒல்கி சகச ௦௬௭ ௧௭௪௪௦௭ 


14 தமிழாய்வு -— 3 


4, “ஒரு பொருள்‌ குறித்த வேறுசொல்‌ லாகியும்‌ 
வேறுபொருள்‌ குறித்த ஒருசொல்‌ லாகயும்‌ 
இருபாற்‌ றென்ப திரிசொற்‌ கிளவி.” (882) 


10. 3 தொல்காப்பிய நூற்பாக்கள்‌ அப்படியே சேந்தன்‌ திவாகர 
நிகண்டுள்‌ எடுத்தாளவும்‌ பெற்றுள்ளன. (இணைப்பு -3 காண்க). 
ஆதலின்‌, தொல்காப்பியமே நிகண்டுகளுக்கு மூலமாய்‌ அமைந்து, 
அகராதியியலை வளர்த்தது என்பது தெளிவு. 


11. 0 முடிவுரை 

இதுகாறும்‌ கூறியவற்றான்‌, இராபர்ட்‌ எம்‌. கோரல்‌ குறிக்கின்ற 
அகராதிக்கலைஞருக்குரிய கூறுகளுள்‌ பேரளவு தொல்காப்பியரிடத்துப்‌ 
பொருக்தியுள்ளன என்பது குன்‌ றின்‌ மேலிட்ட விளக்காகும்‌. எனினும்‌, 
தொல்காப்பியத்தை முழுமையாக அகராதி என்று அறுதியிட்டுக்‌ 
கூறிவிட முடியாது. 

தொல்காப்பியம்‌ முழுக்க முழுக்க ஒரு பேரகராதியாய்‌ இலங்காது 
போயினும்‌, அகராதிக்‌ கலைக்கு அடிகோலிய நிகண்டுகளுக்கு 
வித்தான்றிய ஆதி நூல்‌ என்பதில்‌ ஐயமில்லை. தொல்காப்பிய 
உவமையியல்‌ பிற்கால அணியிலக்கணக்‌ கலைக்குத்‌ தளமானதைப்‌ 
போல்‌ உரியியல்‌ முதலிய சில இயல்கள்‌ சொற்பொருண்மைக்‌ 
கலைக்குக்‌ களமாய்‌ அமைந்தொளிர்வன எனத்‌ துணியலாம்‌. 


குறிப்புகள்‌ 


1. Tamil Lexicon, University of Madras, 1936, Vol. I, ற. 13. 


2. ஐயன்பெருமாள்‌ கோனார்‌, கோனார்‌ தமிழ்க்‌ கையகராதி, 
பழனியப்பா பிரதர்சு. 1955. 


3. இராமசாமிப்‌ புலவர்‌ சு. ௮., தமிழ்ப்‌ புலவர்‌ அகரவரிசை, 
கழகம்‌, 1959. 


இது தேவகேயப்‌ பாவாணர்‌ அவர்களின்‌ சொல்லாட்சி. 
சங்கர நமச்சிவாயர்‌ உரை, நன்‌. 460. 

சங்கர நமச்சிவாயர்‌ உரை, நன்‌. 460. 

கன்‌. 360. 

மயிலைகாதர்‌ உரை, கன்‌... 388. 

சுந்தர சண்முகனார்‌, புலவர்‌, தமிழ்‌ அகராதிக்‌ கலை, புதுவைப்‌ 
பைக்தமிழ்ப்‌ பதிப்பக வெளியீடு, 1965, பக்‌. 29. 

“ Lexicographer compiles a lexicon or dictionary. He and 
2 ஷன்‌ of language scholars record facts about words, such 


உகு 
(எ * ச - ௯ 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 45 


11. 


12. 


13; 


14. 


15. 


16. 


17. 


as pronunciation, history, meaning and usage. They also 
record new words and new meanings of words. ” 
— Robert M. மே, The World Book Encyclopacdia, 
1960, Vol. II, p. 200. 


“There is a certain amount of inconsistency between some 
of the sutras. This suggests that certain sutras were intro- 
duced probably by students who felt a gap in the work or 
that Tolkappiyam ilself was the work of a grammatical school 
developing its ideas from time to time, rather than that of an 
individual author. °” 

— Meenakshisundaram T. P., A History of Tamil Lan- 

guage, Deccan College, Poona, 1965, pp. 51-52. 


‘“Tolkappiyam is in the sutra style, and sutras, like other 

metrical measures in Tamil, often employ, for mnemonic 

purposes, etukai, or initial rhyme. It is this initial rhyme 
that has suggested the arrangement of words and their 
synonyms in uri-y-iyal. There is neither a strictly logical 

nor an alphabetical order. ?? 1 
— Introduction to Tamil Lexicon, University of Madras, 
1936, Vol. I, ந. XXV. 

“« Greck and Latin dictionaries were either lists of rare and 

difficult words or specialized lists of words.” 

— The World Book Encyclopaedia, 1960, Vol. II. 

‘A word has both a grammatical and a lexical aspect. ?? 
— Brendan J. Carrol, Systems and Structures of 
English, Oxford University Press, Madras, 4th Impres- 
sion, 1973, ற. 46. 

Cf. “710 fish ever discovered water and no monolingual 

Speaker ever understood the unique qualities of his own 

language. °’ 

— John. H. Fisher’s Foreword to A Linguistic Guide to 
Language Learning, The Modern Language Association 
of America, 1966. 
Meenakshisundaram, T. P., A history of Tamil Language, 
Deccan College, Poona, 1965, p. 53. 


Cf. “This rough classification gives us an idea of the source 
of Tamil vocabulary at that remote time. ” 


— Introduction to Tamil Lexicon, University of Madras, 
1936, Vol. I, p. XXVI. 


ஈட ஒடி எனை பூ ன. 


ப்ப துவள வத்தலை. 


ரீ 
ஆய 


த்‌ 


இணைப்பு--7 


“ அத்திடை வரூஉம்‌ கலமென்‌ அளவே ” (168) 
“ பனையென்‌ அளவும்‌ காவென்‌ நிறையும்‌ 
நினையுங்‌ காலை இன்னொடு சிவணும்‌ ?” (169) 
“ யாவென்‌ வினாவின்‌ ஐயென்‌ இறுதியும்‌ 
ஆயியல்‌ திரியாது என்மனார்‌ புலவர்‌?” (178) 
**யாமரக்‌ கிளவியும்‌ பிடாவும்‌ தளாவும்‌ 
ஆமுப்‌ பெயரும்‌ மெல்லெழுத்து மிகுமே'” (229) 
“ மாமரக்‌ கிளவியும்‌ ஆவும்‌ மாவும்‌ 
ஆமுப்‌ பெயரும்‌.......... (21) 
“ இனி அணி என்னுங்‌ காலையும்‌ இடனும்‌ 
வினையெஞ்சு கிளவியுஞ்‌ சுட்டும்‌ அன்ன ? (236) 
“ புனியென வரூஉம்‌ காலவேற்‌ றுமைக்கு 
அத்தும்‌ இன்னும்‌ சாரியை யாகும்‌ ” (241) 
“ வளியென வரூஉம்‌ பூதக்‌ கிளவியும்‌ 
அவ்வியல்‌ நிலையல்‌ செவ்வி தென்ப” (242) 
“ உதிமரக்‌ களவி மெல்லெழுத்து மிகுமே ?” (243) 
“ புளிமரக்‌ களவிக்கு அம்மே சாரியை?” (244) 


“ ஏனைப்‌ புளிப்பெயர்‌ மெல்லெழுத்து மிகுமே?” (245) 


“ஒடுமரக்‌ களவி உதிமர இயற்றே? (262) 
**சேஎன்‌ மரப்பெயர்‌ ஓடுமர இயற்றே?” (278) 
“பெற்றம்‌ ஆயின்‌ முற்றஇன்‌ வேண்டும்‌ ? (279) 
“ விசைமரக்‌ கிளவியும்‌ ஞெமையும்‌ நமையும்‌ 
அவைமுப்‌ பெயரும்‌ சேமர இயல?” (282) 
“ ஆண்மரக்‌ களவி அரை மரஇயற்றே?? (304) 
££ விண்‌என வரூஉம்‌ காயப்‌ பெயர்‌...... NY, 
“ வேற்றுமை யல்வழி எண்‌என்‌ உணவுப்‌ பெயர்‌ 
வேற்றுமை யியற்கை நிலையலு முரித்தே?” (308) 
“்‌ இல்ல மரப்பெயர்‌ விசைமர இயற்றே? (313) 
“ எகின்மர மாயின்‌ ஆண்மர இயற்றே?' (336) 
“ஏனை எக௫னே அகரம்‌ வருமே 
வல்லெழுத்‌ தியற்கை மிகுதல்‌ வேண்டும்‌ ?” (337) 
* வேற்றுமை யாயின்‌ ஏனை எகனெடு 
தோற்றம்‌ ஓக்கும்‌ கன்‌என்‌ களவி? (346) 
££ இல்‌என்‌ களவி இன்மை செப்பின்‌...... 0972 
“ குமிழ்‌ என்‌ னவி மரப்பெய ராயின்‌ 
மீச்என்‌ ளவியொடு ஓரியற்றாகும்‌ ?” (386) 
“ உண்டேன்‌ ளவி உண்மை செப்பின்‌......?” (430) 


இணைப்பு-—2 


தொல்காப்பியர்‌ விளக்கும்‌ சொற்பொருள்‌ 
விளக்க அகராதி 


11. 
12. 


௮-1. ஓரளபு இசைக்கும்‌ 
குற்றெழுத்து (3), 2. சுட்டு 
(31), 3. மரம்‌ (181). 
அஃது-—௮.ஃறிணைப்‌ 
(652). 

அஃறிணை -- உயர்‌ திணையல்‌ 
லாத பகுப்பு (484). 
௮க்கு--சாரியை (119). 
அகவல்‌ ஆசிரியம்‌ (1338). 
அங்கதம்‌ -— வசையொடும்‌ 


பெயர்‌ 


நசையொடும்‌ புணர்ந்த 
செய்யுள்‌ (1386). 

அடி நாற்சீர்‌ கொண்டது 
(1289). 


அடிமறிச்செய்தி - அடிநிலை 
இரிந்து சர்நிலை திரியாது தடு 
மாறுதல்‌ (890). 
அணி--இடம்‌ (236). 
அத்து--சாரியை (119). 
அதிர்வு ஈடுக்கம்‌ (799). 
அது--1. ஆறாம்‌ வேற்றுமை 


உருபு (563); தன்னோடு 
ஒற்றுமையுடைய பொருளா 
னும்‌ தன்னின்‌ வேருகிய 


பொருளானும்‌ இதனது இது 
வெனும்‌ அன்ன கிளவியால்‌ 
தோன்றும்‌ கிழமைப்‌ 
பொருளை உடையது (563) ; 
இயற்கை, உடைமை, முறை 
மை, கிழமை, செயற்கை, 
முதுமை, வினை, கருவி, துணை, 
கலம்‌, முதல்‌, ஒருவழியுறுப்பு, 
குழவி, தெரிந்து மொழிச்‌ 
செய்தி, நிலை, வாழ்ச்சி 


மூதலியபொருள்களில்‌ வரும்‌ 


11. 


14, 


16. 
17. 


18. 


111). 


20. 


21 


22. 


23. 


24. 


25. 


(564), 2. கொடையெதிர்‌ 
கிளவி (583), 3. அஃறிணைப்‌ 
பெயர்‌ (652). 


அந்தில்‌--* ஆங்கு ? என்னும்‌ 
இடப்பொருளில்‌ வரும்‌ அசை 
நிலைக்‌ கிளவி (752). 

அந்தோ - குறிப்போசை 
யாற்‌ பொருளுணர்த்தும்‌ 
சொல்‌ (767). 

அப்பர்‌ -- யாட்டின்‌ ஆண்‌ 
மைப்‌ பெயர்‌ (1547), 
அ௮ம்‌--சாரியை (119). 
அம்ம-- 1. உரைப்‌ பொருள்‌ 
கிளவி (210), 2. அசைச்‌ 
சொல்‌ (638), 3. ஒருவனை 
ஒருவன்‌ கேள்‌ என்று சொல்‌ 
லுதற்கண்‌ வரும்‌ சொல்‌ 
(761). 

அம்மா -- உரைப்‌ பொருள்‌ 
கிளவி (212). 
அம்மாட்டான்‌—உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648, உரை). 
அம்மை சில்மெல்‌ மொழி 
யால்‌ சீர்புனைர்து செய்யப்‌ 
பட்ட அடிநிமிர்வில்லாத 
செய்யுள்‌ (1491). 

அமர்தல்‌ -- மேவல்‌/ விரும்பு 
தல்‌] (863). 
அரி--ஐம்மை 
(839). 
அரும்பு--மரத்தின்‌ உறுப்பு 
(1587). 

அரை--1. பால்‌ வரை கிளவி 
(165), 2. மரம்‌ (304). 
அரோ--அசைநிலை (764). 


[மென்மை] 


48 


20. 


27. 


28, 


29. 


36. 


37. 


38. 
39. 


அலமரல்‌ சுழற்சி (794). 
அழகு செய்யுள்‌ மொழி 
யால்‌ சீர்‌ புனைந்து யாககப்‌ 
பட்ட செய்யுள்‌ (1492). 

அவ்‌ - அஃறிணைப்‌ 
(652). 

அவ்வாட்டி -- உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648, உரை). 
அவ்வாளன்‌ -- உயர்திணைப்‌ 
பெயர்‌ (048, உரை). 

அவர்‌ -- உயர்திணைப்பெயர்‌ 
(647). 

அவள்‌ உயர்‌ திணைப்பெயர்‌ 
(647). 

அவன்‌— உயர்திணைப்‌ பெயர்‌ 
(647). 


பெயர்‌ 


அவை-அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 
அவையடக்கியல்‌ -- வல்லா 


கூறினும்‌ வகுத்தனர்‌ கொண்‌ 
மின்‌ என்று எல்லா மாந்தர்க்‌ 
கும்‌ வழிமொழிதல்‌ (1370). 
அழுங்கல்‌ -- 1. அரவமாகிய 
இசை (832), 2. இரக்கம்‌ 
(833), 3. கேடு (833). 
அளகு -- 1. பெண்‌ கோழி 


(1555), 2. பெண்‌ கூகை 
(1555), 3. பெண்மயில்‌ 
(1556). 


அன்‌— சாமியை (119, 194). 
அன்மொழித்‌ தொகை - 
பண்பு தொக வரூஉம்‌ களவி 
யானும்‌ உம்மை தொக்க 
பெயர்வயினானும்‌ வேற்று 
மை தொக்க பெயர்‌ வயீனா 
னும்‌ ஈற்று கின்றியலுதல்‌ 
(901). 

அன்த குறிப்போசையாற்‌ 
பொருஞ்ணர்த்தும்‌ சொல்‌ 


(762). 


தமிழாய்வு --3 


அன்ன--உவமக்கிளவி (210). 


அன்னோ -- குறிப்போசை 
யாற்‌ பொருளுணர்த்தும்‌ 
சொல்‌ (707). 


ஆ]. ஈரளபு இசைக்கும்‌ 
நெட்டெழுத்து (4), 2. பெண்‌ 


பெற்றம்‌ (1560), 3. பெண்‌ 
எருமை (1560), 4. பெண்‌ 
மரை (1560), 5. வினாப்‌ 
பொருளில்‌ வரும்‌ சொல்‌ 


(32), 6. மரம்‌ (181). 

ஆக -- பிரிவில்‌ அசைநிலை 
(765). 

ஆகல்‌ பிரிவில்‌ அசைநிலை 
(765). 

ஆங்க--உரையசை (762). 
ஆகசிரியத்தளை--சிரியைமருங்‌ 
கின்‌ ஓரசை ஒப்புதல்‌ (1313). 
ஆட௫௨-உயர்‌ திணைப்‌ பெயர்‌ 
(648). 

ஆண்‌- மரம்‌ (304, 336). 
ஆண்மகன்‌ -— உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648). 
ஆய்தம்‌--முப்பாற்புள்ளி (2). 
ஆய்தல்‌ -- நுணுக்கமாகிய 
குறிப்பு (813). 
ஆரச்‌--அசைநிலை (755). 
ஆன்‌--1, சாரியை (119), 
2. ஓம்படைக்‌ கிளவி (581). 
இ-!1. ஓரளபு இசைக்கும்‌ 
குற்றெழுத்து (3), 2. சுட்டு 
(31). 

இஃது-—அ௮அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 

இக்கு--சாரியை (119). 
இக-முன்னிலையசை (759). 
இகும்‌--முன்னிலையசை (959). 
இசைப்பு--இசை (793). 


தொல்காப்பியரும்‌ அகராதிக்‌ கலையும்‌ 


61. 


69. 


70. 


Zs 
72. 


73. 
74. 
1/8] 


76. 


78. 


இடம்‌--ஒருநெறிப்பட்டாங்கு 
ஓரியல்‌ முடியும்‌ கரும 
நிகழ்ச்சி (1457). 

இதழ்‌ - புல்லின்‌ உறுப்பு 
(1586). 

இது -- அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 

இம்மாட்டான்‌ - உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648). 

இயம்பல்‌ -- இசைப்பொருட்‌ 
கிளவி (841). 
இயலசை--நேர்நிரை (1263). 
இயற்சீர்‌--இயலசை மயக்‌ 
கம்‌ (1270). 

இயைபு--1. புணர்ச்சி (792), 
2. ஈறுவாய்‌ ஒன்றல்‌ (1353), 
3. ஞகார முதலா னகார 
ஈற்றுப்‌ புள்ளியிறுதி (1496). 
இரங்கல்‌--1. இசைப்பொருட்‌ 


கிளவி (841), 2. பொருளது 
கழிவு (842). 

இரலை -- ஆண்‌ புல்வாய்‌ 
(1544). 


இல்‌--இன்மை (372). 
இல்ல -- அஃறிணைப்‌ பெயர்‌ 
(653). 

இல்லம்‌--மரம்‌ (313). 
இலம்பாடு--வறுமை (843). 
இலை -- மரத்தின்‌ உறுப்பு 
(1587). 

இழைபு--ஒ.ற்றொடு புணர்ந்த 
வல்லெழுத்து அடக்காது 
குறளடி முதலா ஐந்தடி 
ஒப்பித்து ஓங்கிய மொழி 
யான்‌ ஆங்ஙனம்‌ ஒழுகுதல்‌ 
(1498). 

இவ்‌ -- அஃறிணைப்பெயர்‌ 
(659). 

இவ்வாட்டி _ உயர்திணைப்‌ 
யெயர்‌ (648). 

க._7 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


49 


இவ்வாளன்‌ — உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648) 
இவர்‌ -— உயர்திணைப்‌ பெயர்‌ 


(647). 

இவள்‌-—உயர்திணைப்‌ பெயர்‌ 
(647). 

இவன்‌--உயர்‌ இணைப்‌ பெயர்‌ 
(647). 

இவை — அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 

இன்‌--1. நோக்கல்‌ நோக்கம்‌ 
(577), 2. ௮ச்சக்கிளவி (584), 
3. ஐந்தாம்‌ வேற்றுமை 
உருபு (501); வண்ணம்‌, 
வடிவு, அளவு, கவை, 
தண்மை, வெம்மை, அச்சம்‌, 
நன்மை, தீமை, சிறுமை, 
பெருமை, வன்மை, மென்மை 
கடுமை, முதுமை, இளமை, 
சிறத்தல்‌,இழித்தல்‌, புதுமை, 
பழைமை, ஆக்கம்‌ இன்மை, 
உடைமை, . நாற்றந்தீர்தல்‌, 
பன்மை, சின்மை, பற்று, 
விடுதல்‌ ஆகிய பொருளில்‌ 
வரும்‌ (562), 4. சாரியை 
(119,195). . 

இன்றி வினையெஞ்சு கிளவி 
(237). 

இன்னல்‌ --இன்னாமை (787). 
இனி -- காலப்பொருள்‌. 
ஈ- 1. ஈரளபு இசைக்கும்‌ 
நெட்டெழுத்து (4), 2. இரவின்‌ 
கிளவி (927) [இழிக்தோன்‌ 
கற்று (928)]. 

ஈர்க்கு புல்லின்‌ உறுப்பு 
(1586). 

௨-1. ஓரளபு இசைக்கும்‌ 
குற்றெழுத்து (3), 2. சுட்டு 
(31). 


உஃது அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 


50 தமிழாய்வு -— 3 


92. உகப்பு--உயர்தல்‌ (789). 112. உவர்‌--உயர் திணைப்‌ பெயர்‌ 
93. உசா- சூழ்ச்சி (053). (647). 
94. உண்டு--உண்மை (430). 113. உவள்‌--உயர்தஇணைப்‌ பெயர்‌ 
95. உதன்‌--ஆண்யாடு (1547). (647). 
96. உதி-- மரம்‌ (243,262). 114. உவன்‌— உயர்திணைப்‌ பெயர்‌ 
97. உது - அஃறிணைப்பெயர்‌ (647). 
(652). 115. உவை -- அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 


இத வாசம்‌ இெப்பு, ஜயம்‌, 136. உளள ௨ அஃறிணைப்‌ பெயர்‌ 
எதிர்மறை, முற்று, எண்‌, (653) 
தெரிநிலை, ஆக்கம்‌ முதலிய A 
பொருள்களில்‌ வரும்‌ சொல்‌ 117. உறப்பு-செறிவு (830). 


(740). 118. உறு-மிகுதி (784). 
99. உம்மாட்டான்‌--உயர்தணைப்‌ 119. ஊ--ஈரளபு இசைக்கும்‌ நெட்‌ 
பெயர்‌ (048). டெழுத்து (4). 
100. உயர்திணை -- மக்கட்சுட்டு 120. ௭--ஓரளபு இசைக்கும்‌ குற்‌ 
(484). தெழுத்து (3). 
101. உயிர்‌ - பன்னீரெழுத்து (8). 121. எகன்‌ _ 1. மரம்‌ (336), 2 
102. உயா-- உயங்கல்‌ [வருந்து விலங்கு (337). 
தல்‌] (852). 122. எச்சம்‌ -- சொல்லொடும்‌ 2] 
103. உரிச்சர்‌ வெண்பா-- இயற்‌ குறிப்பொடும்‌ முடிவுகொள்‌ 
சீர்‌ இறுதிமுன்‌ நேரவண்‌ இயற்கை புல்லியகிளவி 
நிற்றல்‌ (1276). (1462). 
104. உரியசை -- நேர்பு நிரைபு 123. எண்‌--உணவு (308). 
(1263). 124. எதுகை -- அடிதோறும்‌ 


கி 105. ௨௬--உட்கு (785). இரண்டாம்‌ எழுத்து ஒத்து 

1 106. உரும்‌--அச்சம்‌ (848). வருதல்‌ (1350). 

107. உரை--சூத்திரத்துட்‌ பொருள்‌ 125. எய்யாமை -- அறியாமை 
அன்றியும்‌, யாப்புற இன்றி VES 
யமையாது இயைபவை 126. எல்‌--இலக்கம்‌ [விளக்கம்‌] 
யெல்லாம்‌ ஒன்ற உரைத்தல்‌. (754). 

(1603). 127. எல்லாரும்‌ -- உயர்திணைப்‌ 

108. உலகம்‌ -- கிலம்‌ தீ கீர்வளி பெயர்‌ (649), 
விசும்போடு ஐந்தும்‌ கலந்த 128. எல்லீரும்‌ -- உயர்திணைப்‌ 
மயக்கம்‌ (1589). பெயர்‌ (649). 

109. உவ்வாட்டி -- உயர்திணைப்‌ 129. எவன்‌-- வினு (704). 
பெயர்‌ (648). 130. எற்று--இறக்த (போயிற்று) 

110. உவ்வாளன்‌ -- உயர்திணைப்‌ என்னும்‌ பொகுண்றைத்து 
பெயர்‌ (648). (748). 

111. உலப்பு - உவகை (789). 131. ட்டம்‌ (871). பூர்‌ 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 


134, 


136. 


137. 


138. 


139. 


140. 


141. 


142. 


என்று — 


என்பது--பிரிவில்‌ அசைநிலை 
(765). 

வினை, குறிப்பு, 
இசை, பண்பு, எண்‌, பெயர்‌ 
ஆகிய பொருள்களில்வரும்‌ 
சொல்‌ (744). 

என-- வினை, குறிப்பு, இசை, 
பண்பு, எண்‌, பெயர்‌ ஆகிய 
பொருள்களில்‌ வரும்‌ சொல்‌ 
(743). 

ஏ-!1. ஈரளபு இசைக்கு நெட்‌ 
டெழுத்து (4), 2. வினா (32), 
3.பெற்று [பெருக்கம்‌] (788), 
4. தேற்றம்‌, வினா, பிரிநிலை, 
எண்‌, ஈற்றசையாய்‌ வரும்‌ 
சொல்‌ (742), 5. இசைநிறை 
அளபெடை (746). 

ஏடு -- புல்லின்‌ உறுப்பு 
(1586). 

ஏற்றம்‌ -- நினைவும்‌ துணிவு 
மாகிய குறிப்பு (820). 
ஏ.று--ஆற்றலோடு புணர்ந்த 
ஆண்பாற்கெல்லாம்‌ உரித்து 
(1549), பன்றி, புல்வாய்‌, 
உழை, கதரி (1538), எருமை, 
மரை, பெற்றம்‌ (1539), 
௬றவு (1540). 

ஏனம்‌ -- இருள்நிறப்‌ பன்றி 
(1563). 

ஐ -— 1. ஈரளபு இசைக்கும்‌ 
நெட்டெழுத்து (4), 2.கன்றல்‌ 
(570), 3. செலவு (570), 4. 
நோக்கல்‌ நோக்கம்‌ (577), 
5. ஏதுப்பொருண்மை (577), 
6. தடுமாறு தொழிற்பெயர்‌ 
(576), 7. ஓம்படைக்கிளவி 
(581), 8. அச்சக்களவி (584), 
9. வியப்பு (868), 10. 
இரண்டாம்‌ வேற்றுமை 
உருபு, வினை, வினைக்குறிப்பு 
அவ்விரு முதலின்‌ தோன்றும்‌ 


143, 


144, 


51 


(555), காப்பு, ஒப்பு, ஊர்தி, 
இழை, ஒப்பு, புகழ்‌ பழி, 
பெறல்‌, இழவு, காதல்‌, 
வெகுளி. செறல்‌, உவத்தல்‌, 
கற்பு, அறுத்தல்‌, குறைத்தல்‌, 
தொகுத்தல்‌, பிரித்தல்‌, நிறுத்‌ 
தல்‌, அளவு, எண்‌, ஆக்கல்‌, 
சார்தல்‌, செலவு, கன்றல்‌, 
நோக்கல்‌, அஞ்சல்‌, சிதைப்பு 
ஆகிய பொருள்களில்‌ வரும்‌ 
(556) 

ஒடு -- 1. மரம்‌ (262), 2. 
மூன்றாம்‌ வேற்றுமை உருபு 
வினைமுதல்‌ கருவி அனை 


முதற்று (557), அதனின்‌ 
இயறல்‌, அதன்தகு கிளவி, 
அதன்‌ வினைப்படுதல்‌, 
அதனின்‌ ஆதல்‌, அதனின்‌ 


கோடல்‌, அதனொடு மயங்கல்‌, 
அதனோடு இயைந்த ஒரு 
வினைக்‌ கிளவி, அதனோடு 
இயைந்த வேறுவினைக்கிளவி, 
அதனோடு இயைந்த ஒப்பல்‌ 
ஒப்புரை, இன்னான்‌ ஏது 
ஆகிய இடங்களில்‌ வரும்‌ 
(558), 3. நோக்கல்‌ நோக்கம்‌ 
(577), 4. தடுமாறு தொழிற்‌ 
பெயர்‌ (579). 

ஒருத்தல்‌ -- புல்வாய்‌, புலி, 
உழை, மரை, கவரி, கராம்‌ 
(1535), யானை, பன்றி (1536), 
எருமை (1537) ஆகியவற்‌ 
றின்‌ ஆண்மைப்‌ பெயர்‌. 


. ஒரூஉ இருசர்‌ இடையிடுதல்‌ 


(1356). 


. ஒழுகல்‌--1. நேர்மை (800), 


2. நெடுமை (800). 


. ஒற்கம்‌-— வறுமை (843). 
. ஒன்‌— சாரியை (119). 
, ஓ-1. 


ஈரளபு இசைக்கும்‌ 
நெட்டெழுத்து (4), 2. வினா 
(32, 741), 3, பிரிநிலை, எதிர்‌ 


ண்ட்‌ பை தர்க்க.  ்டட்ஸ்டா 2௨ 


150, 


157. 


158. 


159. 
160. 
161. 


162. 


 ஓய்தல்‌ -- 


ஓலை அ புல்லின்‌ 


மறை, ஒழியிசை, தெரிநிலை, 
சிறப்பு ஆகிய பொருள்களில்‌ 


வரும்‌ (741), 4. இசைநிறை 
(746). 
ஓத்து மேரின மணியை 


நிரல்படவைத்தாங்கு ஓரினப்‌ 
பொருளை ஒருவழி வைப்பது 
(1426). 

நுணுக்கமாகிய 
குறிப்பு (513). 

உறுப்பு 
(1586). 


. ஒள ஈரளபு இசைக்கும்‌ 


நெட்டெழுத்து (4). 


, க_ வல்லெழுத்து (19). 
, கடமை பெண்யாடு (1564). 
கடி]. வரைவு, 


2. கூர்மை, 
3. காப்பு, 4. புதுமை, 
5. விரைவு, 6. விளக்கம்‌, 
7. மிகுதி, 8. சிறப்பு, 9. அச்‌ 
சம்‌, 10. முன்தேற்று (866), 


11. ஜயம்‌, 12. கரிப்பு (867). 
கடுவன்‌ -- ஆண்‌ குரங்கு 
(1563). 


கண்‌ -1. ஏழாம்‌ வேற்றுமை 
உருபு - வினை நிகழ்ச்சி, வினை 
நிலம்‌, வினைக்காலம்‌ முதலிய 
விடத்து வரும்‌ (565), கண்‌, 
கால்‌, புறம்‌, அகம்‌, உள்‌, 
உழை, &ழ்‌, மேல்‌, பின்‌, சார்‌, 
அயல்புடை, தேவகை, முன்‌, 
இடை, கடை, தலை, வலம்‌, 
இடம்‌ ஆய பொருள்களில்‌ 
வரும்‌ (566), . வாழ்ச்சக்‌ 
(582), 3. பன்மை சுட்டிய 
சினைநிலக்‌ களவி (545). 
கண்டி--௮ண்‌ எருமை (1563). 
கதழ்வு--விரைல (798). 
கம்பலை--அரவமாகிய இசை 
(832). 

தமம்‌ ந்றைவு (858). 


173. 


174. 
175. 


176. 


177. 


. கய _ 1. 


. கலை]. 


தமிழாய்வு — 3 


பெருமை (803), 
2. மென்மை (805). 


. கரம்‌-—சாரியை (134). 
. கருவி--தொகுதி (387). 
. கலம்‌--அளவு (168). 
. கலி - அரவமாகிய 


இசை 
(83). 


கலி வெண்‌ பாட்டு -- ஒரு 


பொருள்‌ முதலிய வெள்ளடி 
இயலால்‌ திரிபின்றி வருவது 
(1410). 

ஆண்‌ புல்வாய்‌ 
(1544), 2.ஆண்‌ உழை (1545), 
3. ஆண்‌ முசு (1546). 


. கவர்வு-- விருப்பு (845). 
. கவவு--அகத்தீடு (840). 
. கழிநெடிலடி--மூவாறெழுத்து 


[ஈரெழுத்து மிகுதலும்‌ 
இயல்பு] (1297). 

கழிவு-- ஒன்றனது சிறத்த 
லாகிய குறிப்புணர்த்தும்‌ 
சொல்‌ (727). 
கழுமு--மயக்கம்‌ (834). 
களிறு--1. ஆண்‌ வேழம்‌ 
(1533), 2. ஆண்கேழல்‌ 
(1534). 

கற்பு--கரணமொடு புணரக்‌ 
கொளற்குரி மரபின்‌ கிழவன்‌ 
கிழத்தியைக்‌ கொடைக்குரி 
மரபினோர்‌ கொடுப்பக்கொள் 
வது (1088). 


கறுப்பு -- 1. வெகுளிப்‌ 
பொருள்‌ (855), 2. நிறம்‌ 
(856). 


. கன்று - யானை, குதிரை, 


கழுதை,கடமை, ஆன்‌ (1514), 
எருமை, மரை (1515), .கவரி, 
கராம்‌ (1516), ஒட்டகம்‌ 
(1517), ஓர.றிவுயிர்‌ (1523) 
[நெல்‌ புல்‌ நீங்கலாக (1524)], 


தொல்காப்பியரும்‌ அகராதிக்‌ கலையும்‌ 


179. 


180. 


181. 


182. 
183. 


184. 


185. 


186. 
187. 
188. 


189. 


190. 


ஆகியவற்றின்‌ இளமைப்‌ 
பெயர்‌. 

கா-1. நிறை (169), 2. அசை 
நிலை (764). 
காண்டிகைஅபழிப்பில்‌ சூத்‌ 
திரம்‌ பட்ட பண்பின்‌ கரப்‌ 
பின்‌ றி முடிவது (1601). 

காய்‌ புல்‌, மரம்‌ இரண்டிற்‌ 
கும்‌ பொது உறுப்பு (1588). 
காரம்‌—சாரியை (134). 
காலம்‌--இறப்பே நிகழ்வே 
எதிரது என்னும்‌ திறத்தியல்‌ 
மருங்கில்‌ தெரிந்தனர்‌ உள்‌ 
ளப்‌ பொருள்‌ நிகழ்வு உரைப்‌ 
பது (1458). 

கு--நான்காம்‌ வேற்றுமை 
உருபு (559), அதற்கு வினை 
யுடைமை, அதற்குடம்படு 
தல்‌, அதற்குப்‌ படுபொருள்‌, 
அதுவாகு கிளவி, அதற்கு 
யாப்புடைமை, அதற 
பொருட்டாதல்‌, நட்பு, பகை, 
காதல்‌, சிறப்பு முதலிய 
பொருள்களில்‌ வரும்‌ (560). 
குட்டி -- மூங்கா, வெருகு, 
எலி, மூவரி அணில்‌ (1505), 
நாய்‌, பன்றி, புலி, முயல்‌, 
நரி (1509), குரங்கு (1512) 
ஆகியவற்றின்‌ இளமைப்‌ 
பெயர்‌. 

குமிழ்‌--மரம்‌ (386). 
குரு--நிறம்‌ (786). 

குருளை -- நாய்‌, பன்றி, புலி, 


முயல்‌ (1507), நரி (1508) 
ஆகியவற்றின்‌ இளமைப்‌ 
பெயர்‌. 


குரை--1. இசைகிலை, 2.அசை 
நிலை (757). 

குலை - புல்லின்‌ உறுப்‌ 
(1586). ப்‌ 


191 
192 


193. 


194. 


195. 


196. 


197. 


198. 


109; 
200. 


201. 
202. 


203. 


204. 
205. 
206. 


53 


. குழ-இளமை (795). 

. குழவி-குஞ்சரம்‌ (1518), 
ஆ, எருமை, (1519), கடமை, 
மரை, (1520), குரங்கு, முசு, 
ஊகம்‌ (1521), மக்கள்‌ (1522), 
ஓர.றிவுயிர்‌ (1523) (நெல்‌, புல்‌ 
நீங்கலாக (1514)] ஆகிய 
வற்றின்‌ இளமைப்‌ பெயர்‌. 
குழை - மரத்தின்‌ உறுப்பு 
(1587). 

குறளடி - நாலெழுத்‌ தாதி 
யாக ஆறெழுத்து ஏறிய 
நிலத்தது (1293). 
குறிப்புரைவாரா மரபின 
வரக்கூறுதலும்‌ என்னா 
மரபின எனக்கூறுதலும்‌ 
அன்னவை எல்லாம்‌ அவற்ற 
வற்றியல்பான்‌ இன்ன 
என்னும்‌ உரை (905). 
குறிப்பு மொழி - எழுத்‌ 
தொடும்‌ சொல்லொடும்‌ 
புணராதாகிப்‌ பொருட்‌ 
புறத்தது (1435). 

கூர்ப்பு - ஒன்றனது சிறத்‌ 
தலாகிய குறிப்புணர்த்தும்‌ 
சொல்‌ (797). 
கெடவரல்‌ -- 
(802). 

கெழு- நிறம்‌ (786). 
கொடு--இரவின்‌ கிளவி (926) 
[உயர்ந்தோன்கூற்று (930) /. 
கொல்‌--ஜயம்‌ (753). 
கொன்‌ -- 1. அச்சம்‌, 2. 
பயமின்மை, 3. காலம்‌, 4. 
பெருமை (739). 
கோட்டான்‌ -- 
கூகை (1563). 
ங-மெல்லெழுத்து (20) 

ச— வல்லெழுத்து (19). 

சாய்‌ -- நுணுக்கமாகிய 
குறிப்பு (813). 


விளையாட்டு 


மரம்பயில்‌ 


ரத இர ௬ 


ப வவ 


54 


207. சாயல்‌--மென்மை (808). 

208. சிந்தடி. 4 ஏழெழுத்து 
[ஈரெழுத்‌ தேற்றம்‌ அவ்வழி 
யான்‌ ] (1294). 


209. சில அஃறிணைப்‌ பெயர்‌ 
(643). 

210. சிலைத்தல்‌ -- இசைப்பொருட்‌ 
களவி (841). 

211. சிவப்பு -- 1, வெகுளிப்‌ 
பொருள்‌ (855), 2. நிறம்‌ 
(856). 


212. சிறுமை நோய்‌ (824). 
213. சின்‌_—அசை (759). 
214. சனை - மரத்தின்‌ உறுப்பு 


(1587). 
215. சீர்‌ -- ஈரசை கொண்டு 
மூவசை புணர்ந்தும்‌ சரி 


யைந்திற்றது (1269). 

216. சர்த்தி--மிகுபுகழ்‌ (796). 

217. சிர்நிலை -- ஐந்தெழுத்து 
இறவாதது (1298). 

218. சுண்ணம்‌ -- பட்டாங்கு 
அமைந்த ஈரடி எண்சீர்‌ ஒட்டு 
வழி அறிந்து துணிந்தனர்‌ 
இயற்றல்‌ (889). 

219. சும்மை--அரவமாகிய இசை 
(832). 

220. குத்திரம்‌—ஆடிமிழலின்‌ அறி 

யத்தோன்றி நாடுதலின்‌ நிப்‌ 

பொருள்‌ கனி விளங்க யாப்‌ 
பினுள்‌ தோன்ற யாத்தமைப்‌ 
பது (1425), யாப்பின்‌ உட்‌ 
பொருளொடு சிலவகை 
எழுத்தின்‌ செய்யுட்டாகி 
உரையகத்‌ தடக்கி நுண்மை 
யொடு புணர்ந்த ஒண்மைத்‌ 
தாகத்‌ துளக்கல்‌ ஆகாத்‌ 
துணைமை யெய்தி அளக்கல்‌ 
ஆகா அரும்பொருட்டாகிப்‌ 
யல்‌ வகையானும்‌ பயன்‌ 
2 2 2து (1600). 


ஷு 


தமிழாய்வு -- 3 


221. செதிள்‌ -- புல்‌, மரம்‌ இரண்‌ 


டிற்கும்‌ பொது உறுப்பு 
(1588). 
222. செம்பொருள்‌ -- வசை 


[அங்கதம்‌] (1382). 

223. செல்லல்‌--இன்னாமை (787). 

224. செழுமை — 1, வளன்‌, 2- 
கொழுப்பு (835). 

225. செவியுறை--1. பொங்குதல்‌ 
இன்றிப்‌ புரையோர்‌ நாப்‌ 
பண்‌ அவிதல்‌ கடன்‌ எனச்‌ 
செவியுறுத்தல்‌ (1371), 2. 
புகழொடும்‌ பொருளொடும்‌ 
புணர்ந்த செய்யுள்‌ (1385). 

226. சே -- 1. மரம்‌ (278, 262), 2: 
விலங்கு (279), 3. ஆவினுள்‌ 
ஆண்மையையே குறிக்கும்‌ 
சொல்‌ (1550, உரை). 

227. சேர்‌--இரட்சி (846). 

228. சேவல்‌ -- 1, ஆண்குதிரை 
(1563), 2. சிறகுடைப்புள்‌ 
[மயில்‌ நீங்கலாக (1548) 7. 

229. ஞ--மெல்லெழுத்து (20). 1 

230. ஞெமிர்தல்‌-- பரத்தல்‌ (844). 

231. ஜஞெமை--மரம்‌ (282). 

232. ட-— வல்லெழுத்து (19). 

233. ண- மெல்லெழுத்து (20). 

234. த-- வல்லெழுத்து (19). 

235. தகர்‌-—ஆண்யாடு (1547). 

236. தஞ்சம்‌--எண்மை [எளிமை] 


(751). 3 
237. தத்தை செவ்வாய்க்‌ கள்ளை 

(1563). , 
238. தட - 2. பெருமை (803), ப்‌ - 

2. கோட்டம்‌ (804). ஜ்‌ ம்‌ 


239. தவ-- மிகுதி (784). . 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 


241. 


242, 


253. 


254. 


255. 


256. 


257. 
258. 


259. 


தா-—!1. வலி, 2. வருத்தம்‌ 
(827), 3.இரவின்கிளவி (927) 
[ஒஓப்போன்‌ கூற்று (929)]. 
தில்‌--1. விழைவு, 2. காலம்‌, 
3. ஒழியிசை (738). 


. திர்த்தல்‌— விடுதல்‌ (801). 

. திர்தல்‌— விடுதல்‌ (801). 

. தெருமரல்‌--சுழற்சி (794). 

. தெவ்வு--பகை (829). 

. தெவு--கொள்ளுதல்‌ (828). 

. துயவு-- அறிவின்‌ திரிபு 


(851). 


. துவன்று--நிறைவு (815). 
. துவைத்தல்‌ -- 


இசைப்‌ 
பொருட்கிளவி (841). 


. துறை--அவ்வவ மாக்களும்‌ 


விலங்கும்‌ அன்றிப்‌ பிற 
அவண்வரினும்‌ திறவதின்‌ 
நாடித்‌ தத்தம்‌ இயலான்‌ மர 
பொடு முடிதல்‌ (1465). 


. துனைவு--விரைவு (798). 


தொன்மை -- உரையொடு 
புணர்ந்த பழைமை மேற்று 
(1493). 

தோடு--1. புல்லின்‌ உறுப்பு 
(1586), 2. மரத்தின்‌ உறுப்பு 


(1587). 
தோல்‌--1. புல்‌, மரம்‌ இரண்‌ 
டிற்கும்‌ பொது உறுப்பு 


(1588), 2. இழுமென்‌ மொழி 
யான்‌ விழுமியது நுவலலும்‌ 
பரந்த மொழியான்‌ அடி 
நிமிர்ந்து ஒழுகலும்‌ (1494). 
தோல்‌ - பன்மை சுட்டிய 
சினைநிலைக்‌ களவி (545). 
நடமெல்லெழுத்து (20). 
கங்கை-உயர்‌திணைப்பெயர்‌ 
(648). i 
ஈம்‌--சாரியை (190). 


55 


260. நம்பி-உயர்திணைப்‌ பெயர்‌ 


261. 
262. 
263. 
264, 
265. 


266. 


267. 
268. 


269. 


270. 


271. 


272. 


278. 
274. 
275. 


(648). 

நம்பு--நசை (812). 
நமை--மரம்‌ (282). 
நளி-1. பெருமை 
2. செறிவு (806). 
நன்று--பெரிது (826). 
நன்றே-- குறிப்போசையாற்‌ 


(803), 


பொருளுணர்த்தும்‌ சொல்‌ 
(767). 
நனவு--1. களன்‌ (இடம்‌, 


அவை), 2. அகலம்‌ (859). 
நனி--மிகுதி (784). 

நனை -- மரத்தின்‌ உறுப்பு 
(1587). 

நாகு--எருமை, மரை, பெற்‌ 
றம்‌ (1502), நீர்வாழ்‌ சாதி 
யுள்‌ நந்து (1563) ஆகியவற்‌ 
றின்‌ பெண்மைப்‌ பெயர்‌. 
நாம்‌-- உயர்திணைப்‌ பெயர்‌ 
(647), 2. அச்சம்‌ (848). 
நிரனிறை--வினையினும்‌ பெய 
ரினும்‌ நினையத்‌ தோன்றிச்‌ 


சொல்‌ வேறு நிலைஇப்‌ 
பொருள்‌ வேறு நிலையல்‌ 
(888). 


நிழத்தல்‌ -- நுணுக்கமாகிய 
குறிப்பு (813). 
நுணங்கு--நுண்மை (857). 
நுழைவு--நுண்மை (857). 
நூல்‌--முதலும்‌ முடிவும்‌ மாறு 
கோளின்றித்‌ தொகையினும்‌ 
வகையினும்‌ பொருண்மை 
காட்டி உண்ணிகன்றகன்ற 
உரையொடுபொருந்தி நுண்‌ 
ணிதின்‌ விளக்கல்‌ (1422), 
ஒத்த சூத்திரம்‌ உரைப்பின்‌ 
காண்டிகை மெய்ப்படக்‌ 
கிளந்த வகையதாகி ஈரைங்‌ 
குற்றமும்‌ இன்று நேரிறின்‌ 


ர 
3 
a 
A 


முப்பத்திரு வகை உத்தி 
யொடு புணர்தல்‌ (1598). 

276. நெடிலடி முூவைந்தெழுத்து 
[ஈரெழுத்து மிகுதலும்‌ 
இயல்பு] (1290). 

277. நொசிவு--நுண்மை (857). 

278. நோக்கு-மாத்திரை முதலா 
அடிநிலை காணும்‌ நோக்குதற்‌ 
காரணம்‌ (1301). 

279. ப--வல்லெழுத்து (19). 

280. பசப்பு--நிறம்‌ (791). 

281. படர்‌]. உள்ளல்‌, 2. செலவு 
(823). 

282. படலம்‌--ஒரு நெறி இன்றி 

விரவிய பொருளால்‌ பொது 
மொழி தொடர்தல்‌ (1427). 

283. பண்ணத்தி -- பாட்டிடைக்‌ 
கலந்த பொருளவாகிப்‌ பாட்‌ 
டின்‌ இயலல்‌ (1436). 

284. பண்ணை விளையாட்டு (802). 

285. பணை--1. பிழைத்தல்‌ [தவறு 
தல்‌], 2. பெருப்பு [பெருத்‌ 
தல்‌] (822). 

286. பயப்பு-— பயன்‌ (790). 

287. பயன்‌--இது நனி பயக்கும்‌ 
இதனான்‌ என்னும்‌ தொகை 
நிலைக்‌ கிளவி (1459). 

288. பரவு--வழுத்துதல்‌ (865). 

289. பல்ல -- அஃறிணைப்‌ பெயர்‌ 
(653). 

290. பல -- அஃறிணைப்‌ பெயர்‌ 
(653). 

291. பழம்‌--புல்‌, மரம்‌ இரண்டிற்‌ 
கும்‌ பொது உறுப்பு (1588). 

292. பழிகரப்பு -- மொழிகரந்து 
சொல்லல்‌ (1383). 

293. பழிச்சு -- வழுத்துதல்‌ (865). 

295. பழுது--பயமின்மை (807). 

295. பறத்‌--மூங்கா, வெருகு, எலி, 

மூலரி அணில்‌ (1506), காய்‌, 


37 


296. 
207. 
298. 
299. 


300. 
301. 


302. 


303. 
304, 


305. 
306. 


307. 


308. 


309. 


310. 
311. 


தமிழாய்வு -- 3 


பன்றி, புலி, முயல்‌, நரி 
(1509), குரங்கு (1513) ஆகிய 
வற்றின்‌ இளமைப்‌ பெயர்‌. 
பனி--காலம்‌ (241). 
பனை--அளவு (169). 
பாட்டி--பன்றி, நாய்‌ (1565), 
நரி (1566) ஆகியவற்றின்‌ 
பெண்மைப்‌ பெயர்‌. 

பாட்டு -- அடியின்‌ சிறப்பு 
(1292). 

பாய்தல்‌--பரத்தல்‌ (844). 
பார்ப்பு - 1. பறப்பவற்‌ 
றிளமை(1503), 2. தவழ்பவற்‌ 
றிளமை (1504), 3. குரங்கின்‌ 
இளமை(1513). 
பாளை -- புல்லின்‌ 
(1586). 

பிடி பெண்‌ யானை (1551). 
பிணவல்‌-— பன்றி, புல்வாய்‌, 
நாய்‌ இவற்றின்‌ பெண்மை 
(1559). 

பிணவு - பன்றி, புல்வாய்‌, 
நாய்‌ இவற்றின்‌ பெண்மை 
(1558). 


உறுப்பு 


பினா -- மக்கட்‌ பெண்மை 
(1561). ்‌ 
பிணை - 1. பெட்பு (821), 


2. புல்வாய்‌, கவ்வி, உழை, 
கவரி இவற்றின்‌ பெண்மை 
(1557). 

பிள்ளை -- 1. பறப்பவற்‌ 
நிளமை (1503), 2. தவழ்ப 
வற்றிளமை (1504), 3. பன்றி, 
புலி, முயல்‌, ஈரி (1510), 
குரங்கு (1513), 4. ஓரறிவுயிர்‌ 
[கெல்‌, புல்‌ கீங்கலாக (1524)] 
(1523). 


பிற_—அசைநிலை (764). 
பிறக்கு--அசைகிலை (764). 
புரை உயர்வு (785). 


தொல்காப்பியரும்‌ அகரா திக்‌ கலையும்‌ 


312. 
313. 
314, 


320. 


SAL 


B29. 
323. 
324, 
325. 


326. 


327. 
328. 
329. 
330. 


புல்‌--புறக்காழன (1585). 
புலம்பு--தனிமை (814). 
புலன்‌ -- தெரிந்த மொழி 
யாற்‌ செவ்விதின்‌ கிளந்து 
தேர்தல்‌ வேண்டாது குறித்‌ 
தது தோன்றல்‌ (1497). 


. புளி 1. மரம்‌ (244), 2. சுவை 


(245). 


. புனிறு-ஈன்றணிமை (858). 
. பூமரத்தின்‌ உறுப்பு (1587). 
. பூசை--வெவ்வாய்‌ வெருகு 


(1563). 

. பெட்டை -- பேடை, பெடை 
(1554), ஒட்டகம்‌, குதிரை, 
கழுதை. மரை (1552), 


புள்‌ (1553) ஆகியவற்றின்‌ 
பெண்மை. 

பெண்‌ மக்கட்‌ பெண்பாற்‌ 
யெயர்‌ (1561). 
பெண்டாட்டி -— உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648). 
பேண்‌--பெட்பு (821). 
பேம்‌—அச்சம்‌ (848). 
பையுள்‌ நோய்‌ (824) 
பொருள்‌ வகை -- இன்பமும்‌ 
இடும்பையும்‌ புணர்வும்‌ பிரி 
வும்‌,ஒழுக்கமும்‌ என்று இவை 
இழுக்கு நெறி இன்றி இது 
வாகித்‌ திணைக்கு உரிப்‌ 
பொருள்‌ எனாது பொதுவாய்‌ 
நிற்றல்‌ (1464). 

பொழிப்புத்‌ தொடை -- ஒரு 
சீர்‌இடையிட்டெதுகையாதல்‌ 
(1355). 

பொற்பு-பொலிவு (818). 
போ அசைநிலை (764). 
“0 த்‌ (1393). 
போகல்‌ _ 


நேர்‌ 
2 க்கு br வடகம்‌ 


391: 


332. 
SEED 


334. 


335. 


336. 


337. 


338. 


339. 


340. 
341. 


342. 


343. 


344, 
345. 
346. 
347. 


57 


போத்து - 1, ஓரறிவுயிர்‌ 
£நெல்‌, புல்‌ நீங்கலாக (1524)] 
இளமைப்‌ பெயர்‌ (1523), 
2. பெற்றம்‌, எருமை, புலி, 
மரை, புல்வாய்‌ (1541), சுறா, 
முதலை, இடங்கர்‌, கராம்‌, 
வரால்‌, வாளை (1542, 
உரை), மயில்‌, எழால்‌ (1543) 
ஆகியவற்றின்‌ ஆண்மை. 
ம--மெல்லெழுத்து (20). 
மக்கள்‌--உயர்திணைப்பெயர்‌ 
(648). 
மகடூஉ -- 
பெயர்‌ (648). 
மகவு--குரங்கு (1513), மக்‌ 
கள்‌ (1522) இளமைப்‌ பெயர்‌. 
மகள்‌--உயர்திணைப்‌ பெயர்‌ 
(648). 

மகன்‌--உயர்திணைப்‌ பெயர்‌ 


உயர்திணைப்‌ 


(648). 
மடல்‌ -- புல்லின்‌ உறுப்பு 
(1586). 

மத--1. மடன்‌ (860), 2. வலி 


(860), 3. மிகுதி (861), 4. 
வனப்பு (861). 

மதி முன்னிலையசை (759). 
மந்தி குரங்கு, முசு, ஊகம்‌ 
ஆகியவற்றின்‌ பெண்மை 
(1567). 
மந்திரம்‌--நிழறைமொழி மாக்‌ 
தர்‌. ஆணையின்‌ கிளந்த 
மறைமொழி (1434). 
மரபு--நாற்சொல்‌ இயலான்‌ 
யாப்பு வழிப்பட்டது (1337). 
மரம்‌ -- அகக்காழன (1585). 
மல்லல்‌--வளம்‌ (788). 

மழ -- இளமை (795). 

மற்று -- 1. வினைமாற்று, 2. 
அசைநிலை (747). 


- 


1 
Le 
4 
, 
3 
தி 
ல்‌ 
3 


AN 


௫ 


349, 


362. 


363. 


மற்றையது 


மாத்திரை - 


மாந்தர்‌ -- 


சுட்டுநிலை 
யொழிய இனங்குறிக்கும்‌ 
சொல்‌ (749). 

மறி--யாடு, குதிரை, நவ்வி, 
உழை, புல்வாய்‌ ஆகிய 
வற்றின்‌ இளமை (1511). 


_மன்‌--1. கழிவு, 2. ஆக்கம்‌, 3. 


ஒழியிசை (737). 


. மன்ற--தேற்றம்‌ (750). 
மா... மரம்‌ (231), 2. வியங்‌ 


கோள்‌ அசை (758). 


. மாட்டு - அகன்று பொருள்‌ 


இடப்பினும்‌ அணுகிய நிலை 
யினும்‌ இயன்று பொருள்‌ 
முடியத்தந்தனர்‌ உணர்த்தல்‌ 
(1466). 

கண்ணிமை, 
கொடி (7). 


மாதர்‌ காதல்‌ (811). 
. மாது--அசைகிலை (764). 


உயர்திணைப்‌ 
பெயர்‌ (648). 


மாலை இயல்பு (796). 
. மியா - 1 


ஏவல்‌ குறித்த 
உரையசை(224), 2.முன்னிலை 
யசை (759). 


. மீ_இடம்‌ வரை கிளவி (250). 
. முதனூல்‌ -- வினையின்‌ £ங்க 


விளங்கிய அறிவின்‌ முனைவன்‌ 
கண்டது (1594). 

முதுமொழி -- நுண்மையும்‌ 
சுருக்கமும்‌ ஒளியுடைமையும்‌ 
மென்மையும்‌ என்று இவை 
விளங்கத்‌ தோன்‌ நிக்குறித்த 
பொருளை மூடித்தற்கு 
வரூஉம்‌ எது நுதலியமொழி 
(1433... 

மூரஞ்சல்‌--முஇர்வு 810). 


364, 


365. 


366. 
367. 


368. 


369. 
370. 
371. 


372. 


373. 
374, 


375. 
376. 


377. 


378. 
379. 


380. 
381. 


தமிழாய்வு - 3 


முரண்‌ -- 1. தொழிற்பெயர்‌ 
(309), மொழியினும்‌ பொரு 
ளினும்‌ முரணுதல்‌ (1352). 
முலை--பன்மை சுட்டிய சினை 
நிலைக்‌ கிளவி (545), 

முழுது -- எஞ்சாமை (809). 
முறி -- மரத்தின்‌ உறுப்பு 
(1587). 

முன்னம்‌ -- இவ்விடத்து இம்‌ 
மொழி இவர்‌இவர்க்கு உரிய 
என்று அவ்விடத்து அவர 
வர்க்கு உரைப்பது (1463). 
முனைவு- முனிவு (869). 
மூடு--பெண்யாடு (1564). 
மெய்‌ -- பதினெண்‌ எழுத்து 
(9). 
மெய்ப்பாடு--உய்த்துணர்வு 
இன்றித்‌ தலைவரும்‌ பொரு 
ளான்‌ மெய்ப்பட முடிப்பது 
(1460). 

மே-—௩சை (812). 
மொழிமாற்று சொன்னிலை 
மாற்றிப்‌ பொருளெ திர்‌ 
இயைய முன்னும்‌ பின்னும்‌ 
கொள்வழிக்‌ கொளாஅல்‌ 
(892). 

மோ -முன்னிலையசை (759). 
மோத்தை - 
(1547). 
மோனை -- அடிதொறுந்தலை 
யெழுத்து ஓப்பது (1349). 
ய--இடையெழுத்து (21). 
யர-1. வினு (159, 175, 178, 
224, 427, 429), 2. மரம்‌ (229), 
3. அஃ றிணைப்பெயர்‌ (652), 4. 
அசைகிலை (764). 
யாண்‌--கவின்‌ (864). 


யாணர்‌ -- புதிதுபடல்‌ (862). 


ஆண்யாடு 


fe 0S அப 


தொல்காப்பியரும்‌ அகராதிக்‌ கலையும்‌ ரலிலி 


382. யாது -- 1, வினா (515), 2. 


௮. றிணைப்பெயர்‌ (652). 

383. யாப்பு - எழுத்து முதலா 
ஈண்டிய அடியிற்‌ குறித்த 
பொருளை முடிய நாட்டல்‌ 
(1335). 

384. யாம்‌ -— உயர்திணைப்‌ பெயர்‌ 
(647). 

385. யார்‌—வினா (695). 

386. யாவர்‌--உயர்திணைப்‌ பெயர்‌ 
(647). 

387. யாவள்‌ -- 
பெயர்‌ (647). 


உயர்திணைப்‌ 


388. யாவன்‌- உயர்‌ திணைப்‌ பெயர்‌ 


(647). 
. யாவை அஃறிணைப்‌ பெயர்‌ 
(652). 
390. யான்‌-- உயர்திணைப்‌ பெயர்‌ 
(647). 
391. ர--இடையெழுத்து (21). 
392. ல--இடையெழுத்து (21). 
393. வ--இடையெழுத்து (21). 
394, வஞ்சிச்சர்‌ -- வெண்சீர்‌ 
அல்லா மூவசை (1277). 
395. வம்பு- நிலையின்மை (810). 
396. வய- வலி (849). 
397. வயா--வேட்கைப்‌ பெருக்கம்‌ 
- (854). 


398. வளி--பூதக்களவி (242), த 
399. வற்று--சாரியை (119), ¥ 
400. வறிது_ சிறிது (819). 


401, வார்தல்‌ -- 1, நேர்மை, 2. க 
நெடுமை (800). 


402. வாள்‌ ஒளி (850). ப்தி 
403, விசை--மரம்‌ (283, 313). 0. 
404, விண்‌--காயப்‌ பெயர்‌ (305). ந 
405. விதிர்ப்பு_ஈடுக்கம்‌ (790). ட 
406. வியல்‌--அகலம்‌ (847). ப 
407, விருந்து -- புதுவது கிளந்த 
யாப்பின்‌ மேற்று (1495). பபாது 
408. விழுமம்‌ -- 1. சீர்மை, 2. 
சிறப்பு, 3. இடும்பை (836). 
409, விறப்பு-- 1. செறிவு (830), 
2. அச்சம்‌ (831). 
410. வீழ்‌ — புல்‌, மரம்‌ இரண்டிற்‌ 
கும்‌ பொது உறுப்பு (1588). 
411. வெம்மை--வேண்டல்‌ (817). 
412. வெறிப்பு-— செறிவு (830). 
413. வை-கூர்மை (870). 
414. ழ--இடையெழுத்து (21). 
415. எ--இடையெழுத்து (21). Na 
416. ற--வல்லெழுத்து (19). 
417. ன--மெல்லெழுத்து (20). 


இணைப்பு--3. 
தொல்காப்பியம்‌ 


அவையல்‌ கிளவி மறைத்தனர்‌ 
கிளத்தல்‌ (925) 

சீர்த்தி மிகுபுகழ்‌...... (796) 

அம்ம கேட்பிக்கும்‌ (761) 

ஆங்கஉரையசை (762) 

மியா இகமோ மதி டிகும்‌ சின்‌ 
என்னும்‌ ஆவயினாறும்‌ முன்னிலை 
யசைச்சொல்‌ (759) 

யாகா, 

பிற பிறக்‌ கரோபோ மாதுஎன 

வரூஉம்‌ ஆயேழ்‌ சொல்லும்‌ அசை 

கிலைக்‌ களவி (764) 

ஏயும்‌ குரையும்‌ இசைநிறை யசை 
நிலை (757) 

ஒப்பில்போலியும்‌ அப்பொருட்டா 
கும்‌ (763) 

அவைதாம்‌, 

இன்னே வற்றே அத்தே அம்மே 

ஒன்னே ஆனே அக்கே இக்கே 

அன்னென்‌ கிளவி உளப்படப்‌ 

பீறவும்‌ அன்னவென்ப சாரியை 

மொழியே (119) 


காரமும்‌ கரமும்‌ கான்‌ ஓடு சிவணி 
கேரத்தோன்றும்‌ எழுத்தின்‌ 
சாரியை (134) 


ஐஓடு குஇன்‌ அது கண்‌ என்னும்‌ 
அவ்வா றென்ப வேற்றுமை 
யுருபே (113) 

அ இ ௨௮ம்‌ மூன்றும்‌ சுட்டு (31) 

ஆ ஏ ஓ அம்மூன்றும்‌ வினு (32) 


த இக்கட்டுரையில்‌ அடைப்புக்‌ 
குள்‌ உள்ள எண்கள்‌, 
(இணைப்பு--3. சேந்தன்‌ திவா 
கரப்‌ பகுத நீங்கலாக) க 
காப்பிய (தொல்‌. 
கழகம்‌, 1967) ரா4 99 ௮-அ70 
குறிக்கும்‌. 


சேந்தன்‌ திவாகரம்‌ 


இடக்கர்‌ என்பது மறைத்து மொழி 
கிளவி (225)** 

சீர்த்தியும்‌ கீர்த்தியும்‌ மிகுபுகழா 
கும்‌ (226) 

அம்ம கேட்பிக்கும்‌ உரையசைச்‌ 
சொல்லே (228) 

ஆங்கு அவ்வுரையசைச்‌ சொல்‌ 
லெனலாகும்‌ (228) 

மியா இகமோ மதி இகும்‌ சின்‌ 
என்னும்‌ ஆவயினாறும்‌ முன்னிலை 
யசைச்சொல்‌ (228) 

யாகா பிற பிறக்கு அரோ போ 
மாது எனவரூஉம்‌ ஆயேழ்‌ 
சொல்லும்‌ அசைநிலைக்‌ கிளவி 
(228) 

ஏயும்‌ குரையும்‌ இசைநிறை யசை 
நிலை; ஒப்பில்‌ போலியும்‌ அப்‌ 
பொருட்டாகும்‌ (228) 

இன்னே வற்றே அற்றே அம்மே 
ஒன்னே ஆனே அக்கே இக்கே 
அன்‌. என்ளெவி உளப்படப்‌ 
பிறவும்‌ அன்னவென்ப சாரி 
மொழியே (229) 

காரமும்‌ கரமும்‌ கான்‌ ஒடு சிவணி 
நேரத்‌ தோன்றும்‌ எழுத்தின்‌ 
சாரியை (229) 

ஐ ஒடுகு இன்‌ அது கண்‌ என்னும்‌ 
அவ்வாறென்ப வேற்றுமை 
யுருபே (229) 

௮ இ ௨ அம்மூன்றுஞ்‌ சட்ட 
(229) ்‌ 

ஆஏஓ இம்மூன்றும்‌ வினா (229) 


** சேந்தன்‌ திவாகரம்‌ (கழகம்‌, 
1958) பக்கத்தைக்‌ குறிக்கும்‌ 


fg 


» 23: 


௮, அட சசகத்தளறு, 


» 
அணி 


அ அள்‌ 4 க்ப்‌ க்தி 2 


3. கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ 
பொதுக்கட்டுரைகள்‌ 


a, 
ர 
3 


கு. மோகனராசு, பி. ௭௮., எம்‌,ஏ., 
சான்‌ றிதழ்‌--மானிடவியல்‌, ஆராய்ச்சித்‌ துணைவர்‌, 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி, தமிழ்த்துறை. 


கட்டுரைகளும்‌ கண்ணோட்டமும்‌ --தமிழுணர்வின்‌ தனிப்பண்பு -- 
கலப்பும்‌ கலக்கமும்‌ -- கட்டுரைகளில்‌ கவிதையின்‌ ஊற்று -- நடையும்‌ 
நினைப்பும்‌ - வெறுப்பின்‌ வெளிப்பாடு -- சங்க இலக்கியமும்‌ தணியா 
வேட்கையும்‌--கோணமும்‌ கோலமும்‌--கலைச்களஞ்சியமும்‌ நாளைய 
கடனும்‌. 


கட்டுரைகளும்‌ கண்ணோட்டமும்‌ 


பல்கலையின்‌ வாயிலாக விளங்கும்‌ கலைக்களஞ்சியத்தில்‌ கட்டுரை 
களாகவும்‌, சிறு குறிப்புகளாகவும்‌ உள்ள தமிழ்த்‌ தொடர்பான 
தலைப்புகள்‌ ஏறத்தாழ 3500. அத்‌ தலைப்புகளில்‌ கட்டுரைகளாக 
உள்ளனவற்றுள்ளும்‌ பொதுவானவைகளாக (சமயம்‌ நீங்கலாக) 
உள்ளனவும்‌, தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கிய உலகின்‌ புதிய வடிவங்க 
ளாக விளங்குவனவுமாக உள்ள மொத்தம்‌ 25 கட்டுரைகளின்‌ மதிப்‌ 
பீடே இக்‌ கட்டுரை. (பார்க்க : பின்னிணைப்பு - 1). இடையில்‌ அவற்றின்‌ 
உள்ளீடாக மிளிரும்‌ சில பண்பியல்புகளும்‌ சுட்டப்படும்‌. 


மொழியியல்‌ அறிஞர்‌ தெ. பொ. மீனாட்சிசுந்தரனார்‌ அவர்கள்‌ எழுதி 
யுள்ள * தமிழ்மொழி வரலாறு” என்னும்‌ கட்டுரை காலப்‌ போக்திற்‌ 
கேற்ப தமிழின்‌ எழுத்தொலி அமைப்பிலும்‌ சொல்லமைப்பிலும்‌ 
எத்தகைய மாறுதல்கள்‌ நிகழ்ந்துள்ளன என்பதைத்‌ தெளிவு 
படுத்துவது. இது, நுண்ணிதின்‌ ஆய்ந்து கால முறைப்படி அமைக்கப்‌ 
பட்ட மிகச்‌ சிறந்த ஆய்வுக்‌ கட்டுரைகளுள்‌ ஒன்று. இதில்‌ காணும்‌, 


“ மொழிக்கு முதலில்‌ சகரம்‌ வந்தபோது அது கெட்டது. அது 
அசோகர்‌ காலத்திற்குப்‌ பின்னர்‌ எழுந்த மாற்றமென்று 
சிலர்‌ கொண்டாலும்‌ ஈ என்ற பகுதி மொழி முதல்‌ சகரத்தை 
இழந்து தென்‌ திராவிட மொழிகளிளெல்லாம்‌ வழங்குவ 
தோடு, அவற்றில்‌ சொல்லுருபாகவும்‌ அது அமைந்துவிட்ட 


ந்‌ ஐம்பது இஃதொரு பழைய மாற்றமே எனல்‌ 


02 தமிழாய்வு --3 


சான்றோர்‌ - ஆன்றோர்‌; சாய்தல்‌ - ஆய்தல்‌; சபை- அவை; 
செட்டி - எட்டி; சேனாதி - ஏனாதி 

என வருதல்‌ காண்க. சகரம்‌ கெட்ட காலத்தும்‌ சில 
சொற்கள்‌ பேச்சு வழக்கிலோ, இலக்கிய வழக்கிலோ வழங்கி 
இருந்தவை சங்க காலத்தில்‌ மறுபடியும்‌ வந்து புகுந்தன 
எனல்‌ வேண்டும்‌”! 


மாகாபா நர்பற்மு 


பூ க 


டட 


என்னும்‌ கருத்து ஆழ்ந்து சிந்திக்கவல்லது. ஒரு மொழியின்மீது பிற 
மொழியின்‌ தாக்குதல்‌ ஏற்படின்‌ சில நேரங்களில்‌ எழுத்தொலி 
அமைப்பிலுங்கூட மாற்றம்‌ ஏற்படும்‌ என்பதை, 


$ 


“தொல்காப்பியர்‌ டகரம்‌ நாமடி ஒலியாகும்‌ (RetrofleX) என்று 
கூறவில்லை ; றகரமே நாமடி எழுத்தென்று கூறுகின்றார்‌. வட 
மொழி டகரமோ நாமடி எழுத்தாம்‌. வடமொழி, பல்லவர்‌ 
காலத்தில்‌ கற்றோர்‌ பயின்ற மொழியாதலின்‌ அதன்‌ சார்பால்‌ 
தமிழில்‌ சில மாறுதல்கள்‌ எழுந்தன ; டகரம்‌ நாமடி எழுத்தா 
யிற்று” 


ப நட இடமாக ஹர 


ஆர்‌... 


என்னும்‌ கருத்தால்‌ விளக்கக்‌ காண்கின்றோம்‌. அன்றியும்‌, சமுதாயப்‌ 
போக்கிற்கேற்ப ஒரு மொழியமைப்பில்‌ மாறுதல்கள்‌ ஏற்படும்‌ 
்‌ என்பதை, 


“ஒருமையில்‌ பேசுவது உயர்வன்று என்று தோன்றியபின்‌ 
தாய்‌, தமக்கை, தங்கை, அண்ணன்‌ முதலியோரை ஒருமையில்‌ 
பேசச்‌ சிலர்‌ கூசினர்‌. தெலுங்கில்‌ பெண்ணை ஒன்றன்பா 
லாக்கி வழங்குகிற வழக்கம்‌ ஒருபுறம்‌ ; துறவிகள்‌ அஃறிணை 
யாகத்‌ தம்மைத்தாமே இழித்துப்‌ பேசி வந்த வழக்கம்‌ பெரு 
வழக்கானபோது இழிவு ஒன்றுமின்றிப்‌ பிறரும்‌ £ அடிகள்‌ 
வந்தது” எனப்‌ பாராட்டும்‌ உயர்‌ வழக்கானது மற்றொரு 
புறம்‌. இவ்விரண்டின்‌ போக்காலும்‌ மரியாதை வழக்காகப்‌ 
பெண்களையும்‌ உயர்ந்தோரையும்‌ ஒன்றன்பாலில்‌ பேசுவதும்‌ 
வழக்காயிற்று *?£ 


“ சமுதாயத்தில்‌ ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது பெருகிய காலத்தில்‌ 
முன்னிலையில்‌ கின்று பேசுவார்‌, தன்மையில்‌ நின்று பேசு 
வோரினும்‌ தாழ்ந்தவர்‌ உயர்ந்தவர்‌ என்பவற்றிற்கெல்லாம்‌ 
ஏற்பச்‌ ல சொற்களை முடிக்குஞ்‌ சொல்லில்‌ வீகுதித்‌ தன்மை 
பெற்று வழங்கக்‌ காண்கிறோம்‌ ”* 


னும்‌ கருத்துகள்‌ தெலீவுபடுத்தல்‌ காண்கிறோம்‌. 1 


பேராசிரியர்‌ தெ. பொ. மீ, அவர்கள்‌ எழுதியுள்ள மற்ற க 
இ - வரலாறு” என்பது பல நுட்ப வெளிப்பாடு 


ப்‌ 


4 
4 


.. இரு கட்டுரைகளும்‌ பேரா றிரி 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 63 


விளங்குகிறது ; தமிழ்ச்சங்கம்‌ ” என்னும்‌ கட்டுரையில்‌ தாம்‌ அறிந்த 
வற்றைத்‌ தொகுத்து அளிப்பதோடு நிறுத்திக்கொண்டுள்ளார்‌ ; 
அவற்றுடன்‌ ஒரு விளக்கப்‌ பட்டியலும்‌ இணைத்துள்ளார்‌. ' இருபதாம்‌ 
நூற்றாண்டு தமிழ்‌ இலக்கிய வரலாறு” என்னும்‌ கட்டுரையில்‌ வாய்‌ 
மொழி இலக்கியம்‌, பத்திரிகைத்‌ தமிழ்‌, சிறுவர்‌ இலக்கியம்‌, பொது 
மக்கள்‌ இலக்கியம்‌, கவிதை, நாடக இலக்கியங்கள்‌, சிறுகதை, நாவல்‌ 
ஆகியவை எவ்வெவ்வாறு வளர்ந்துள்ளன என்பதை ஆராய்கின்றார்‌. 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள 
“தமிழ்‌ இலக்கிய வரலாறு”, “தமிழர்‌” என்னும்‌ இரு கட்டுரைகளும்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஆழ்ந்த புலமையொடு தமிழ்‌ உணர்வு மிளிர 
எழுதப்பட்ட கட்டுரைகள்‌ ஆகும்‌. முதல்‌ கட்டுரையில்‌, சங்க காலம்‌, 
சங்கம்‌ மருவிய காலம்‌, சமய காலம்‌, முகம்மதியர்‌ -- ஐரோப்பியர்‌ 
காலம்‌ எனப்‌ பகுத்து அவ்வக்‌ கால இலக்கியங்களையும்‌, அவற்றின்‌ 
தன்மைகளையும்‌ விளக்குகின்றார்‌. 

தமிழறிஞர்‌ மொ. ௮. துரையரங்கனார்‌ அவர்களால்‌ எழுதப்பட்ட 
“அறநூல்‌ வரலாறு” என்னும்‌ கட்டுரை சமயச்‌ சார்பை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு எழுதப்பட்ட கட்டுரை எனலாம்‌, எடுத்துக்காட்டாக, 


“வீடு ஏதுவாக உலகியற்‌ பொருள்கள்‌ நிலையில்லாதன என்று 
கருதும்‌ கருத்து அறத்தாற்றில்‌ மக்களை ஈடுபடுத்தும்‌ என்பது 
காஞ்சித்திணையில்‌ தொல்காப்பியத்தில்‌ உணர்த்தப்படு 
கிறது 356 

“மழை பெய்யவும்‌, மிக்க மழை பெய்யின்‌ அஃது ஒழியவும்‌ 
முருகனுக்குப்‌ பலிதூவிக்‌ குறவர்‌ தெய்வ வழிபாட்டறம்‌ 
போற்றுவர்‌ எனவும்‌, சங்க நூற்கள்‌ அறத்தாறுகளை 
ஆங்காங்கே உணர்த்துகின்றன 3 


“அறம்‌ சிறப்பு எனப்படும்‌ வீடுதரும்‌ ; செல்வம்‌ எனப்படும்‌ 
தேவலோக வாழ்வு தரும்‌ '?* 
என்னும்‌ கருத்துகளைக்‌ காட்டலாம்‌. இவ்வாறு சமயத்தோடு தொடர்‌ 
பான கருத்துகளைச்‌ சுட்டுவது மட்டுமே அறநூல்‌ வரலாறாக விடாது 
எனலாம்‌. 


தமிழ்‌ உணர்வு இழையோட, எதுகையும்‌ மோனையும்‌ நடமாட, 
சிறிய அளவில்‌ செறிவு நிலையில்‌ சொல்லின்‌ செல்வர்‌ ரா. பி. சேதுப்‌ 


பிள்ளை அவர்களால்‌ வடிக்கப்பட்டுள்ள கட்டுரை “தமிழ்‌ அரசியல்‌ கருத்‌ 


மதத்த தப்த கான்‌ இலக்கிய மேற்கோள்களும்‌, இலக்கியக்‌ 
( ப்புண்டு கருக்‌ ப்‌ 

லயைக காண முடிகின்றது, எத்த, த்தது சயாட. 
. ம = shy 

மர்‌ விருதுகள்‌ , * தமிழகம்‌ _ பழைய பிரிவுகள்‌ என்னும்‌ 

யர்‌ ௮. மு. பரமசிவானந்தம்‌ அவர்களால்‌. 


01 தமிழாய்வு -- 3 


எழுதப்பட்டுள்ளன ; இரு கட்டுரைகளும்‌ சுருங்கிய அளவில்‌ நிறை 
வான ஆய்வுகளாக விளங்குகின்றன. “தமிழர்‌ விருதுகள்‌' என்னும்‌ 
கட்டுரையில்‌, விருது என்பதற்குக்‌ கொடி, பட்டம்‌, சின்னம்‌ எனப்‌ 
பொருள்‌ கொண்டு மன்னர்கள்‌, குறுநில மன்னர்கள்‌, தொழில்‌ அடிப்‌ 
படையில்‌ சமுதாயத்தில்‌ இருந்த மக்கள்‌ ஆகியோர்க்குரிய விருதுகளை 
விளக்குகிறார்‌. 


* தமிழகம்‌--பழைய பிரிவுகள்‌ ' என்னும்‌ கட்டுரையில்‌, சேர சோழ 
பாண்டிய நாடுகள்‌, தொண்டை நாடு, கொங்கு நாடு ஆகியவைகளின்‌ 
எல்லைகளையும்‌ பரப்புகளையும்‌ வரையறுத்துள்ளார்‌. (பார்க்க: 
பின்னிணைப்பு - 2). 


“காடகத்‌ தந்தை” பம்மல்‌ சம்பந்தமுதலியார்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள 
“தமிழ்‌ நாடகக்கலை வரலாறு' என்னும்‌ கட்டுரை ஒரு கதைப்‌ போக்காய்‌ 
அமைந்து, படிக்கும்‌ ஆவலைப்‌ பாமர மக்களுக்கும்‌ தூண்டும்‌ வகையில்‌ 
உள்ளது; காலப்‌ போக்கில்‌ நாடகக்‌ கலையில்‌ ஏற்பட்ட மாற்றம்‌ 
நகைச்சுவை மிளிரக்‌ கூறப்பட்டுள்ளது. இதன்கண்‌ ஆசிரியர்‌, கம்பர்‌ 
ஓட்டக்கூத்தர்‌ புகழேந்தி முதலாய பெரும்புலவர்கள்‌ நாடக இலக்‌ 
கியம்‌ படைக்காமைக்குக்‌ காரணம்‌ யாது என வினவிப்‌ படிப்பாரைச்‌ 
சிந்திக்க விடுகின்றார்‌. 


பேராசிரியர்‌ சி. எஸ்‌. ஸ்ரீநிவாசாச்சாரியார்‌ அவர்களின்‌ “பிற 
நாடுகளில்‌ தமிழர்‌ ” என்னும்‌ கட்டுரை, வரலாற்றுணர்வோடு எழுதப்‌ 
பட்டதாகும்‌. இதன்கண்‌, 


“ நாளடைவில்‌ அகத்தியரை மக்கள்‌ தெய்வமாகக்‌ கொண்டாட 
வும்‌ ஆரம்பித்தனர்‌. முதன்முதலில்‌ அகத்தியரின்‌ உருவ 
மானது சந்தனக்‌ கட்டையிலும்‌, பிறகு கல்லிலும்‌ செதுக்கப்‌ 
பட்டு வழிபடப்பட்டு வந்தது. சுமத்ரா, ஜாவா, போர்னியோ 
தவுகளில்‌ நடைமுறையிலிருந்த உறுதிமொழிகளில்‌ கூட 
அகத்தியர்‌ பெயர்‌ வழங்கி வந்தது. அம்‌ நாட்டார்‌ 
அகத்தியருக்கு வலாயிங்‌ (Valin) என்ற பெயரை வழங்கி 
வந்தனர்‌ ** 


“ (இந்தோனேசியாவில்‌) கோயில்களின்‌ பூசைக்காலங்களில்‌ 
ஓதுவதற்கான மந்திரங்கள்‌ சமஸ்கிருதத்திலும்‌ தமிழிலும்‌ 
இப்போது வழங்கி வருகின்றன '”? 


எனவரும்‌ கருத்துகள்‌ உன்னற்பாலன. 


தமிழறிஞர்‌ ௧. வெள்ளைவாரணனார்‌ ஆராய்ந்து தீட்டிய “இசைத்‌ 
தமிழ்‌” என்னும்‌ கட்டுரை ஆய்வு நுட்பம்‌ செறிந்ததொன்று. காலப்‌ 
போச்சி ற்கேற்ப இசைக்கலையில்‌ ஏற்பட்ட தொய்வு, மாற்றம்‌, ஏற்றம்‌ 
ஆயெலற்ப்‌ பற்றி முற்பகுதியிலும்‌, இசைத்தமிழ்‌ ஆராய்ச்சியை 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 65 


இரண்டாம்‌ பகுதியிலும்‌ கூறுகின்றார்‌. இக்‌ கட்டுரை, சிலப்பதிகாரம்‌, 
சிலப்பதிகார உரைகள்‌, கருணாமிருதசாகரம்‌, யாழ்நூல்‌, பூர்வீக 
சங்கீத உண்மை என்னும்‌ நூல்களை ஆழ்ந்து கற்றதன்‌ எதிரொலி 
எனலாம்‌. இதில்‌ காணும்‌, 


“£ நிலத்திற்கும்‌ காலத்திற்கும்‌ ஏற்பப்‌ பண்டையோர்‌ இசை 
வகுத்திருந்தனர்‌. காலையில்‌ மருதப்‌ பண்ணும்‌, நண்பகலில்‌ 
பாலைப்பண்ணும்‌, மாலையில்‌ செவ்வழிப்பண்ணும்‌, நள்ளிரவில்‌ 
குறிஞ்சிப்பண்ணும்‌ வாசித்தற்குரியன என்பது இசை நூன்‌ 
மரபு 2330 


என்னும்‌ கருத்து சிந்தைகொளத்தக்கது. மேலும்‌, இக்‌ கட்டுரை 
யாசிரியர்‌ தற்போது இசையறிஞர்‌ கொண்ட தவறான கருத்துகள்‌ 
சிலவற்றை மறுத்து, தமிழ்‌ இசையோடு நேரடிப்பொருள்‌ கொண்ட 
வடமொழிப்‌ பெயர்களையும்‌ அவற்றின்‌ பெயர்க்‌ காரணங்களையும்‌ 
வரையறுக்கின்றார்‌ (பார்க்க: பின்னிணைப்பு--3), 


“ உரைநடை இலக்கிய வரலாறு”. என்னும்‌ கட்டுரையில்‌ தணிகை 
மணி ராவ்பகதூர்‌ வ. ச. செங்கல்வராய பிள்ளை அவர்கள்‌ உரை 
நடையின்‌ போக்கைக்‌ காலப்பாகுபாட்டின்படி மூன்றாகப்‌ பகுத்து 
விளக்குகின்றார்‌. இடையே சேனாவரையர்‌, நச்சினார்க்கினியர்‌, பரிமே 
லழகர்‌ ஆகியோரின்‌ நடைகளை ஒப்பிடுகின்றார்‌. 


“£ கவிதைக்குரிய உறுப்புகள்‌ எல்லாம்‌ மலரின்‌ இதழ்களும்‌ 
மற்ற அங்கங்களும்‌ போலாம்‌. இத்தனைக்கும்‌ ஆதாரமாக 
மலரின்‌ தோற்றத்துக்கே மூல காரணமாக உள்ள தத்துவம்‌ 
ஒன்று உள்ளே இருந்து தொழிற்படுகிறது. அதுவே 
கவிஞனது இதயத்‌ தத்துவம்‌ ஆகும்‌. இந்த உயிர்த்‌ தத்துவம்‌ 
தொழிற்படாமல்‌ ஆக்கப்படுகற செய்யுட்கள்‌ எல்லாம்‌, 
வடிவம்‌ சரியாக இருந்தாலும்‌ வெறும்‌ காகிதப்‌ பூக்கள்‌ 
தாம்‌ 2311 


என்னும்‌ கருத்தொன்றை உள்ளடக்கிய மீ. ப. சோமசுந்தரம்‌ அவர்‌ 
களின்‌ “கவிதையும்‌ தமிழும்‌” என்னும்‌ கட்டுரை பெரும்பான்மையும்‌ 


அணியிலக்கணத்தைக்‌ கூறுவதையே அடிப்படையாகக்‌ கொண்‌ 
டுள்ளது. 
பேராசிரியர்‌ ௮. ௪. ஞானசம்பந்தம்‌ அவர்கள்‌, * சிறுகதை, * 


“தமிழ்க்கட்டுரை” என்னும்‌ அளவால்‌ சிறிய, ஆனால்‌ கற்பார்க்கு மேன்‌ 
மேலும்‌ ஆய்வுணர்வைத்‌ தாண்டிவிடும்‌ இரு கட்டுரைகளை எழுதியுள்‌ 
ளார்‌. இதே போன்று, “நாவல்‌”, “தமிழ்‌ நாடக இலக்கியம்‌”, “தமிழகம்‌”, 
“தமிழ்‌. லெக்சிக்கன்‌” என்னும்‌ கட்டுரைகள்‌ ஆசிரியர்‌ - குழுவினரால்‌ 
எழுதப்பட்டுள்ளன. இவற்றுள்‌, இங்கிலாந்து நாட்டிலே எண்ண 
த்தல்‌ தமிழ்சேர்‌ மதுரையில்‌ செயலாகத்‌ தவழ்ந்து, 

ஸ்‌ பத்து வாழ்வு பெற்ற தமிழ்‌ லெக்சிக்கன்‌ பற்றிய 


6b தமிழாய்வு — 3 


கட்டுரையில்‌ அதன்‌ தோற்றம்‌ வளர்ச்சி பற்றிய குறிப்புகள்‌ நன்கு 
விளக்கப்பட்டுள்ளன. 14200 நாட்கள்‌ அரிதின்‌ முயன்று முதல்‌ ஆறு 
தொருதிகளையும்‌, பின்னர்‌ 1939-ல்‌ அதன்‌ இணைப்பையும்‌ வெளியிட்ட 
வரலாறுகணித முறையாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


“அகராதி,” *அகராதிக்கலை' என்னும்‌ இரண்டு கட்டுரைகளும்‌ 
நுண்ணிய சில வேறுபாடுகளைத்‌ தவிர ஒன்றோடொன்று ஒத்துள்ளன. 
பேராசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை அவர்களால்‌ எழுதப்பட்ட “அக 
சாதி'என்னும்‌ கட்டுரை கால உணர்வோடு எழுதப்பட்ட ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரையாஞம்‌. புலவர்‌ சுந்தர சண்முகனார்‌ அவர்களால்‌ எழுதப்பட்ட 
*அகராதிக்கலை' என்னும்‌ கட்டுரை, * அகராதி” என்னும்‌ கட்டுரையை 
அடியொற்றிச்‌ சென்றாலும்‌ தமிழ்‌ உணர்வு மிளிர எழுதப்பட்டதாகும்‌. 
இதில்‌ காணும்‌, 


“உலகத்திலேயே சொற்களின்‌ முதலெழுத்துக்களை அகர 
வரிசையில்‌ அடுக்கி அமைக்கப்பட்ட முதல்‌ அகராதி நூல்‌ 
அகராதி நிகண்டுதான்‌. அடுத்து, இரண்டாவதாக கி.பி. 
1612-ஆம்‌ ஆண்டில்‌ இத்தாலி மொழியில்‌ அகர வரிசையில்‌ 
ஓர்‌ அகராதி தோன்றியது 1 


என்னும்‌ கருத்து, 


“In this manner, for instant, in England by 1450 not only 
Latin-English lexicons were in use but also English-Latin 
dictionaries were being made ’’2 


என்னும்‌ எஸ்‌. எம்‌. காதீரே அவர்களின்‌ கருத்தோடு ஒப்பிட்டு ஆய்ந்து 
உண்மை காண்பது அறிஞர்தம்‌ கடமையாகும்‌. 


இது காறும்‌ கண்ட அறிமுகத்தை அடுத்து, இக்‌ கட்டுரைகளில்‌ 
காணும்‌ இயல்பண்புகளைச்‌ சீர்தூக்கின்‌ மேலும்‌ பல்வேறு உண்மைகள்‌ 
புலனாகக்‌ காணலாம்‌. 


தமிமுணர்வின்‌ தனிப்பண்பு 


வெறும்‌ அறிவு ஒன்றையே அடைப்படையாகக்‌ கொள்ளாமல்‌, 
அறிவு முனைப்பான உணர்ச்சிக்கும்‌ இடம்‌ கொடுத்துக்‌ கலைக்களஞ்சியத்‌ 
தமிழியல்‌ கட்டுரைகள்‌ வடிக்கப்பட்டிருப்பதால்‌, இக்‌ கட்டுரைகளில்‌ 
ஆங்காங்கே தமிழ்‌ உணர்வுகள்‌ வெளிப்படையாகவும்‌ சில நேரங்களில்‌ 
மறைமுகமாகவும்‌ பீறிட்டு வெளிவரக்‌ காண்கிறோம்‌. அகராதிக்கலை', 
தமிழ்‌ அரசியற்‌ கருத்துகள்‌,” “தமிழர்‌' போன்ற கட்டுரைகளில்‌ 
அங்காங்கே காணும்‌ கருத்துகளும்‌, சான்றோர்கள்‌ சிறப்பிக்கப்படும்‌ 
இடங்களும்‌, நூல்களின்‌ சிறப்பினை விளக்கும்‌ இடங்களும்‌ தமிழுணமர்‌ 
வின்‌ வேள்பயாடுகளாக விளங்குகின்றன எனலாம்‌. 


தைட ஆத தத 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 07 


66 


பழந்தமிழ்‌ நாட்டு மக்களே தொன்மையான மக்களினம்‌ ''!* 
எனப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்களும்‌, 


“ உலக இலக்கியங்களுடன்‌ இடம்பெறக்‌ கூடிய சிறந்த சிறு. 
கதைகள்‌ இன்று தமிழ்‌ மொழியில்‌ உண்டு ''!£ 


எனப்‌ பேராசிரியர்‌ ௮. ச. ஞா. அவர்களும்‌, 


££ தமிழ்‌, இன்றைய மேனாட்டார்‌ கூறும்‌ இலக்கியத்‌ துறைகளி 
லெல்லாம்‌ சிறந்து விளங்குவதோடு பிற இடத்தில்‌ இல்லாத 
வகையில்‌ புதியதொரு தேசியப்‌ பாடல்களை அணியாகக்‌ ்‌ 
கொண்டு, முன்னில்லாததோர்‌ எளிமையையும்‌ விளக்கத்தினை . 
யும்‌, பேச்சு நடையோடு ஒத்த இனிய அழூனையும்‌, இசை 
அமைதியாம்‌ சந்தத்தினையும்‌ பெற்று, முன்‌ அரு வழங்கிய 
நகைச்சுவையும்‌ வளர்ந்து வர, எவற்றிலும்‌ உணர்ச்சி ஆ 
ததும்பும்‌ உயிர்த்துடிப்பும்‌ பெற்று, எல்லாக்‌ கரறாஃதினையும்‌ 
வெளிப்படுத்தும்‌ வழக்கத்தில்‌ புகுந்து. பல துறைகளிலும்‌ 
அவ்வவற்றிற்கேற்ப நெகிழ்ந்து கொடுத்து இயைந்துவரும்‌ 
புதியதோர்‌ ஆற்றலையும்‌ பெற்று, பயனற்றன கீழே ஆழ்ந்து 
போக, நிலையானவை மேலோங்வெரச்‌ சிறுவர்‌ முதல்‌ 
பலர்க்கும்‌ இன்பம்‌ தர முன்னேறிச்‌ செல்கிறது ”! 


எனப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ தெ.பொ. மீ. அவர்களும்‌, கூறும்‌ கருத்துகள்‌ 
நெஞ்சில்‌ நின்று என்றென்றும்‌ இனிக்கும்‌ நீர்மையன : சுமார்‌ 20 
ஆண்டுகட்முன்‌ அவர்களின்‌ எழுதுகோல்கள்‌ தீட்டிய எண்ணங்கள்‌ 
இவை; இவற்றில்‌ பொதிந்துள்ள தமிமுணர்வை உன்னுங்கால்‌ 
உள்ளம்‌ பெருமிதமடைகிறது. இவையேயன்‌ றி, 


“£ சொல்லின்‌ சுருக்கமும்‌, கருத்தின்‌ தெளிவும்‌, வடமொழிச்‌ 
சொற்கள்‌ மிகமிக அருதிக்‌ காணப்படுவதும்‌, கற்பனையின்‌ 
ஆழமும்‌ சங்க நூல்களின்‌ சிறப்புகள்‌ '*17 


என மீ. ப. சோமசுந்தரம்‌ அவர்களும்‌, 


“ பழந்தமிழ்‌ இலக்கியம்‌ மக்களின்‌ வாழ்வோடு இயற்கையை 
இயைத்துக்‌ கூறும்‌ இலக்கியம்‌ தகு 


எனத்‌ தமிழறிஞர்‌ மு. வ. அவர்களும்‌, சங்க இலக்யெங்களைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ கருத்துகளும்‌, பிற இலக்கியங்களைக்‌ குறித்துப்‌ பெருமை 
பாராட்டும்‌ இடங்களும்‌ பெரும்பான்மையும்‌ தமிழுணர்வின்‌ வெளிப்‌ 
பாடுகளே. தமிழ்ச்‌ சான்றோர்களைக்‌ குறித்து வெளியிடப்பட்டுள்ள 


ன்‌! ‘| 2 , s 3 ல்‌ 
ம்‌ அரி க நோக்கின்‌ அவற்றிலும்‌ தமிழுணர்வைக்‌ காண முடிகிறது. 
7 காணலாம்‌, த சொல்லமைப்பும்‌ கருத்தாழமும்‌ மிளிர்வதையும்‌ 


ot ர ப 
கம்‌ ஆட! பல்குழல்‌ அல த த்க்‌ பககக 


00 தமிழாய்வு -- 3 


“இவர்‌ திலகர்‌ யுகத்தின்‌ இனிய உயிருள்ள குரலாக நின்று 
தமிழ்நாட்டில்‌ பாடத்‌ தொடங்கினார்‌”! 


என மகாகவி பாரதியாரையும்‌, 


“மேனாட்டிற்கும்‌ கீழ்நாட்டிற்கும்‌ பாலம்‌ அமைத்தார்‌; 
புதுமையையும்‌ பழைமையையும்‌ இன்பப்‌ பிணையலாகப்‌ 
பின்னிவிட்டார்‌ 5? 


எனத்‌ தமிழ்த்தென்றல்‌ திரு.வி.க. அவர்களையும்‌, 


““ஆற்றொழுக்காக வரும்‌ தெள்ளிய நீரோடையின்‌ கீழிருப்பன 
வெல்லாம்‌ விளங்கும்‌ எளிமையில்‌, மகிழ்ந்து, படிப்போர்‌ 
ஓடுகிற ஓட்டத்தில்‌ பாடிக்கொண்டே போமாறு, தமிழே 
முழுவதும்‌ விளங்கக்‌ கவிமணி பாடியுள்ளார்‌ ??31 


எனக்‌ கவிமணி தேசிக விநாயகம்‌ பிள்ளை அவர்களையும்‌ பேராசிரியர்‌ 
தெ.பொ. மீ. அவர்கள்‌ பாராட்டும்‌ இடங்கள்‌ தமிழுணர்வுள்ள 
எந்த நெஞ்சத்தும்‌ நிலைத்திருப்பவை. 


கலப்பும்‌ கலக்கமும்‌ 


தமிழுணர்வின்‌ எல்லையைக்‌ கண்டுகளிக்கும்‌ அதே நேரத்தில்‌ 
பிறமொழியின்‌ கலப்பைச்‌ சில தமிழறிஞர்கள்‌ அளவுகடந்து பயன்‌ 
படுத்தியுள்ளதை எண்ணும்போது உண்மையிலேயே உள்ளம்‌ வேதனை 
அடைகின்றது. 


“ஒரு மொழியில்‌ பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தவிர்க்கவே 
முடியாத கெருக்கடியிலன்றிப்‌ பிறபொழுதுகளில்‌ கலத்தல்‌ 
எவ்வளவு கொடியது என்ற உண்மைக்கு எத்தனையோ 
சான்றுகளை எடுத்துக்காட்டலாம்‌. நம்‌ தமிழ்நாட்டு ஊர்ப்‌ 
பெயர்களும்‌--ஏன்‌--தெய்வப்‌ பெயர்களுமே பல வரம்பற்ற 
வடமொழிச்‌ செல்வாக்கால்‌ செத்தே போன செய்தி 
தன்மானமுள்ள எந்தத்‌ தமிழனின்‌ இதயத்தைத்தான்‌ குத்திக்‌ 
குடையாது? அந்தோ ! பழமலை விருத்தாசலம்‌ ஆயிற்றே! 
வழித்துணைகாதர்‌ மார்க்க சகாயர்‌ ஆயினாரே 2 


என்ற தனித்தமிழ்‌ இயக்கத்தின்‌ தந்தையான. பெருந்தகை மறைமலை 
அடிகளாரின்‌ நெஞ்சக்‌ கலக்கம்‌ இன்னும்‌ சிலருடைய நெஞ்சங்களில்‌ 
எதிரொலிக்கவில்லையே என்று எண்ணும்போது இன்னும்‌ எத்தனை 
மறைமலைகள்தான்‌ பி றக்கவேண்டுமோ என மலைக்கத்‌ தோன்றுகிறது. 


எடுத்துக்காட்டாக, *தமிழ்‌ நாடகக்கலை வரலாறு” என்னும்‌ 
கட்டுரையில்‌ மட்டும்‌ காணும்‌ பிறமொழிச்‌ சொற்களைக்‌ காட்டுவதன்‌ 
மூலம்‌ மற்றவற்றை விளக்காது விடுக்கின்றேன்‌. 


ம்‌ 2. 
க டன . இரு டு இ 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 69 
“தமிழ்‌ நாடகக்‌ கலை வரலாறு” என்னும்‌ கட்டுரையில்‌ காணும்‌ x 
பிறமொழிச்‌ சொற்கள்‌ சில : 4 
1. அபிநயம்‌ 14, துதிப்பது , 
2. அபிப்பிராயம்‌ 15. ரசிகர்‌ x 
3. அமெச்சூர்‌ 16. வசனம்‌ 
4. ஆனந்தம்‌ 17. வாத்தியக்காரன்‌ 
5. இரசபாவம்‌ 18. விஷயம்‌ 
6. உற்சவம்‌ 19, வெல்வெட்‌ நிஜார்‌ 
7. கால தேச வர்த்தமானம்‌ 20. வேஷம்‌ 
8. சந்தர்ப்பம்‌ 21. ஜாலர்‌ 
9. சந்தேகம்‌ 23. ஜீவனம்‌ 
10. சம்சி 23. ஜோடி. | 
11. சினிமா 24. ஸ்திரீ ம்‌ 
12. சூத்திரம்‌ 25. ஹாசியம்‌. 
13. சோடனை 


கட்டுரைகளில்‌ கவிதையின்‌ ஊற்று 
இத்தகைய வேதனைக்கு ஓரளவு மாற்று மருந்தாக விளங்குவன 
ஒரு சில கட்டுரைகளில்‌ மிளிரும்‌ சொல்லாட்சிச்‌ சிறப்பும்‌, கருத்‌ 
தோட்ட நயமும்‌ எனலாம்‌. ஒரு சில எடுத்துக்காட்டுகள்‌ : 
“உணர்ச்சிப்‌ பெருக்கு வெள்ளமிடுகிறது 2 
“உண்மை இலக்கியத்தின்‌ உயிர்த்துடிப்பு ??34 
“இராமலிங்க அடிகளாரைப்‌ பற்றிய விவாதமும்‌ அன்று தமிழ்‌ 
நாட்டையே பிளந்து நின்றது??? 
“இவற்றை (பத்திரிகைகளை) இலக்கியத்‌ தொழிலகம்‌ அல்லது 
அடுக்களை என்று கூறலாம்‌ ?2௭ 
இவற்றில்‌ காணும்‌ சில சொல்லாட்சிகள்‌, ஆளப்பட்டுள்ள இடத்தின்‌ 
தன்மையால்‌ உயிர்பெற்று விளங்கி, கவிதையின்‌ எழுச்சியூட்டத்தை 
நிலைகாட்ட முனைவதைக்‌ காணலாம்‌. அன்றியும்‌, 
“புலவரும்‌ . பாணரும்‌ பொருகரும்‌ கூத்தரும்‌ கலையுலகப்‌ 
க்ப்‌ வல்லமையுடன்‌ வாழ்வோம்‌ என்று எண்ணாமல்‌, 
பற்ற பாருனைப்‌ 4 க ய்‌ . 
வ்‌ தத ப்‌ பேணாமல்‌, கலைவானில்‌ பறந்து திரிந்‌ 
st 4 ப்‌ ்‌ 
ற்கு நூல்களின்‌ அரணாகவும்‌, புதிய நூல்களின்‌ பிறப்‌ 
டமாகவும்‌ மடங்கள்‌ விளங்இன 2 


மு இரான்‌ எர 


டல. * டன்‌ காட்‌ 


70 தமிழாய்வு — 3 


எனவரும்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்களின்‌ வரிகள்‌ 
என்றென்றும்‌ நினைவினின்றும்‌ அழிக்க முடியாதவை எனலாம்‌. 


நடையும்‌ நினைப்பும்‌ 


இனி, நடையின்‌ பல்வேறு போக்குகளின்‌ . உறைவிடமாகவும்‌ 
ஊற்றிடமாகவும்‌ கலைக்களஞ்சியம்‌ விளங்குகிறது என்பதைக்‌ 
காணலாம்‌. 


பொதுவாக, நடை என்பது படைப்பாளனின்‌ ஆளுமைத்‌ 
தன்மையை சிந்தனையின்‌ தெளிவை வெளிப்படுத்துவது. கற்பாரை 
ஈர்த்துக்‌ காலத்தையும்‌ மறக்க வைக்கவல்ல வல்லமை சான்றது; 
வாழும்‌ இலக்கியங்கள்‌ வாழ்வாங்கு வாழ வழி செய்வது. 


இலக்கிய உணர்வும்‌ மொழி உணர்வும்‌ மேலோங்கி நிற்கும்‌ 
கல்லறிஞர்கள்‌, அவற்றின்‌ சார்புடைய கட்டுரைகள்‌ வடிக்கும்போது 
அவர்தம்‌ நடையில்‌ அவ்வவ்விலக்கியச்‌ சொல்லாட்சிகள்‌, கருத்துகள்‌ 
மண்டியிட்டு நிற்கும்‌. இதனை, 


“எல்லோருக்கும்‌ அரசனே தெய்வம்‌” என்றார்‌ குமரகுருபர 
அடிகள்‌. “நாடாளும்‌ அரசனிடம்‌ தெய்வ ஒளி உண்டு; 
உலகத்தைக்‌ காப்பது அவ்வொளியே”, என்பது தமிழ்காட்டார்‌ 
கொள்கை. நம்மாழ்வாரும்‌ “திருவுடை மன்னரைக்‌ காணின்‌ 
திருமாலைக்‌ கண்டேனே” என்றுரைத்தனர்‌. ஆகவே, “அரசனே 
அச்சம்‌ தீர்ப்பவன்‌: அறங்காப்பவன்‌; முறை செய்பவன்‌; 
குறை தீர்ப்பவன்‌; அவனே இறைவனாகும்‌” என்பவை பண்‌ 
டைத்‌ தமிழர்‌ அரசியற்‌ கொள்கைகள்‌ 9 


எனவரும்‌ பேரறிஞர்‌ டாக்டர்‌ ரா. பி. சே. அவர்களின்‌ கடையாலும்‌, 


பந்தல்‌ அமைத்துப்‌ புதுமணல்‌ பரப்பி, விளக்கு ஏற்றி, மலர்‌ 
மாலைகள்‌. தொங்கவிட்டு, மக்கட்‌ பேறுடைய மகளிர்‌ நால்வர்‌ 
கூடி, “கற்பும்‌ நன்மக்கட்‌ பேறும்‌ உடையவளாகுக” என 
மணமக்களை வாழ்த்தி நீராட்டுதலும்‌, பிறகு சுற்றத்தார்‌ கூடி, 
“இன்னானுடைய மில்லக்கிழத்தி ஆவாயாக' என வாழ்த்திக்‌ 
கொடுத்தலும்‌ திருமணச்‌ சடங்குகளாக இருந்தன 0 


எனவரும்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்களின்‌ நடையாலும்‌ நன்கு 
உணரலாம்‌. தக்கவிடத்து தக்க சொற்றொடர்களைப்பொருத்தி, எளிமை 
யும்‌ இனிமையும்‌ தோன்ற உரைக்கும்‌ தனித்ததோர்‌ தமிழ்‌ கடையை 
இருவரிடமும்‌ காண்கின்றோம்‌. 


அடுத்து, எதுகையும்‌ மோனையும்‌ நின்று நடம்பயிலும்‌ கவிதை 
யோட்டமிக்க நடையையும்‌ இக்‌ கட்டுரைகளின்‌ சில இடங்களில்‌ காண 
முடிகினாது. 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 71 


“அரசன்‌ தன்‌ கொள்கையைக்‌ கொள்ளுவானே அன்றித்‌ தள்ளு 
வானோ என்று ஐயுற்று நெஞ்சங்‌ குலையமாட்டார்கள்‌. 
அறத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட அரசு நல்லமைச்சரை 
நாடும்‌; மறத்தை அடிப்படையாகக்கொண்ட அரசு போலி 
அமைச்சரைப்‌ பொறுக்கிக்கொள்ளும்‌ ”“! 


எனவரும்‌ * சொல்லின்‌ செல்வர்‌? அவர்களின்‌ நடையிலும்‌, 


“ தமிழ்நாடு முப்புறமும்‌ கடல்‌ சூழ்ந்ததாய்‌, மலையும்‌ காடும்‌, 
அருவியும்‌ ஆறும்‌, வயலும்‌ வெளியும்‌, புதரும்‌ சோலையும்‌ 
நிறைந்து அழகு செய்வதாய்‌ அமைந்த நாடு, இயற்கை 
யன்னை தமிழ்நாட்டு மக்களை அச்சுறுத்துபவளாக இல்லை; 
அலையுறுத்துபவளாகவும்‌ இல்லை. இங்கே மக்கள்‌ இயற்கை 
யுடன்‌ ஆடி, இயற்கையின்‌ உதவிகள்‌ பெற்று, இயற்கையோடு 
இயைந்து வாழும்‌ வாய்ப்புப்‌ பெற்றிருந்தனர்‌. இத்தகை 
இயற்கைச்‌ சூழலில்‌ வாழ்வு நடாத்திய பழந்தமிழரின்‌ 
கற்பனைக்‌ கதைகளும்‌ இயற்கையோடு இயைந்தனவாகவே 
விளங்கின 2 


எனவரும்‌ பேராசிரியர்‌. டாக்டர்‌ மு. வ. அவர்களின்‌ நடையிலும்‌ 


கவிதையின்‌ ஆற்றொழுக்கான நடையோட்டம்‌ மிளிரக்‌ காண்கின்றோம்‌. ' 


இவ்விருவர்தம்‌ நடைவளத்தையும்‌ நன்கு ஆய்ந்து, 


“பராசிரியர்‌ அவர்கள்‌ கட்டுரை நடை எளிமையும்‌ இனிமையும்‌ 
நிறைந்தது ; கற்போர்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ 
உரனுடையது 29 


“செய்யுள்‌ நலஞ்சான்ற பேராசிரியர்‌ அவர்கள்‌ செந்தமிழ்‌ 
உரைநடையில்‌ கற்றார்க்கும்‌ மற்றார்க்கும்‌ களிப்பாக்கும்‌ 
களிப்பாய்‌ இருப்பது எதுகை, மோனை இன்பமே ?'4 


எனச்‌ சொல்லின்‌ செல்வரின்‌ நடையைப்‌ புகழ்ந்து, “ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகள்‌' என்னும்‌ ஆய்வுக்‌ கொத்தில்‌ தமிழறிஞர்‌ டாக்டர்‌ 
க, சஞ்சீவி அவர்கள்‌ கூறும்‌ கூற்றும்‌, 


“ சின்னஞ்சிறு வாக்கியங்கள்‌; உள்ளத்திலிருக்கும்‌ சிந்தனைத்‌ 
தெளிவை அப்படியே பிரதிபலிக்கும்‌ தொடர்‌ அமைப்புகள்‌ ; 
சிக்கலான விஷயத்தையும்‌ போகிற போக்கில்‌ எளிமையாக 
புரியவைத்திடும்‌ பண்பு; இவையே மு. வ, நடையின்‌ தனிச்‌ 
சிறப்புகள்‌?” 


என டாக்டர்‌ மு. வ. 


- அவர்களில்‌ . ம்‌ ப 
எழில்‌ முதல்வன்‌ அவர்‌ ன்‌ நடையைப்‌ புகழ்ந்து பேராசிரியர்‌ 


கள்‌ கூறும்‌ கூற்றும்‌ எத்துணை உண்மை பொ திம்‌ 


ட. அடகுக்‌ கக 


72 தமிழாய்வு -- 3 


தன என்பதை மேலே காட்டிய எடுத்துக்காட்டுகளை நோக்குவார்‌ 
1 ஓரளவு உணரலாம்‌. 


அதனையடுத்து, 


“பாடப்‌ புத்தகங்களாக வருபவை ஒருபுறம்‌; மாணவர்‌ நடிக்க 
எழுதப்பெறும்‌ நாடகங்கள்‌ ஒருபுறம்‌; சிறுவர்க்கென எழும்‌ 4 
பத்திரிகைகள்‌ ஒருபுறம்‌; தாய்மார்‌ பாடி வரும்‌ பழைய வாய்‌ 
மொழிக்‌ குழவிப்பாடல்கள்‌ ஒருபுறம்‌; பிள்ளைத்‌ தமிழ்‌ ஒரு 
புறம்‌; புதியக்‌ குழவிப்‌ பாடல்கள்‌ ஒருபுறம்‌; இப்படி வளர்‌ | 
கிறது சிறுவர்‌ இலக்கியம்‌ 2௦ 


என்னும்‌ மூதறிஞர்‌ தெ. பொ. மீ. அவர்களின்‌ நடையில்‌ ஒரே சொல்‌ 
1. ஒவ்வொரு சிறுசிறு தனித்தொடரின்‌ பின்னும்‌ அமையத்‌ தொடுக்கப்‌ 
ம்‌ படும்‌ சொல்‌ தொடர்மாலையைக்‌ காண்கிறோம்‌. படிக்குங்கால்‌ விழுமிய 
ஓசை பயப்பதாகவும்‌ இக்‌ கடை அமைந்துள்ளது. சிலர்‌, 


்‌ “ பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ இடையில்தான்‌ தனி உரை நடை 
ட்‌ நூல்‌ எழுதின ஆசிரியரைக்‌ காண்கிறோம்‌; இவரும்‌ தமிழ்‌ 
நாட்டினர்‌ அல்லர்‌; இவர்‌ பெயர்‌ ராபர்ட்‌-டி-நொபிலி”?37 


எனத்‌ துப்பறியும்‌ கதையோட்டம்‌ கொண்ட நடையையும்‌, 


“ தமிழ்‌ லெக்சிக்கன்‌ ஆறு தொகுதிகளாக வெளியிடப்பட்டன. 
ப முதல்‌ தொகுதி வெளியிடத்‌ தொடங்கிய காலம்‌ 8--10--1924. 
ஆரும்‌ தொகுதி முடிந்து வெளியிடப்பட்ட காலம்‌ 20--3--1936. 
ஆறு தொகுதிகளிலுமுள்ள சொற்களின்‌ எண்ணிக்கை 

1,04,405* 235 


எனக்‌ கணித முறையில்‌ செல்லும்‌ நடையையும்‌ பின்பற்றியுள்ளனர்‌. 
அன்றியும்‌, பம்மல்‌ சம்மந்த முதலியார்‌ அவர்கள்‌ தேவையேற்படும்‌ 
போதெல்லாம்‌ நாடகப்‌ பேச்சு நடையை அப்படியே இடையீடாகக்‌ 
காட்டிச்‌ செல்லும்‌ ஒரு வகை கடையைப்‌ பின்பற்றியுள்ளார்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, 


டன்‌ ப்‌ சது 


“ அகோ அப்படி என்றால்‌, ராசாதிராசன்‌ விக்கிரமார்க்கன்‌ . 
கொலு விற்றிருக்கிற விதம்‌ காண்க என்று கட்டியங்‌ 
கூறுவான்‌. விக்கிரமார்க்கன்‌ விருதுகளையெல்லாம்‌ ஓ 
வொன்றாகச்‌ சொல்லிக்கொண்டு வரும்போது பின்பாட்டுக்‌ 
காரர்கள்‌ “அஹா” அல்லது “ஓஹோ: என்று கூறிக்கொண்டு. 
வருவார்கள்‌”? ட்‌ 


காட்டலாம்‌, இக்‌ கடை, தற்காலத்தில்‌ எவ்விடத்தில்‌ பேச்சு 97 த 
ளி படுத்துவது என்று வத்தி சோதித்‌ பப்‌ படு 


கம்‌ பபப அழத 


புல்ல \ ஸி ந நத ஸி 


i கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 73 


தமிழைக்‌ கொலை செய்வார்க்கு, ஓர்‌ எடுத்துக்காட்டுப்‌ பாடமாக 
அமைந்துள்ளது எனலாம்‌. 


இதுகாறும்‌ சுட்டிக்காட்டப்பட்ட ஈடைகளே அன்றி வேறு வகை 
யான நடைப்போக்குகளும்‌ பல ஆங்காங்கே காணப்படுகின்றன. 
மேலும்‌, மேற்காட்டிய நடைகளின்‌ அமைப்பே அந்தந்தக்‌ கட்டுரைகளில்‌ 
முழுமையும்‌ காணமுடிகின்றது என்றும்‌ கூறமுடியாது. இவை 
யனைத்தும்‌ கட்டுரைகளில்‌ ஆங்காங்கே அமைந்திருக்க, இக்‌ கட்டுரை 
யின்‌ போக்கைக்‌ கருதிப்‌ பொறுக்கப்பட்ட பொறுக்கு மணிகளே, 


மறைவும்‌ வெளிப்பாடும்‌ 


“சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்போல்‌ அமைந்தொருபால்‌ 
கோடாமை சான்றோர்க்‌ கணி? 


என வள்ளுவப்‌ பெருந்தகை முறையுரைத்திருப்பினும்‌, இலக்கிய ஆய்‌ 
வில்‌ ஈடுபடுவாரைப்‌ பொறுத்தவரை உள்ளுணர்வு என்னும்காற்று தம்‌ 
கொள்கையுணர்வையும்‌ மீறிச்‌ சீர்தூக்கும்‌ சமன்நிலையைச்‌ சிலநேரங்‌ 
களில்‌ சற்று அசைப்பதுண்டு. அதையே நாம்‌ ஆய்வாளரின்‌ விருப்பு 
வெறுப்பின்‌ தலையீடு--இடையீடு என்கிறோம்‌. பல நேரங்களில்‌ அவ்‌ 
விருப்பு வெறுப்புகள்‌ உண்மையானதாகத்‌ தோன்றினாலும்‌, ஒரளவு 
ஆய்வாளர்களின்‌ உள்ளவிழைவை நேரடியாகவேனும்‌ மறைமுகமாக 
வேனும்‌ திறனாய்வாளன்‌ தெளிந்தறிய முடிகின்றது எனலாம்‌. இதனைப்‌ 
பின்வரும்‌ சான்றுகளைக்கொண்டு நிறுவலாம்‌. 


% 


ட எ இ ழு து எ 


தமிழ்‌ மூதறிஞர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ தெ. பொ. மீ. அவர்கள்‌ தம்‌ 
“இலக்கண வரலாறு” என்னும்‌ கட்டுரையில்‌, 


“பொருளதிகாரத்துக்கு இளம்பூரணரும்‌ நச்சினார்க்கினியரும்‌ 
பேராசிரியரும்‌ உரை வகுத்தார்கள்‌ என அறிகிறோம்‌. தொல்‌ 
காப்பிய மரபு மறைந்து போனதை இவ்வாசிரியர்கள்‌ 
அறிந்து விளக்க மிகமிக முயன்றுள்ளார்கள்‌; முழு வெற்றி 
கண்டார்கள்‌ என்று கூறுவதற்கில்லை??* 1 ்‌ 

எனக்‌ கூறும்‌ கருத்து ஆழ்ந்த சிந்தனைக்குரியதொன்றே. ஆனால்‌. அதே 
கருத்தைத்‌ * தமிழ்மொழி வரலாறு” என்னும்‌ கட்டுரையில்‌, 


: “உரையாசிரியர்கள்‌ உரையால்‌ கோடலும்‌ இலேசினாலும்‌ 
4 கொண்ட விதிகள்‌ சங்ககால வழக்கனைத்‌ தொல்காப்பியத்‌ 
ழ்‌: த இற்குள்‌ அடக்க முயன்‌ ற முயற்சியேயாம்‌!”*3 


அரிது எனவும்‌ குறிப்பிடுகன்ளர்‌ 5 ்‌ க்‌ 
அவ்வை ரர்‌. அதோடு அவர்‌ விடவில்லை. மீண்டும்‌ 
ப நட அகால பற்றி உரைக்கும்‌ போது ப்ட்‌ 
௯. 10 ்‌ 


*%.. ள்‌ 


த வர hi ஓக்‌ அ யல அன்‌ ௧௮ ண்டர்‌ 


71 தமிழாய்வு — 3 


“சுங்க நூல்‌ வழக்கிற்கெல்லாம்‌ விதி உண்டெனக்‌ காட்ட 
முயல்பவர்‌''* 


எனச்‌ சாடுகின்றார்‌. இப்‌ போக்கு, அவர்‌ உண்மையையே ஆய்விற்‌ 
குரியவற்றையே கூறுகின்றாரெனினும்‌, மீண்டும்‌ மீண்டும்‌ கூறுவதன்‌ 
மூலம்‌, உரையாசிரியர்கள்பால்‌ அவர்கொண்ட “ஏதோ?” ஒரு வெறுப்‌ 
புணர்வையே வெளிப்படுத்துகறது எனக்‌ கருத இடமேற்படுத்து 
இறது. அதற்குக்‌ காரணம்‌, “இருபதாம்‌ நூற்றாண்டு தமிழ்‌ இலக்கிய 
வரலாறு” என்னும்‌ கட்டுரையில்‌, 


“நாயன்மார்கள்‌, ஆழ்வார்கள்‌ எழுதிய பாடல்கள்‌ பொது 
மக்கள்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்தாலும்‌ பழைய இலக்கண உரை 
யாசிரியர்கள்‌ பெரும்பாலோர்‌ இவற்றைப்‌ பற்றியதோர்‌ 
இருட்டடைப்பினை விளைவித்திருக்கக்‌ காண்கிரம்‌'?** 


என அவரே கூறுவதாக இருக்கலாமோ என்ற ஐயப்பாட்டினையும்‌ விளை 
விக்கின்றது. அன்றியும்‌ பகுத்தறிவாளர்கள்‌, பாரதிதாசன்‌ ஆகியோர்‌ 
பால்‌ இவர்கொண்ட வெறுப்புணர்வும்‌ பல இடங்களில்‌ காண முடி 
கின்றது. அதனால்‌ அவர்கள்‌ பெயர்களைக்கூட குறிப்பிடத்‌ தயக்கம்‌ 
காட்டியுள்ளார்‌ என்பதும்‌ புலனாகின்றது. 


சங்க இலக்கியமும்‌ தணியா வேட்கையும்‌ 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. அவர்கள்‌ சங்க இலக்கியங்கள்பால்‌ 
கொண்ட ஆறாக்‌ காதலுணர்வு அவர்தம்‌ கட்டுரைகளின்‌ பல இடங்களில்‌ 
காண முடிகின்றது. “தமிழ்‌ இலக்கிய வரலாறு” என்னும்‌ கட்டுரையில்‌, 


“ அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு என்னும்‌ 
தொகை நூல்களின்‌ பாட்டுக்களிலுள்ள காதல்‌ கற்பனைகள்‌ 
வரையறுத்த இலக்கிய மரபுடையன. இவற்றோடு இணந்து 
அமைந்த இயற்கை வருணனைகள்‌ செம்மை சான்றவை ; 
ஒருவர்‌ பாடியதைக்‌ கண்மூடிப்‌ பின்பற்றிப்‌ பாடிய வருணனை 
கள்‌ இவற்றில்‌ காண்பதரிது ?”4 5 


என்னும்‌ வரிகள்‌ இதற்குச்‌ சான்றுகின்றன. அனைத்திற்கும்‌ மேலாக 
ஐந்திணை ஐம்பது, ஓ$ ணை எழுபது, இணைமொழி ஐம்பது, திணைமாலை 
தூற்றைம்பது என்னும்‌ நூல்களின்‌ தன்மைகளைச்‌ சுட்டும்போது, 


“ அல்வப்போது உணர்ச்சியுந்தப்‌ பாடிய சங்கப்பாட்டுப்‌ போல்‌ 
அல்லாமல்‌, ஐந்திணை பற்றியும்‌ பாடவேண்டும்‌ என்னும்‌ 
கோக்கத்துடன்‌ ஒழுங்குபடுத்திப்‌ பாடிய பாட்டுக்கள்‌ இவை. 
ஆதலின்‌, இவற்றிலுள்ள அமைப்புமுறை ஒழுங்காக உள்ளது. 
ஆயினும்‌, கில பாட்டுக்கள்‌ இயல்பான உணர்ச்சியின்‌ எழுச்சி 
யாக அமையாமல்‌, செயற்கையான சொல்லோவியங்களாக 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 75 


உள்ளன ; உயர்வு நவிற்சியும்‌ ஆங்காங்கே காணப்படு 
கிறது? * 


எனக்‌ கூறுவதும்‌, அறநெறிச்சாரத்தைப்‌ புகழ்ந்துரைக்கும்போது, 


: இருமுனைப்பாடியார்‌ சமணச்‌ சமயப்‌ புலவர்‌, அறநெறிச்‌ 
சாரம்‌ என்னும்‌ நீதி நாலை இயற்றியதும்‌ இக்‌ காலத்தே ஆகும்‌. 
நடையாலும்‌ கருத்தாலும்‌ இந்‌ நூல்‌ சங்க இலக்கியத்தோடு 
ஒப்பக்‌ கருதத்‌ தக்கதாக உள்ளது”?*7 


எனக்‌ கூறுவதும்‌ நோக்கின்‌, சங்க இலக்கியங்களோடு எவற்றையும்‌ 
ஒப்பிட்டுக்‌ காணும்‌ அவரது உள்ளத்‌ துடிப்பு புலனாகின்றது. 


கோணமும்‌ கோலமும்‌ 


இலக்கியக்‌ குடிலுக்கும்‌ அறிவியல்‌ மாளிகைக்கும்‌ வழிகாட்டும்‌ 
“கைகாட்டி” மரங்களாக விளங்கும்‌ கட்டுரைகளை எண்ணற்றனவாகக்‌ 
கொண்டிலங்கும்‌ கலைக்களஞ்சியத்தில்‌, தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 
தனித்தன்மை வாய்ந்தவை; இலக்கியங்களை நுண்ணிதின்‌ நோக்கத்‌ 
இண்ணிதின்‌ ஆய்ந்து, உரையின்‌ அமைப்பழகு மிளிர, எளிமையும்‌ தெளி 
வும்‌ இனிமையும்‌ தோன்ற எழுதப்பட்டு, கற்றாரைப்‌ பிணிக்கும்‌ தகைய 
வாய்‌ உள்ளவை. இக்கட்டுரைகள்‌ ஆய்வினைமேன்மேலும்‌ தூண்டச்செய்‌ 
யும்‌ வினைத்தரண்டிகள்‌; தமிழுணர்வைத்‌ தட்டி எழுப்பும்‌ உணர்ச்சிப்‌ 
பிழம்புகள்‌; வரலாற்றின்‌ பலகோணக்‌ கருவூலங்கள்‌: இலக்கியங்‌ 
களை மேன்மேலும்‌ கற்கத்‌ தூண்டுபவை; எனினும்‌, சில இன்னும்‌ நிறைவு 
பெற்ற கட்டுரைகளாக விளங்கவில்லை. என்பதும்‌ உண்மையே: 
கட்டுரைகளில்‌ உவமைகள்‌ நடமாடும்‌; கருத்தாழம்‌, பொருளாழம்‌ 
செறிந்திலங்கும்‌; என்றாலும்‌, சில கட்டுரைகளில்‌ பிறமொழிக்‌ கலப்பு 
நெஞ்சைச்‌ சுடுகிறது. பொதுவாக, அனைவர்க்கும்‌ விளங்கும்படியாக, 
கல்லூரியில்‌ உயர்தரப்‌ பட்டம்பெற்றவர்களுடைய அறிவுத்‌ தரத்திற்குக்‌ 
குறையாமல்‌, அவர்களே அறிந்திராப்‌ பல்வேறு நுணுக்கங்களை--புதிய 
செய்திகளை--ஆய்வுக்‌ கருத்துகளை இக்‌ கட்டுரைகள்‌ கொண்டிலங்கு 
கின்றன. இவ்‌ வகையில்‌ தொண்டாற்றும்‌ கலைக்களஞ்சியத்தின்‌ பணி 
பெரிதும்‌ போற்றற்குரியதே. இருப்பினும்‌, இவ்‌ விருபத்தைந்து 
கட்டுரைகளைப்‌ பொறுத்தவரை கலைக்களஞ்சியம்‌ தீர்க்க வேண்டிய 
சில குறைபாடுகளைச்‌ சுட்ட வேண்டியது தமிழ்க்கடனே என எண்ணு 
கிறேன்‌. 


கலைக்களஞ்சியமும்‌ நாளைய கடனும்‌ 


ரகம்‌ கத்தின்‌ பல கட்டுரைகளில்‌ காணும்‌ மேற்கோள்கள்‌ 
இல்லை. எர டட அர்த "எடுக்கப்பட்டவை என்பது தெளிவாக 
அ்திதிது !ற்றில்‌ நூல்‌ பற்றிய குறிப்பே இல்லை. “தமிழ்‌ நாடகக்‌ 

அ என்னும்‌ கட்டுரையில்‌ பின்வருமாறு காணப்படுகிறது, 


70 தமிழாய்வு — 3 


“ஒரு நூலில்‌, * நாடகத்தில்‌ அபிஈயிக்கும்போது முகபாவம்‌ 
முக்கியம்‌; அதிலும்‌ கண்களின்‌ அபிநயம்‌ முக்கியம்‌; அதிலும்‌ 
முக்கியமானது கடைக்கண்ணின்‌ அபிநயமாகும்‌' என்று 
வெகு அழகாகக்‌ கூறப்பட்டுள்ளது.''* 9 


எந்த நாலில்‌ இல்‌ வரிகள்‌ வந்துள்ளன என்பதைச்‌ சுட்டாமல்‌ “ஒரு நால்‌” 
என்று மட்டுமே குறிப்பிட்டிருப்பதால்‌, ஒருகால்‌ இஃது ஆசிரியரின்‌ 
சொந்த கருத்தாமோ என்றுகூட ஐயுற இடமேற்படுத்துகின்றது. இத்‌ 
தகைய குறைபாடுகள்‌ நீக்கப்படல்‌, கலைக்களஞ்சியத்தின்‌ அழகுக்கு 
அழகு செய்வதாய்‌ அமையும்‌ எனலாம்‌. 


தற்காலக்‌ கவிதைத்‌ துறையில்‌ ஏற்பட்டுள்ள பல்வேறு வடிவ 
வேறுபாடுகளின்‌ காரணமாகக்‌ கருத்து வேறுபாடுகள்‌ வளர்ந்து வரு 
இன்றன. அன்றியும்‌, மரபு வழிக்‌ கவிதைகளில்‌ “ஒரு பொருள்‌ பல 
கோக்குக்‌ கவிதைகள்‌” இன்று வேர்விட்டு வளர்ந்து வருகின்றன. 
எங்கு கோக்கினும்‌ கவிதையின்‌ முழக்கமும்‌ முணுமுணுப்பும்‌ பெருக்‌ 
கெடுக்கும்‌ இவ்விருபதாம்‌ நூற்றாண்டில்‌ மரபு வழியின்‌ புதிய போக்‌ 
கையும்‌, புதிய வடிவின்‌ நோக்கையும்‌ நடுநிலை பிறழாது ஆய்ந்து 
கருத்தை நல்கவல்ல கட்டுரை கலைக்களஞ்சியத்தில்‌ வெளிவரின்‌ சீர்மை 
பயக்கலாம்‌. 


கலைக்களஞ்சியம்‌, “நாடக இலக்கிய வரலாறு” என்பதற்கு இணை 
யாகத்‌ “தமிழ்‌ நாடகக்கலை வரலாறு'ம்‌, “அகராதி' என்பதற்கு இணை 
யாக *அகராதிக்‌ கலையும்‌ பெற்றிலங்குவது போல்‌, “ தமிழ்க்‌ 
கட்டுரை ' என்பதற்கு இணையாகக்‌ *கட்டுரைக்‌ கலை” என்னும்‌ 
கட்டுரையும்‌ பெற்றிருப்பின்‌ நலம்‌ மிகும்‌. *கட்டுரைக்கலை' குறித்து 
திறந்ததோர்‌ ஆய்வுக்‌ கட்டுரை வடித்துள்ள பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
௩. சஞ்சீவி அவர்களே கலைக்களஞ்சியத்திலும்‌ இது குறித்துக்‌ கட்டுரை 
எழுதின்‌, சிறந்த ஆய்வுக்‌ கட்டுரையை வெளியிடும்‌ பேறு கலைக்‌ 
களஞ்சியத்திற்கு வாய்க்கலாம்‌. 


மேலை நாட்டு இலக்கியக்‌ கட்டுரைகள்‌ வரைப்பட -- வரிப்பட 
விளக்கமுறைகளைப்‌ பின்பற்ற முனைகன்ற இக்‌ நாளில்‌, அத்தகைய 
முயற்சிகளைக்‌ கலைக்களஞ்சியமும்‌ ஓரளவேனும்‌ மேற்கொள்ளலாம்‌. 


தமிழில்‌ சிறுகதையின்‌ வளர்ச்சியானது உலக இலக்கியங்களோடு 
போட்டியீடுஅன்ற அளவிற்கு வளர்ந்துள்ளதாகக்‌ கருதப்படும்‌ இற்றை 
கானில்‌. இது குறித்து 288 சொற்களே கொண்டு வடிக்கப்‌ பட்டுள்ள 
ஒரு சிறிய கட்டுரை நிறைவு தருவதாக இல்லை. ஆகவே, இது குறித்து 
விளக்கமான கட்டுரை ஏன்று வெளிவரின்‌. கற்பார்‌ பயன்‌ பெறக்கூடும்‌. 


அன்‌ தியும்‌. தமிலில்‌ காவல்‌ வளர்ச்சியைக்‌ குறித்துத்‌ தனித்த 
தோர்‌ கட்டுரை இல்லை. 173 சொற்களே கொண்டு நாவல்‌ என்னும்‌ 
தலைப்பின்‌ 8ம்‌ று குறிப்புப்‌ போலவே காணப்படுகிறது. எனவே, தமிழ்‌ 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 77 


நாவல்‌ என்பது குறித்து விரிவான கட்டுரையொன்று கலைக்களஞ்‌ 
சியத்தில்‌ வெளிவரின்‌ தற்காலப்‌ போக்கை அறிய வழியேற்படலாம்‌. 


தமிழில்‌ நாடகம்‌ என்பது மிகத்‌ தொன்மை வாய்ந்தது. 1972 வரை 
ஏறத்தாழ 1551 நரடகங்கள்‌ தமிழில்‌ வெளிவந்துள்ளன. (பார்க்க: 
பின்னிணைப்பு-—4). ஆனால்‌, நாடக இலக்கிய வரலாறு குறித்து ஆசிரியர்‌ 
குழுவால்‌ எழுதப்பட்ட குறிப்பொன்றே சற்று நீண்ட அளவில்‌ காணப்‌ 
படுகிறதேயன்றி விரிவாக ஆராயப்படவில்லை. தமிழ்க்கடனென 
எண்ணிச்‌ சுட்டிய இவை, இனியேனும்‌ தீர்க்கப்‌ படலாம்‌ என எண்ணு 
கிறேன்‌. 


குறிப்புகள்‌ 

1. கலைக்களஞ்சியம்‌, தமிழ்மொழி வரலாறு, தொ. 5, பக்‌. 468, 
0. வ்‌ 5. ம்‌ 5 பக்‌. 469. 
3. 55 55 ப்‌ 25 பக்‌. 478. 
4. 55 ்‌ $3 த்‌ பக்‌. 478. 
20 5; தமிழ்‌ அறநூல்‌ வரலாறு, தொ. 1, பக்‌, 259. 
6. ன PT. 3 7 

7 ௫ எ; 1 $ 

8. $3 பிற நாடுகளில்‌ தமிழர்‌, தொ. 5, பக்‌. 518. 
9. he + ல பக்‌. 519, 
10. 4 இசைத்தமிழ்‌, தொ. 1, பக்‌. 529. 

[15 55 கவிதையும்‌ தமிழும்‌, தொ..3, பக்‌. 363. 
12. க அகராதிக்கலை, தொ. 10, 'பக்‌. 42. 

13. S. M. Katre, Lexiography, Page 5. 

14. கலைக்களஞ்சியம்‌, தமிழர்‌, தொ. 5, பக்‌. 510. 

15. 33 சிறுகதை, தொ. 4, பக்‌. 751. 

16. 5: 20-ஆம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ இலக்கிய 

்‌ வரலாறு, தொ. 5, பக்‌. 497 

17. = கவிதையும்‌ தமிழும்‌, தொ. 3, பக்‌. 363. 
18. ய்‌ இலக்கிய வரலாறு, தொ. 5, பக்‌. 479, 

19. 5» 20 ஆம்‌ நூ. த. இ. வரலாறு, 

தொ. 5, பக்‌. 492, 

20. f 
21. 23 Fy பக்‌, 494, 
29, க்கட்‌ ப ரர 2 ங்கு 22. 


ர கட்டி ப்‌ . ட » ௫ ட்‌ 
பல்‌, 191. ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, டாக்டர்‌ ௩. சஞ்சிவி, 


அந்தா க 


டவ க்கு பதி மத? 


ம்ம்‌ (அல்‌ 3 


78 


29. 
90, 
31. 


கலைக்களஞ்சியம்‌, 20 ஆம்‌ நா. த. இ. வ, தொ. 5, பக்‌. 494, 


35 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு ,, 


35 3 33 


அரசியற்‌ கருத்துகள்‌, தொ. 1, பக்‌. 175. 
தமிழர்‌, தொ. 5, பக்‌, 511. 
அரசியற்‌ கருத்துகள்‌, தொ. 1, பக்‌. 176. 
இலக்கிய வரலாறு, தொ. 5, பக்‌. 478. 
டாக்டர்‌ ந. சஞ்சீவி, ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, பக்‌. 184. 


எழில்‌ முதல்வன்‌, நாவல்‌ இலக்கியம்‌, 


கலைக்களஞ்சியம்‌, 20ஆம்‌ நூ. த. இ. வ., தொ. 5, பக்‌. 491. 


உரைநடை இலக்கியம்‌, 
தமிழ்‌--லெக்சிக்கள்‌, 


தமிழ்‌ நாடகக்கலை வரலாறு, தொ. 6, பக்‌. 369. 


திருக்குறள்‌, 118 


கலைக்களஞ்சியம்‌, இலக்கண வரலாறு, தொ. 5, பக்‌. 504. 


32 


தமிழ்‌ மொழி வரலாறு, 
இலக்கண வரலாறு, 
20ஆம்‌ நூ. த. இ. வ., 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 


3 
தமிழ்‌ நாடகக்கலை வரலாறு, 


32> 


32 


32 


3» 


த 
தொ. 6, பக்‌. 367. 


தமிழாய்வு -- 3 


பக்‌. 493. 
பக்‌. 490. 
பக்‌, 491. 
பக்‌, 481. 
பக்‌. 486. 


பக்‌. 211. 
பக்‌. 166. 


பக்‌. 500. 
பக்‌, 508. 


பக்‌. 476. 
பக்‌. 504. 
பக்‌, 492, 
பக்‌. 480. 
பக்‌. 482. 
பக்‌, 486. 


ஆ 


பின்னிணைப்பு--1 
ப்‌ ட்‌ 
1. அகராதி 
24. அகராதிக்‌ கலை 
i அரசியற்‌ கருத்துகள்‌ 
4, அறநூல்‌ வரலாறு 
௮. இசைத்தமிழ்‌ 
6. இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழிலக்கிய 
வரலாறு 
ர இலக்கண வரலாறு 
8. உரைநடை இலக்கிய வரலாறு 
9. கவிதையும்‌ தமிழும்‌ 
10. சிறுகதை 
11. செய்யுள்‌ இலக்கிய வரலாறு 
12, தமிழ்‌ -- இலக்கிய வரலாறு 
13. தமிழ்க்கட்டுரை 


தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ -- பட்டியல்‌ 


கட்டுரையாளர்‌ 


எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை 
புலவர்‌ சுந்தர சண்முகனார்‌ 
ரா. பி. சேதுப்பிள்ளை 
மொ. ௮. துரையரங்கனார்‌ 


க. வெள்ளைவாரணனார்‌ 


தெ. பொ. மீனாட்சிசுந்தரனார்‌ 
தெ. பொ. மீனாட்சிசுந்தரனார்‌ 
வ. ௬. செங்கல்வராயப்‌ பிள்ளை 
மீ. ப. சோமசுந்தரம்‌ 

௮. ௪. ஞானசம்பந்தம்‌ 

௮. சிதம்பரநாதச்‌ செட்டியார்‌ 
மு. வரதராசன்‌ 


௮. ௪. ஞானசம்பந்தம்‌ 


தொகுதி... 

பக்க எண்கள 
[- 15 
10 2 
1-175 
1-259 
1-525 


5—489 
5—500 
4—.499 
3—362 
4751 
3—497 
3—478 
2— 31 


தலைப்பு 


தமிழ்ச்சங்கம்‌ 

தமிழ்‌ சாசனவியல்‌ 

தமிழ்‌ நாடக இலக்கியம்‌ 
தமிழ்‌ நாடகக்கலை வரலாறு 
தமிழ்‌: மொழி வரலாறு 
தமிழ்‌ லெக்சிக்கன்‌ 
தமிழகம்‌ 
தமிழகம்‌--பழைய பிரிவுகள்‌ 
தமிழர்‌ 

தமிழர்‌ விருதுகள்‌ 

நாவல்‌ 


பிறநாடுகளில்‌ தமிழர்‌ 


கட்டுரையாளர்‌ 


தெ. பொ. மீனட்சிசுந்தரனர்‌ 
இ. வை, சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌ 
ஆசிரியர்‌ குழு 

பம்பல்‌ சம்பந்த முதலியார்‌ 
தெ. பொ. மீனட்சிசுந்தரனார்‌ 
ஆசிரியர்‌ குழு 

ஆசிரியர்‌ குழு 

அ.மு. பரமசிவானந்தம்‌ 

மு. வரதராசன்‌ 

அ. மு. பரமசிவானந்தம்‌ 
ஆசிரியர்‌ குழு 

சி. எஸ்‌. ஸ்ரீநிவாசாசாரியார்‌ 


தொகுதி -. 
பக்க எணகள 


5—506 
4-553 
6—423 
6—366 
5—466 
5—508 
5--509 
5—509 
5—510 
5—520 
6—423 
5—516 


அவ்‌. 


சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு கொங்குநாடு 


கிழக்கு எல்லை தென்காசி கடல்‌ கடல்‌. கடல்‌ குழித்தலை 
்‌ ள்‌ ்‌ (மதிற்கரை) 


ள்‌ மேற்கு எல்லை கடல்‌ கோட்டைக்கரை பெருவழி பவள மலை வெள்ளிமலை 

| வடக்க எல்லை ' பழநி மலை வட வெள்ளாறு தென்‌ வெள்ளாறு வேங்கடம்‌ பெரும்பாலை i 
1 று 1 (தனி மலை) 

i தின்‌ எல்லை கடல்‌ தென்‌ வெள்ளாறு குமரி தென்‌ பெண்ணை பழகி 

இ பரப்பு 80 காதம்‌ 24 காதம்‌ 56 காதம்‌ 20 காதம்‌ 7 


்‌்‌ (இவ்‌ வட்டவணை பேராசிரியர்‌ ௮. மு. ப. அவர்களின்‌ £ தமிழகம்‌-பழைய பிரிவுகள்‌” என்னும்‌ 
ட்‌ கட்டுரையிலிருந்து தொகுக்கப்பெற்றது). 


82 தமிழாய்வு - 3 


க 
} 
1 
்‌ பின்னிணைப்பு--3 


க்‌ இசையும்‌ ஏதும்‌* 


ஆ இசைப்‌ பெயர்‌ இசைப்பெயர்‌ காரணமான ஒலி 
ம்‌ இ விளரி ரிஷபம்‌ பசுவின்‌ ஒலி 
E; ட கைக்களை தைவதம்‌ குதிரையின்‌ ஒலி 
உழை நிஷாதம்‌ யானையின்‌ ஒலி 
ஸ்‌. தாரம்‌ காந்தாரம்‌ ஆட்டின்‌ ஒலி (ஆண்‌ மக்கள்‌ 
3 குரலுமாம்‌) 
குரல்‌ மத்திமம்‌ மகளிரின்‌ ஒலி 


துத்தம்‌ பஞ்சமம்‌ ட்‌ 


இளி லட்லம்‌ அனைத்திற்கும்‌ அடிப்படை 
யான ஓலி 


குத்‌ + 
த மல்‌ 


கன புலவர்‌ ௪, வெள்காவரரணனார்‌ அவர்களி 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ பொதுக்கட்டுரைகள்‌ 83 
பின்னிணைப்பு--4 


ள்‌ *தமிழ்‌ நாடகப்‌ பட்டியல்‌ சுருக்கம்‌ (1972 வரை) 


$ தமிழ்‌ நாடகங்கள்‌ ல 987 

்‌ ஈழத்துத்‌ தமிழ்‌ நாடகங்கள்‌ 1 319 

sj பள்ளு நாடகங்கள்‌ an 48 

ni குறவஞ்சி நாடகங்கள்‌ த்தர 54 

ட்‌ கொண்டி நாடகங்கள்‌ ப்‌ 10 

ல மொழி பெயர்ப்பு 

ர வடமொழி கக 36 a 


ஆங்கிலம்‌ (செகப்பிரியர்‌ நாடகங்கள்‌ 


ன்‌ 46 சேர்த்து) 59 

கிரேக்கம்‌ பனந 4 
பிரெஞ்சு -. ர 6. 
செர்மன்‌ Se 1 
உருசியன்‌ 1 5 
சார்த்வீெென்‌ a 3 
பெங்காலி He 11 
இந்தி ப 3 
குசராத்தி ல 22 1 
மலையாளம்‌ AERA jx 1 . 
கன்னடம்‌ . . oo 1 
தெலுங்கு ன்‌ © 


ர்‌ 


ஜ்‌ மொத்தம்‌: 1531 


ப்‌ பட்டியல்‌, பேராசிரியர்‌ டதத இரா. ரதன்‌ ்‌ 
£க்டர்‌ பட்ட ஆராய்ச்சிக்கான “Dramatic Literature in 


டத re அலீனிருக்து I தது பட A 


படட வய ட ஆப தத்வ க்கு 


4, நடையின்‌ வகைகள்‌ 


ஆ இ. சுந்தரமூர்த்தி, 
த தமிழ்‌ விரிவுரையாளர்‌, திருக்குறள்‌ ஆய்வுப்பகுதி, 
தமிழ்த்துறை, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


1. இலக்கியக்கலையும்‌ உணர்த்தும்‌ திறனும்‌ 


1.1 இலக்கியக்கலைக்கு உயிர்‌ நிலை-உயர்நிலை உணர்த்தும்‌ திறனே. 
உணர்த்தும்‌ திறன்‌ ஓர்‌ இலக்கியத்துக்கு நன்கு அமையவில்லையெனில்‌ 
அதனை இலக்கியம்‌ என்றே இயம்ப முடியாது என்பர்‌." உணர்த்தும்‌ 
கலைஞரின்‌ உள்ளத்தில்‌ தெளிவு இருந்தால்தான்‌ உணர்த்தும்‌ பொருளும்‌ 
உணர்வாருக்கு உள்ளத்தில்‌ நன்கு பதியும்‌. 


1.2 எண்ணிய கருத்துகளைப்‌ பிறருக்கு எடுத்துரைக்கும்‌ அரிய 
கலையான உணர்த்தும்‌ கலையில்‌ ஒவ்வொருவரும்‌ வேறுபடுகின்றனர்‌. 
சிலர்‌ எளிமையாக உரைப்பர்‌ ; சிலர்‌ எளிமையோடு இனிமையாகவும்‌ 
ழ்‌ உரைப்பர்‌ ; கேட்போர்‌ உளங்கொளக்‌ கூறுவார்‌ சிலர்‌; நுட்பமாகவும்‌ 
செறிவாகவும்‌ எடுத்துரைப்பார்‌ சிலர்‌. இவை ஒவ்வொருவருடைய 
உணர்திறனையும்‌ உணர்த்தும்‌ திறனையும்‌ பொறுத்தன. 


1.3 அழகிய செஞ்சொற்களால்‌ இனிமையாகவும்‌ எளிமையாகவும்‌ 
அட்பமாகவும்‌ கருத்தினை உணர்த்துவதே நல்ல நடையாகும்‌.? எண்ண 
ஓவியத்தினைச்‌ சொற்களால்‌ அழகுபடுத்தும்‌ வல்லமை நடைக்கு 
உண்டு. எனவே மொழிநடை என்பது உணர்த்தும்‌ திறனை அடிப்படை 
யாகக்‌ கொண்டது என்பது தெளிவு. நடை ஒருவருடைய உணர்‌ 
இறனையும்‌--உணர்த்தும்‌ திறனையும்‌--உள்ளத்‌ திறனையும்‌ நன்கு புலப்‌ 
படுத்தும்‌. 


2. அறிவின்‌ இருதிறன்கள்‌ 


2,1 சொல்லின்‌ திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும்‌ 
என்ற கொள்கையினர்‌ வள்ளுவர்‌.” கற்ற பொருளைப்‌ பிறர்‌ நன்‌ 
குணர விரித்துரைக்க மாட்டாதவரை * காறாமலரனையர்‌ ” என்பார்‌..* 


1. Abercrombie, L., Principles of Literary Criticism, ற. 24. 

2, Webster's New World Dictionary of the American Language, 
ஐ. 1449. 

ஆ குறள்‌. 615. 

ப.ஆ குறள்‌; 650. 


த்தும்‌ இ 


நடையின்‌ வகைகள்‌ 85 


“யாநலத்தும்‌ நாரலமே நலனுடைமை” என்று நவின்றவர்‌ வள்ளுவர்‌.” 


பிறர்‌ கூறும்‌ பொருளை நுட்பமாக உணர்பவரே * நுண்பொருள றிவு 
பெற்றவர்‌ என்பது வள்ளுவரின்‌ தெள்ளிய கருத்தாகும்‌.” 


ப 


2.2 இதுபோன்றே தொல்காப்பியரும்‌, * தான்‌ கூற எடுத்துக்‌ 
கொண்ட பொருளைப்‌ பிறர்‌ உணரும்‌ வாயிலறிந்து உணர்த்த வல்ல 
வனாய்‌ ஒருவன்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அவன்‌ கருதிய 
பொருள்‌ கற்பார்க்கு இனிது திரிபின்‌ றி விளங்கும்‌” என்பதனை, 


“பொருட்குத்‌ திரிபில்லை யுணர்த்த வல்லின்‌”” 


என்ற நூற்பாவான்‌ கூறுவார்‌. மேலும்‌ சொற்பொருளை உணர்த்தும்‌ 
நெறி கேட்போரது உணர்வினைப்‌ பற்றுக்கோடாக உடையது 
என்பதனை, 

“உணர்ச்சி வாயில்‌ உணர்வோர்‌ வலித்தே”” 
என்னும்‌ நூற்பாவால்‌ அடுத்து விளக்குகின்றார்‌. 


2,3 எனவே கருதுவது அரிய பொருளாயினும்‌ பிறர்க்கு எளிதாக 
எடுத்துரைக்கும்‌ ஆற்றலும்‌, கூறுவன அரியவாயினும்‌ எளியவாகக்‌ 
கேட்டுணரும்‌ ஆற்றலும்‌ அறிவின்‌ இருதிறன்கள்‌ -- இருகண்கள்‌ 
எனலாம்‌.” இதனையே வள்ளுவர்‌, 


“எண்பொருள வாகச்‌ செலச்சொல்லித்‌ தான்பிறர்வாய்‌ 
நுண்பொருள்‌ காண்ப தறிவு'!? 
என்னும்‌ குறளால்‌ புலப்படுத்துவர்‌. 


2.4 உணர்தலும்‌ உணர்த்தலும்‌ வாழ்வுக்கு எத்துணைஅளவு இன்றி 
யமையாதனவாய்‌ விளங்குகின்றன என்பதைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
௩. சஞ்சீவி அவர்கள்‌, அண்மையில்‌ வந்துள்ள “இலக்கிய இயல்‌ - ௮ஆ” 
என்னும்‌, தம்‌ திறனாய்வு நூலில்‌ விளக்குவதும்‌ இங்கு எண்ணுதற்‌ 
குரியது. 


* ௬ 


குறள்‌, 641. 

குறள்‌, 424, 

தொல்‌. உரி. 94. 

தொல்‌. உரி. 95. 

வெள்ளைவாரணனார்‌, ௧., தொல்காப்பியம்‌ (தமிழிலக்கிய 
வரலாறு), பக்‌. 89. 

10. குறள்‌, 924. 


திக்‌ 


எ ர அர 


ன ட 


தமிழாய்வு -- 3 


(2) “ இனி தெரி”/தெரி"ந்ததின்‌ பயன்‌ யாது? தெரி“வித்தலே 
(1௦ communicate) ஆரும்‌. எவ்வாறு ஆறறிவு படைத்த 
மனிதனின்‌ அடிப்படைப்‌ பண்பு தெரிந்துகொள்ளல்‌ (1௦ know) 
என்று கண்டோமோ, அவ்வாறே தெரி£வித்தலே (1௦ 
communicate) ஆறறிவு படைத்த மனிதன்‌ -- சமூகப்‌ பொரு 
ளாகவும்‌ -- சமூக விலங்கு (50௦181 வரவி) என்ற சொல்‌ 
வானேன்‌ 2-- இருப்பதால்‌ அவனுக்குரிய பெருவிழைவாய்‌ 
இருப்பதாகும்‌. தெரி'வதெல்லாம்‌ தெரி*விப்பதற்காகவே 
என்பதே உயர்ந்த உள்ளத்தின்‌ -- மனிதனின்‌ கருத்து. 
அதனாலேயே அன்றோ தமிழ்‌ மறையாம்‌ பொது மறையும்‌, 


தாமின்பு உறுவது உலகின்பு உறக்கண்டு 
காமுறுவர்‌ கற்றறிக்‌ தார்‌ 


என்று கல்விப்‌ பயனுக்குப்‌ பாராட்டுரை பகர்கிறது 2 '!1! 


என்பன அவர்தம்‌ ஆய்வுரைகளாகும்‌. 


எனவே உணர்த்தும்‌ திறனும்‌ உணர்திறனுமே அறிவின்‌ தலையாய 
இயல்புகள்‌ எனலாம்‌. இவற்றுள்‌ உணர்த்தும்‌ திறனே ஆசிரியரின்‌ 
நடைநலமாகத்‌ திகழ்கிறது. 


3. கடையும்‌ உள்ளமும்‌ 


3.1 ஒருவருடைய நடையே அவருடைய உள்ளம்‌ என்றும்‌ நடையினை 
வைத்தே ஆசிரியரின்‌ இயல்பை உணர முடியும்‌ என்றும்‌ கூறுவர்‌.” 
நடைக்கும்‌ படைப்பாளரின்‌ உள்ளத்திற்கும்‌ பொதுவாக நெருங்கிய 
தொடர்பு உண்டு. உளவியலின்‌ ஒருகூறாகவே அவர்தம்‌ நடையியல்பு 
இகழ்கிறது எனலாம்‌. ஒருவருக்கு அமையும்‌ கையெழுத்தைக்‌ கொண்டு 
அவர்தம்‌ உளப்பாங்கை அறிய முடியுமென்றால்‌ உள்ளத்தின்‌ மலர்ச்‌ 
சீயால்‌ உணர்ச்சியின்‌ வடிகாலாய்ப்‌ பிறக்கும்‌ கடையமைப்புக்கும்‌ 
அத்தகு திறன்‌ உண்டு என்பது தெளிவு. எனவே கடையமைப்பே 
படைப்புக்‌ கலைஞரின்‌ ஆளுமைத்‌ தன்மையாக (1850041169) விளங்கு 
இறது. நடை ஆசிரியரின்‌ உள்ளப்‌ பண்போடு ஒன்‌ றியது எனவும்‌, 
ஆசிரியரையும்‌ நடையையும்‌ தனித்தனியே பிரித்துக்‌ காண இயலாது 
எனவும்‌ கூறுவர்‌. 


11. சஞ்சல, டாக்டர்‌, ௩, இலக்கிய இயல்‌ ௮, ஆ, (தெரி* என்னும்‌ 
ஆய்லக்‌ கட்டுரை. பக்‌. 84-90. தெரி! அறிதல்‌; தெரி 
ஆராய்தல்‌: தெரி - தெளிதல்‌; தெரி - அறிவித்தல்‌. 

12. Murrav. M., Problem of Style, ந. 8. 

13. ரஷ W. H., An Introduction to the study of Literature, 
ஐ. 36௨ 


இத்‌ 


கடையின்‌ வகைகள்‌ 87 


“புலவரின்‌ உள்ளத்தில்‌ உண்மையும்‌ உறுதியும்‌ சிறந்து 
விளங்கினால்‌, அவருடைய நடை திட்பமும்‌ நுட்பமும்‌ அமைந்த 
தாகும்‌. அவருடைய உள்ளத்தில்‌ தெளிவு இருந்தால்‌ நடை 
யில்‌ எளிமை விளங்கும்‌. அவருடைய உள்ளத்தில்‌ 
ஆர்வம்‌ மிகுதியானால்‌ நடையில்‌ ஆற்றல்‌ மிகுதியாகும்‌. 
அவருடைய உள்ளத்தில்‌ துன்ப உணர்வு பெருகினால்‌ நடையில்‌ 
சோர்வும்‌ குழைவும்‌ பெருகும்‌. அவருடைய உள்ளத்தில்‌ 
இன்ப உணர்வு பெருகினால்‌ நடையில்‌ சுவையும்‌ கவர்ச்சியும்‌ 
பெருகும்‌. அவருடைய உள்ளத்தில்‌ குழப்பமும்‌ கலக்கமும்‌ 
இருந்தால்‌ நடையில்‌ சிக்கலும்‌ தடுமாற்றமும்‌ காணப்படும்‌”?! * 


என்று டாக்டர்‌ மு. வ. அவர்கள்‌ கூறுவதும்‌ இங்கு எண்ணத்தக்கது. 
3.2 மனநிலையின்‌ நெ௫ழ்ச்சியினை அவரவர்‌ எடுத்தாளும்‌ சொற்‌ 

களே நன்கு வெளிப்படுத்துகின்றன. மகழ்ச்சி, துன்பம்‌, வெறுப்பு, 

கோபம்‌, ஊடல்‌ முதலாய உணர்ச்சிகளை அவரவர்‌ பயன்படுத்தும்‌ 


சொற்களும்‌, உணர்த்தும்‌ திறங்களும்‌ பிறருக்கு எளிதில்‌ புலப்படுத்தி 
விடுகின்றன. 


4, நடை வேறுபடுதற்குரிய காரணம்‌ 


்‌ ப்ரம்‌ அறத்‌ அட [2 இபப 


4. 1 உணர்த்தும்‌ திறனாகிய நடை ஒருவரைப்‌ போலவே மற்றொரு 
வருக்கு அமைவதில்லை. மாந்த மனம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ வேறுபடு 
வதுபோல அவரவர்‌ கடையும்‌ வேறுபடுகிறது. பழக்கவழக்கங்களும்‌, 
உடைகளும்‌ வேறுபடுவதுபோலவே உணர்த்தும்‌ வகைகளும்‌ வேறுபடு 
கின்றது. ஒவ்வொருவருடைய எண்ணங்களும்‌ சூழல்களும்‌ வெவ்‌ 
வேறாக அமைவதுதான்‌ இதற்குக்‌ காரணம்‌ எனலாம்‌. 


4,2 கவிஞர்‌ ஒருவரின்‌ உள்ளப்‌ பண்பை மட்டும்‌ அல்லாமல்‌, 
அந்தப்‌ பண்பை உருவாக்கியவற்றையும்‌, அவர்‌ வாழ்ந்த குழல்‌, கற்ற 
நூல்கள்‌, பழகிய பழக்கம்‌ முதலியவற்றையும்‌ நடை புலப்படுத்து 
கின்றன. அவருடைய வாழ்வில்‌ அவர்‌ படிப்படியே பெற்றுவந்த 
வளர்ச்சிகளையும்‌ நடையில்‌ காணலாம்‌ என்பர்‌ '£ மறுமலர்ச்சித்‌ 
தமிழ்‌ உரைநடை வரலாற்றில்‌ தனி இடம்‌ பெற்றுத்‌ திகழும்‌ இரு வி.க. 
அவர்கள்‌ இதுபற்றிக்‌ கூறும்‌ கருத்தும்‌ இங்கு எண்ணுவதற்குரியதாம்‌. 


ம்னு. நதா வை உ த கை! அலன்‌ வு 


“ஒரே மனிதர்‌ வாழ்க்கையிலே பலதிற நடைகள்‌ அமை 
கின்றன. எழுதிப்‌ பழகப்‌ பழக அவருக்கென்று ஒரு நடை 
இயற்கையாகும்‌. இன்னொருவருக்கு வேறுவித நடை இயற்கை 


14. வரதராசன்‌, டாக்டர்‌, மு., இலக்கியத்திறன்‌, பக்‌. 238. 
(மேற்கோள்‌). 

ES; வ்‌ W. H, An Introduction to the study of Literature, 
ற. 30. 


த ஸ்‌ ப்‌ நி பரவல்‌ கல்‌ 
|] 


ச 
on தமிழாய்வு -— 3 


யாரும்‌. இவர்‌ அவரைக்‌ குறை கூறுவதும்‌, அவர்‌ இவரைக்‌ 
குறை கூறுவதுந்‌ தவறு. ஒரேவித நடை எல்லாரிடத்திலும்‌ 
அமைவது அரிது. உலகம்‌ பலவிதம்‌. ஒரேவித விதைகள்‌ 
ஒரேவித நிலத்தில்‌ விதைக்கப்படுகின்‌ றன. அவை முளைத்து 
மரங்களாகுங்கால்‌ எல்லாம்‌ ஒரேவித வடிவங்களையா பெறு 
கின்றன ? இல்லையே, மரங்கள்‌ எத்தனையோ வடிவங்களைப்‌ 
பெறுகின்றன. இஃது இயற்கை அன்னையின்‌ திருவிளையாடல்‌. 
மொழிகடையும்‌ அவரவர்‌ இயற்கைக்கேற்ற வண்ணம்‌ 
கத்‌ உ] 

என்று கூறுவர்‌, இரு. வி க.-வினுடைய வாழ்க்கையில்‌ மூவித நடைகள்‌ 

இலங்குவதாக அவரே தம்‌ வாழ்க்கைக்‌ குறிப்பில்‌ கூறியிருப்பதும்‌ 

இங்குக்‌ கருதத்தக்கது. 


என்னுடைய வாழ்க்கையில்‌ மூவித நடைகள்‌ மருவின. ஒன்று 
இளமையில்‌ உற்றது. இன்னொன்று சங்க இலக்கியச்‌ சார்பு 
பெற்றபோது பொருந்தியது. மற்றொன்று பத்திரிகை 
உலகை அடைந்த நாளில்‌ அமைந்தது. இறுதியதே எனக்கு 
உசியதாய்‌ _ உடையதாய்‌ -- நிலைத்தது !? 


x என்று எழுதுவர்‌. எனவே, எல்லாக்‌ கலைஞர்களும்‌ நடையமைப்பில்‌ 
வேறுபடுகின்‌ றனர்‌ என்பது தேற்றம்‌. 


5. திறனாய்வாளர்‌ கூறும்‌ அறுவகை நடையும்‌ தமிழிலக்கியமும்‌ 


5.1 கடையின்‌ இயல்பை ஆய்ந்த திறனாய்வாளர்கள்‌ நடை அறு 
வகையினதாக வேறுபடக்கூடும்‌ என்று கருதுகின்றனர்‌. (1) ஆசிரியர்‌ . 
(Author), (2) காலம்‌ (Age), (3) கோக்கம்‌ (ஒயாpose), (4) கருத்து 
(Theme), (5) இடம்‌ (Geography), (6) மக்கள்‌ (Audience) முதலிய 
வற்றால்‌ நடையமைப்பு வேறுபடும்‌.!? 


ஆசிரியர்‌ 


5. 1.1 நடை, ஆசிரியரின்‌ இயல்போடு பெரிதும்‌ தொடர்புடையது 
என்பதனை முன்னரேயே கண்டோம்‌. ஹோமர்‌, சேக்சுபியர்‌, மில்டன்‌ 
முதலானோர்‌ பயன்‌ படுத்தும்‌ நடையினை அவர்தம்‌ பெயராலேயே 
அழைக்கின்றனர்‌. (Homeric, Shakespearean, Miltonic Styles), 
அங்ஙனமே தமிழிலக்கியத்தை ஆய்ந்த பண்டைத்‌ தமிழர்களும்‌ ஒவ்‌ 
வொரு புலவருக்குரிய பாகடையோடு அவர்களை இயைத்துப்‌ பாராட்டி 
னர்‌. காலக்கரசரைத்‌ * தாண்டக வேந்தர்‌? என்று அழைத்தனர்‌. 


16. இரு. வி. கஃவின்‌ வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌, பக்‌, 144, த 
17. திரு.வீ, கஃவின்‌ வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌, பக்‌. 145. த, 
ol 18. Dios, Prot. D. Ne Principles of Literary Criticism, PP. 142- 2 A 


நடையின்‌ வகைகள்‌ 89. 


வெண்பா நடையில்‌ நிகரற்று விளங்கினார்‌ புகழேந்தி; விருத்த கடையில்‌ 
புகழ்பெற்றவர்‌ கம்பர்‌. இதனை, 


வெண்பாவிற்‌ புகழேந்தி பரணிக்கோர்‌ 
செயங்கொண்டான்‌ விருத்த மென்னும்‌ 

ஒண்பாவிற்‌ குயர்கம்பன்‌ கோவையுலா 
அந்தாதிக்‌ கொட்டக்‌ கூத்தன்‌ 

கண்பாய கலம்பகத்திற்‌ கிரட்டையர்கள்‌ 
வசைபாடக்‌ காள மேகம்‌ 

பண்பாக வுயர்சந்தம்‌ படிக்காச 
லாதொருவர்‌ பகரொ ணாதே! 


என்னும்‌ பாடல்‌ இனிது உணர்த்தும்‌. 


திருத்தக்கதேவரது நடையினைக்‌ காவிய- நடை எனவும்‌, சந்த நடை 
மிக்கது வில்லிபுத்தூரார்‌ நடை எனவும்‌ சிறப்பாகக்‌ கூறுவதுமுண்டு. 
பா நடைவகையாலும்‌ நூல்கள்‌ பெயர்‌ பெற்று விளங்கின: 
நளவெண்பா, கலித்தொகை, நரிவிருத்தம்‌, பரிபாடல்‌, திருக்குறள்‌, 
நாலடியார்‌ போல்வன அத்தகையன. 


தமிழிலக்கியத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ பொருள்வகைப்‌ பாகு 
பாடுகளையே பெரிதும்‌ கொண்டனர்‌ (காண்க: பின்னிணைப்பு: 1) 
என்பதும்‌ எண்ணத்தகும்‌. 


5. 1.2 நடைத்திறன்‌ வாய்ந்த ஆசிரியர்‌ தம்‌ காலத்திலேயே தமக்‌ 
கெனத்‌ தனி முத்திரையைப்‌ படைத்து விடுவதன்‌ றி, அவருக்குப்‌ பின்‌ 
வந்தவரும்‌ அவ்வகை நடையினைப்‌ பின்பற்றுமாறு செய்து விடுகின்றார்‌. 
இஃது அவர்‌ நடைக்குக்‌ கிடைத்த வெற்றி-தனி ஆற்றல்‌ ஆகும்‌. பாரதி 
யாருக்குப்‌ பின்‌ தோன்றிய பாரதிதாசன்‌ முதலான கவிஞர்கள்‌ 
பலரும்‌ இன்று பெரும்பாலும்‌ பாரதி வகுத்துத்தந்த நடையினையே-- 
சிந்து கண்ணி போல்வனவற்றையே--பின்பற்றுவதைக்‌ காண இயலும்‌. 


5. 1.3 உரைநடையமைப்பிலும்‌ ஆசிரியர்கள்‌ பலர்‌ தங்களுக்‌ 
கென ஒரு தனி இடத்தையும்‌ பிடித்துக்‌ கொண்டனர்‌. மறைமலையடிகள்‌ 
கடை, திரு. வி. க. நடை, சேதுப்பிள்ளை நடை, அண்ணா நடை என்று 
ஆசிரியர்‌ பெயராலேயே நடைகள்‌ சுட்டப்படுவதும்‌ எண்ணுவதற் 
குரியன. 


காலம்‌ 


5. 2.1 நடை காலத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாய்‌ 
விளங்குகிறது. ஒவ்வொரு காலப்‌ பகுதியிலும்‌ ஒவ்வொரு வகையான 


19. பெருந்தொகை, 1804. 
க. 12 


ன த 
வா இந 


க 
ட்‌ 
த 
உ 
(2 1 மலம ஆங்க்‌ (றம்‌ ந்த்‌ ட சல்‌ அவ்ர்‌ 


4 
J 
்‌ 
2 
3 


0 தமிழாய்வு --3 


நடையினை ஆசிரியர்கள்‌ கையாளுகின்றனர்‌. சங்க காலத்தில்‌ 
ஆசிரியப்பாவும்‌, இடைக்காலத்தில்‌ விருத்தப்பாவும்‌ வெண்பாவுமே 
மிருதியாய்க்‌ கையாளப்பட்டன. இருபதாம்‌ நரற்றாண்டிலோ : புதுக்‌ 
கவிதை நடை ஒன்றே உருவாக்கப்பட்டுள்ளது உன்னத்தக்கது. 


5.2.2 காலத்திற்கு ஏற்ப இலக்கிய நடை மாறியமைக்குத்‌ : 


தமிழ்‌ மொழியில்‌ பா வளர்ந்த முறையே தக்க சான்றாகும்‌. ஆசிரியப்‌ 
பாவும்‌ வெண்பாவுமே முதன்மை இடத்தைப்‌ பெற்றிருந்த நிலை மாறிக்‌ 
கலிப்பாவும்‌ வஞ்சிப்பாவும்‌ புகுந்தன. பின்னர்‌ விருத்தம்‌ பெரு 
வளர்ச்சி பெற்றது. வெண்பா முதலியவற்றைவிட ஆசிரியப்பாவில்‌ 
எளிமை மிகுந்திருந்தது. ஆசிரியப்பாவிலோ கட்டுப்பாடுகள்‌ குறைவு. 
காலப்போக்கில்‌ ஆசிரியப்பாவினை அடுத்து விருத்தத்தைப்‌ போற்றி 
னர்‌. ஒரேவகையான நடையும்‌ ஓசையும்‌ உடைய ஆசிரியப்பாவில்‌ 
வெவ்வேறு வகையான உணர்ச்சிகளை அமைப்பதில்‌ எவ்வளவோ 
துடை உண்டு என்பதை இடைக்காலப்‌ புலவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. 
விருத்தம்‌ என்பது வெவ்வேறு வகை நடையும்‌ வகைவகையான ஓசை 
யும்‌ அமைந்து மாறி வரக்‌ கூடியதாக இருத்தலைக்‌ கண்டு, அதைப்‌ 
போற்றத்‌ தொடங்கினார்கள்‌. இவ்வாறே மற்ற மாறுதல்களும்‌ ஏற்‌ 
பட்டன என்பர்‌. 


உரைநடையிலும்‌ இடைக்காலத்தில்‌ வடமொழியின்‌ தாக்கத்‌ 
தால்‌ தோன்றிய மணிப்பிரவாள நடையையும்‌, இன்று பேச்சு 
வழக்கில்‌ ஆங்கில மொழியோடு சேர்ந்து தமிழ்‌ பேசும்‌ புதிய நடையை 
யும்‌ காலத்திற்கேற்ற நடைக்குச்‌ சான்றாகக்‌ கூறலாம்‌. சங்க இலக்‌ 
இயத்தில்‌ எளிய உவமை நடைகள்‌ இனிய முறையில்‌ விளங்கின. 
இடைக்காலத்தே வெறும்‌ “ சொல்லலங்காரக்‌ கவிதைகள்‌ ” மலிந்தன. 
இவையெல்லாம்‌ பிறமொழியின்‌ தாக்கத்தால்‌ தமிழ்பெற்ற மாறுதல்‌ 
களாகும்‌. எனவே காலச்சூழலும்‌ கடை மாற்றத்திற்கு அடிப்படையாய்‌ 
அமைூன்‌ றது. 


* நடை வெவ்வேறு ஆசிரியர்க்கு வெவ்வேறாக இருத்தல்‌ போலவே, 
காலத்திற்கு ஏற்பவும்‌ வேறுபட்டு அமைந்துள்ளமை காணலாம்‌. 
அதனால்தான்‌ பாட்டுக்கலையும்‌ காலந்தோறும்‌ வடிவ வேறுபாட்டுடன்‌ 
விளங்கி வருகிறது எனலாம்‌ ”' என்பர்‌...” ! 


5.2.3 உரைகடையிலும்‌ இத்தகைய மாற்றங்களை விழைந்த 
தமிழறிஞர்‌ தூய தமிழ்கடையினை இக்‌ காலத்தே காத்து வருகின்றனர்‌. 
மறைமலையடிகளார்‌, பாவாணர்‌, பெருக்சித்திரனார்‌ போன்ற அறிஞர்‌ 
பெருமக்கள்‌ தூய மொழி கடையினைப்‌ போற்றி எழுதியதும்‌- எழுது 
வதும்‌ குறிப்பிடத்தக்கள.. 


20. வரதராசன்‌, டாக்டர்‌, மு, இலக்கிய மரபு, பக்‌. 129-130. 
21. வரதராசன்‌, டாக்டர்‌, மு, இலக்கியத்திறன்‌, பக்‌. 245. 


நடையின்‌ வகைகள்‌ 91 


5.2.4 நடை, மாற்றம்‌ பெறுவதற்கு அவ்வக்காலச்‌ சூழலில்‌ ஏற்‌ 
படும்‌ அரசியல்‌ மாற்றங்களும்‌ காரணமாகின்றன. பல்லவ அரசர்‌ 
ஆண்ட காலத்து வடமொழிக்கு முதன்மை அளித்த காரணத்தால்‌ 
அவர்கள்‌ வெட்டுவித்த கல்வெட்டுகளிலெல்லாம்‌ கூட மிகுதியாகக்‌ 
கிரந்த எழுத்துகள்‌ தமிழ்மொழியோடு பயன்‌ படுத்தப்பட்டன. தனித்‌ 
தமிழ்‌ நடை துலங்க இக்காலத்திலும்‌ அரசியல்‌ சூழல்‌ ஏற்ற வகையில்‌ 
இருப்பது உன்னுதற்குரியது. 


கோக்கம்‌ 


5. 3. 1 நடை, எழுதுவோருக்குத்‌ தக்கவாறு வேறுபடுவது போல 
சொல்லும்‌ நோக்கத்திற்குத்‌ தக்கவாறும்‌ வேறுபடுகிறது. உணர்ச்சி 
களை உணர்த்த விழைந்த கலைஞன்‌ அவ்வவ்வுணர்ச்சிக்குத்‌ தக்கவாறு 
தன்னுடைய சொற்களைப்‌ படைக்கிறான்‌. வீர உணர்வை ஊட்ட வந்த 
கலைஞனின்‌ நடையில்‌--அ௮அவன்‌ சொற்போக்கில்‌--அந்தத்‌ துடிப்பு அவனை 
அறியாமலேயே விழுவதைப்‌ பார்க்கலாம்‌. அவ்வாறே துன்ப மிகுதி 
யால்‌ மெல்லோசைச்‌ சொற்கள்‌ நடையில்‌ பயின்று வருவதும்‌ இயல்பே. 


5.3.2 செயங்கொண்டாரின்‌ போர்க்கள வருணனைப்‌ பாடல்‌ 
களும்‌, வீரங்கலந்த அவலச்‌ சுவைப்‌ பாடல்களும்‌ கலிங்கத்துப்‌ பரணி 
யில்‌ இத்தகு கடைக்குச்‌ சான்றாகத்‌ திகழ்கின்றன. 


5.3.3 நீதிப்‌ பண்புகளைக்‌ கூறவந்த புலவர்கள்‌ பெரும்பாலும்‌ 
வெண்பா யாப்பினையே எடுத்தாண்டது இங்கு எண்ணுதற்குரியது. 
திருக்குறளும்‌ ஈரடிச்‌ செய்யுள்‌--குறள்‌ வெண்பாவாலேயே நீதி புகட்டு 
இறது. புத்தர்‌ அருளிய * தம்மபதமும்‌ ” குறளைப்‌ போன்றே ஈரடிச்‌ 
செய்யுளாக இலங்குகிறது. “நீதி வெண்பா” என்றே பெயர்‌ பெற்று 
விளங்குகின்ற பான்மையும்‌ அறிதற்பாலது. அகவிக்‌ கூறுதலை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டே அகவற்பா எழுந்தது என்ற கருத்தும்‌ இத்துடன்‌ 
ஒப்பு கோக்கற்குரியது. 

5. 8.4 எனவே ஒருவர்‌ கருதிய நோக்கத்திற்குத்‌ தக்கவாறும்‌ 
ஒருவகையான ₹*நடையமைப்பு” மொழியில்‌ ஏற்பட்டு விடுகிறது 
என்பது தெளிவாம்‌. 


£இழுமென்‌ மொழியால்‌ விழுமியது நுவலல்‌ * 


என்னும்‌ நூற்பாவினை ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ 'தோல்‌' என்று 

கூறப்படும்‌ செய்யுள்‌ வனப்பிற்கு உறுப்பாகக்‌ கூறினர்‌. பேராசிரியர்‌ 

“இமும்‌” என்ற சொல்லுக்கு (மெல்‌ என்ற சொல்லான்‌” என்று பொருள்‌ 

கூறுவர்‌.” £ இழும்‌ ” என்ற சொல்‌ ஓர்‌ ஒலிக்குறிப்புச்‌ சொல்லாகவே 

விளங்குகிறது எனலாம்‌. ஒலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌ ஆசிரியர்‌ கருதிய 

த பெத்த பின்த்‌ என சக (கில அகட 
22. தொல்‌. செய்யுளியல்‌, நூற்பா. 238, பேரா. உரை. 


இக்கு ஆத்‌ 


92 தமிழாய்வு - 3 


நேரக்கத்திற்குத்‌ தக்கவாறே தம்‌ படைப்பில்‌ இலங்கும்‌ என்பதனை இக்‌ 
குறிப்பும்‌ உணர்த்துகிறது. 


கருத்து 

5.4.1 கருத்தின்‌ தாக்கத்தாலும்‌ நடை வேறுபடுகிறது. இதனைப்‌ 
பொருள்‌ பற்றிய பாகுபாடு என்றும்‌ உரைக்கலாம்‌. புதினம்‌, வர 
லாறு, அறிவியல்‌, மெய்ப்பொருள்‌ முதலானவற்றை எழுதும்‌ 
ஆசிரியர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ நடையில்‌ வேறுபடுகின்றனர்‌. 
இவர்கள்‌ கருத்தினை உணர்த்தும்‌ முறைகளிலும்‌ வேறுபாடுகளும்‌ 
ஈயங்களும்‌ உள. 


5.4.2 பாட்டிலும்‌ பொருளுக்கும்‌ வடிவத்திற்கும்‌ இயைபு உண்டு. 
உணர்த்தப்படும்‌ பொருளும்‌ அதனை உணர்த்தும்‌ வடிவமும்‌ பிரிக்க 
முடியாதன. அகப்பொருள்‌ துறையினைப்‌ பாடவந்த தொல்காப்பிய 
ஞர்‌, கலியாலும்‌ பரிபாட்டாலும்‌ பாட வேண்டும்‌ என்றார்‌. 


நாடக வழக்கினும்‌ உலகியல்‌ வழக்கினும்‌ 
பாடல்‌ சான்ற புலனெறி வழக்கம்‌ 
கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும்‌ 
உரிய தாகும்‌ என்மனார்‌ புலவர்‌.”£ 


என்னும்‌ நூற்பா இதனை விளக்கும்‌. ஆனால்‌ இம்‌ முறை சங்க காலத்‌ 
இலேயே போற்றப்‌ படவில்லை என்பது தெரிகிறது. 


கலித்தொகை கலிப்பாவால்‌ ஆகிய தொகை நூலாகும்‌. பரி 
பாடலும்‌ பரிபாட்டால்‌ ஆகிய தொகை நூல்‌. ஏனையவெல்லாம்‌ 
ஆசிரியப்‌ பாவாலேயே செய்யுட்களைப்பெற்று விளங்குகின்றன. 
எனவே. கருத்து அல்லது பொருளுக்குத்தக்க வடிவம்‌' தரப்பட 
வேண்டும்‌ என்ற கருத்து இருந்திருக்கிறது என்பது மட்டும்‌ புலனா 
கிறது. 


வாழ்த்தும்‌ பொருள்பற்றிய பாட்டு ஆசிரியமாகவும்‌, வெண்பா 
வாகவும்‌ அமையவேண்டும்‌. கலிப்பாவாலும்‌, வஞ்சிப்பாவாலும்‌ 
அமைதல்‌ கூடாது என்றார்‌ தொல்காப்பியனார்‌.** வாயுறை வாழ்த்து, 
புறநிலை, செவியறிவுறுாஉ முதலியனவும்‌ இங்ஙனமே அமைய 
வேண்டும்‌ என்பார்‌. 


5.4.3 கருத்து வகையால்‌ சில புலவர்கள்‌ சிறப்புப்பெற்று 
வீளங்குகின்‌ றனர்‌. பாலை பாடிய பெருங்கடுங்கோ, மருதனிள நாகனார்‌ 
போன்ற புலவர்களின்‌ பெயர்கள்‌ இதனை விளக்குவனவாம்‌. உலா, 


23. தொல்‌. அசத்‌, 30. 
24. தொல்‌. செய்‌, 109, 158, 159. 


நடையின்‌ வகைகள்‌ 93 


பரணி, கலம்பகம்‌, தூது போன்ற இலக்கிய வகைகளும்‌ இன்ன இன்ன 
நடைவகைகளைப்‌ பெற்று விளங்கவேண்டும்‌ என வரையறுத்துள்ளனர்‌. 
பன்னிரு பாட்டியல்‌, வெண்பாப்‌ பாட்டியல்‌, சிதம்பரப்‌ பாட்டியல்‌, 
இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌, பிரபந்தத்‌ திரட்டு முதலான நூல்கள்‌ 
இப்‌ பொருள்பற்றிய நூல்களுக்கு இலக்கணம்‌ வகுத்துத்‌ தந்துள்ளன. 
கருத்து வகையால்‌ இன்ன இன்ன நடைதாம்‌ அமையவேண்டும்‌ என்ப 
தற்கு இவைகளைச்‌ சான்றுகளாகக்‌ கொள்ளலாம்‌. 


இடம்‌ 

5.5.1 நாட்டுக்கு நாடு மொழி வேறுபடுகிறது. ஒரே மொழி 
பேசுகின்ற நாட்டு மக்களிடத்தும்‌, பேச்சு வழக்கில்‌ மொழிநடை வேறு 
படுவதைக்‌ காணமுடியும்‌. நாடோடிப்‌ பாடல்கள்‌ அந்தந்த இடத்திற்‌ 
கேற்ப அமைந்துள்ளதும்‌ இத்தகு நடை வேறுபாட்டுக்குச்‌ சான்றாக 
அமைகின்றன. 


5. 5.2 ஊரைப்‌ பற்றிப்‌ பாடுவதற்கு வெண்பா யாப்பு உரியது 
என்ற கருத்தும்‌ உண்டு.” அதனை ஒட்டியே, “ஊர்‌ வெண்பா” என்னும்‌ 
நூல்‌ வகை தோன்றியதும்‌ இங்கு எண்ணுதற்குரியது. நெல்லைச்‌ 
சிலேடை வெண்பா என்ற நூலும்‌ இத்தகு நடையினதே. ஊர்‌ வெண்‌ 
பாவும்‌ ஊர்‌ நேரிசை, ஊரின்னிசை எனப்‌ பாகுபாடு செய்யப்பட்டது.” £ 


5.5.3 வீரசோழியத்தில்‌ வரும்‌, 


சட்டக மேதிணை கைகோள்‌ நடைசுட்‌ டிடங்கிளவி 

ஒட்டிய கேள்வி மொழிவகை கோளுட்பெறு பொருளென்று 
இட்டிகச்‌ சொற்பொருள்‌ எச்ச மிறைச்சி--பயன்‌ குறிப்புக்‌ 
கட்டக மெய்ப்பாடு காரணங்‌ காலங்‌ கருத்தியல்பே37 


என்னும்‌ பாடல்‌ அகப்பொருளுக்குரிய இருபத்தேழு உரையினைச்‌ சுட்டு 
கிறது. இவற்றுள்‌, “* நடையாவது ஒழுக்கம்‌--இப்‌ பாட்டு எந்நடை 
பற்றி வந்தது என்றால்‌, இந்நிலத்தின்‌ ஒழுக்கம்‌ பற்றி வந்தது 


25. வெண்பாப்‌ பட்டியல்‌, பக்‌. 4]. 
“வெண்பா வாற்சிறப்‌ பித்தா ரொருபான்‌ 

பாவிரித்‌ துரைப்பதூர்‌ வெண்பா வாகும்‌ ” 
முத்து வீரியம்‌, யாப்பதிகாரம்‌, 134. 
26. பாட்டுடைத்‌ தலைவன்‌ ஊர்ப்பெயரெடுத்து நேரிசை வெண்பா 
வாற்‌ சிறப்பித்துத்‌ தொண்ணூறு, எழுபது, ஐம்பது என்னுக்‌ 
தொகையாற்‌ பாடுவது ஊர்‌ நேரிசை வெண்பா என்றும்‌, 
இவ்வாறு இன்னிசை வெண்பாவாற்‌ பாடுவது ஊரின்னிசை 
வெண்பா என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 

27. வீரசோழியம்‌, 88. 


கண்க 


04 தமிழாய்வு - 3 


என்றறிவது '' என்று விளக்கம்‌ எழுதுவர்‌. குறிஞ்சி நடையியல்‌, 
கெய்தல்‌ நடையியல்‌, பாலை நடையியல்‌, மருத நடையியல்‌, முல்லை 
௩டையியல்‌ என்று மேற்கோள்‌ செய்யுள்களுடன்‌ விளக்கப்பட்டுள்ள 
தும்‌ இங்கு ஒப்பு கோக்கற்குரியது. 


மக்கள்‌ 


5.6.1 கடையமைப்பு தம்முன்னே உள்ளோர்க்குத்‌ தக்கவாறு 
மாறுபடுகிறது. கற்றோர்க்குத்‌ தக்கவாறு ஓர்‌ நடையும்‌, எளிய 
மக்களுக்குத்‌ தக்கவாறு மற்றோர்‌ நடையும்‌ கைவரப்‌ பெற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌. கேட்போர்‌ உளங்கொளக்‌ கூறுதற்கு இத்தகு நடை இன்றி 
யமையாதது. 


5.6.2 சிலப்பதிகாரத்தில்‌ இளங்கோவடிகளின்‌ ஆய்ச்சியர்‌ 
குரவை, குன்றக்‌ குரவை, வேட்டுவவரி முதலாயின, மக்கள்‌ நடைக்குத்‌ 
தக்கவாறு இயற்றப்பட்டுள்ளன எனலாம்‌. அதேபோன்று காதலர்‌ 
இருவர்‌ பாடிய கானல்‌ வரிப்பாட்டும்‌ அத்தகைய இயல்பினதே. 


5.6.3 பக்தி இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ பதிகங்களும்‌ 
மக்கள்‌ குழுமி இறைவனைத்‌ துதிபாடும்‌ வண்ணம்‌ மெய்ப்பொருள்‌ 
உணர்ச்சி பெற்றதாய்‌ விளங்கும்‌ தனித்த நடைபெற்றுத்‌ திகழ்வன. 
கிராம மக்கள்‌ பாடும்‌ ஏற்றப்‌ பாட்டுகளும்‌ மக்கள்‌ நடைக்கு ஏற்ப 
மாறுபடுகின்‌ றன. 


6. கடையின்‌ வகைகள்‌--பொது 
(1) செய்யுள்‌ ௩டை 


6.1 மொழி நடையினைப்‌ பொதுவாகச்‌ செய்யுள்‌ நடை, உரை 
கடை என இருவகையாகப்‌ பாகுபடுத்தலாம்‌. உள்ளதை உள்ளவாறு 
எளிதாகக்‌ கூறுவதும்‌ எழுதுவதும்‌ உரைநடையிீன்பாற்பட்டது.? ௪ 
கவீஞனுடைய கற்பனை வளமும்‌, சொல்‌ வளமும்‌ சிறக்கப்‌ பாடுவது 
செய்யுள்‌ நடையாகும்‌.”? உரைகடை இன்பந்‌ தருவதரயினும்‌ 
செய்யுள்‌ மனத்தை ஈர்க்கும்‌ அளவிற்கு, உரைநடை ஈர்ப்பதில்லை. 
எல்லா மொழிகளிலும்‌ இவ்‌ விருவகை நிலைகளையும்‌ காம்‌ காணமுடியும்‌. 


செய்யுள்‌ ௩டை 


6.2. தொல்காப்பியரும்‌ செய்யுள்‌ நடையினையும்‌, உரைநடை 
யினையும்‌ வகைப்படுத்தி ஆராய்ந்திருக்கன்றார்‌. * செய்யுளியல்‌ £ 
என்ற பகுதி முழுவதிலும்‌ உணர்த்தும்‌ திறன்‌--நடையமைப்பு-- 
எவ்வெவ்‌ வகையீலெல்லாம்‌ விளங்குகிறது என்பதைத்‌ தொல்காப்‌ 
பியர்‌ தெனவபடுத்துகிறாச்‌ என்றே கூறலாம்‌. 

28. The மேவி Oxford Dictionary of Current English, p. 982. 
29. Id, 932. 


டட 


நடையின்‌ வகைகள்‌ 95 
பாவிரி மருங்கினைப்‌ பண்புறத்‌ தொகுப்பின்‌ 


ஆசிரி யப்பா வெண்பா என்றுங்‌ 
காயிரு பாவினுள்‌ அடங்கும்‌ என்ப”? 


என்ற நூற்பாவான்‌ தொல்காப்பியர்‌ பாவகையான்‌ இருவகையாக 
நடையினைப்‌ பகுத்துக்‌ கூறுகின்றார்‌. 


ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை 
வெண்பா நடைத்தே கலியென மொழிப! 


என்று வஞ்சிப்பாவிற்கும்‌ கலிப்பாவிற்கும்‌ உள்ள இயல்பினைப்‌ புலப்‌ 
படுத்துவர்‌. இவையெல்லாம்‌ செய்யுள்‌ இயலுகின்ற திறத்தையொட்டி 
_—நடையியல்பினை ஒட்டிப்‌ பகுக்கப்பட்டதாம்‌. தொல்காப்பிய உரை 
காரரான இளம்பூரணரும்‌ இந்‌ நூற்பாவின்‌ உரையில்‌, 


“நடையென்றது அப்‌ பாக்கள்‌ இயலுந்திறம்‌ £2 


என்றே கூறுவதும்‌ பெரிதும்‌ உளங்கொளத்‌ தக்கது. எனவே 
நடைபெறும்‌ அமைப்பால்‌ பாவகையினை நான்கு வகையாகப்‌ பாகு 
படுத்தியுள்ளார்‌. அவை ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா 
என நான்காகும்‌. இந்‌ நால்வகைப்‌ பாக்களுள்ளும்‌ ஆசிரியமும்‌, வெண்‌ 
பாவும்‌ “முதற்பா” என்னும்‌ சிறப்புக்குரியதாகப்‌ பிரித்தனர்‌. 


6.3 பேராசிரியரின்‌ கூற்றால்‌ ஓசையின்‌ வகையாலேயே. இது 
இன்ன பா என உணர்ந்து கொள்ள முடியும்‌ என்பதும்‌ பெறப்படுகிறது. 


* பாவென்பது, சேட்புலத்திருந்த காலத்தும்‌ ஒருவன்‌ எழுத்துஞ்‌ 
சொல்லும்‌ தெரியாமற்‌ பாடம்‌ ஓதுங்கால்‌, அவன்‌ சொல்லு 
கின்ற செய்யுளை விகற்பித்து இஃது இன்ன செய்யுளென்று 
உணர்தற்கு ஏதுவாகிப்‌ பரந்துபட்டுச்‌ செல்வதோர்‌ ஓசை 23 


என்பது அவருடைய உரையாகும்‌. 

6.4 செய்யுளிலக்கணத்தை உணர்த்த முற்பட்ட தொல்காப்பியர்‌ 
தம்‌ முதல்‌ நூற்பாவிலேயே செய்யுளின்‌ உறுப்புகளை 34 உறுப்புகளா 
கப்‌ பாகுபடுத்தி ஆராய்கின்றார்‌: 


மாத்திரை யெழுத்தியல்‌ அசைவகை எனா௮ 
யாத்த சீரே அடியாப்‌ பெனா௮ 


30. தொல்‌, செய்‌. 103. 


31 14 33 35 104. 
32. ட்‌ ு 104, இளம்‌. உரை. 
33. 


> 1, பேரா. உரை. 


தமிழாய்வு -- 3 


மரபே தூக்கே தொடைவகை எனா௮ 
நோக்கே பாவே அளவியல்‌ எனா௮ 
இணையே கைகோள்‌ பொருள்வகை எனு௮ 
கேட்போர்‌ களனே காலவகை எனா௮ 
பயனே மெய்ப்பா டெச்சவகை எனா௮ 
முன்னம்‌ பொருளே துறைவகை எனா௮ 
மாட்டே வண்ணமோ டியாப்பியல்‌ வகையின்‌ 
ஆறு தலையிட்ட அந்நா லைந்தும்‌ 

அம்மை அழகு தொன்மை தோலே 
விருந்தே இயைபே புலனே இழைபெனாஅப்‌ 
பொருந்தக்‌ கூறிய எட்டொடுக்‌ தொகைஇ 
நல்லிசைப்‌ புலவர்‌ செய்யு ஞறுப்பென 
வல்லிதிற்‌ கூறி வகுத்துரைத்‌ தனரே?* 


இவற்றுள்‌ மாத்திரை முதலாக வண்ணம்‌ ஈறாகிய இருபத்தாறும்‌ யாப்‌ 
பிலக்கணப்‌ பகுதி என்றும்‌ இவை தனிநிலைச்‌ செய்யுட்கு இன்றியமை 
யாதனவாய்‌ வரும்‌ உறுப்புக்கள்‌ என்றும்‌, அம்மை முதல்‌ இயைபு 
ஈறாக வரும்‌ எண்வகை வளப்பும்‌--தனிநிலைச்‌ செய்யுள்‌ பல 
தொடர்ந்தமைந்த தொடர்கிலைக்கே பெரும்பான்மையும்‌ உறுப்பாயும்‌ 
தனிமிலைக்கண்‌ ஒரோவொன்றாயும்‌ வருவன எனவும்‌ பேராசிரியர்‌ 
ஈச்சினார்க்கனியர்‌ உரைப்பகுதிகளால்‌ நன்குணரலாம்‌. 


6.5 இவையெல்லாம்‌ செய்யுள்‌ அமைப்பில்‌ பல்வேறு வகைகளைக்‌ 
காண்பதற்கும்‌, பகுத்தாய்வதற்கும்‌ பயன்படுமாறு விளங்குகின்‌ றன. 
எனவே இவற்றையும்‌ நடைவேறுபாடுகளாகவே கொள்ளலாம்‌. 


செய்யுள்‌ இயல்‌ன்ற திறத்தில்‌ ஓசை வேறுபாடுகளினலேயே 
பாவினைப்‌ பிரித்தார்கள்‌. 


6.6 பா என்றாலே ஓசை என்று யெொருள்‌.* பாவின்‌ உருவ 
அழகைப்‌ பொருளுணர்ந்து பாடிக்காணும்‌ ஓசையின்பத்தில்தான்‌ பல்‌ 
வேறு நடையமைப்புக்‌ கொண்ட பாவகைகளைக்‌ காண முடிகிறது. 
காலப்போக்கில்‌ ஆசிரியம்‌, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்பன 
வும்‌ தாழிசை, துறை, விருத்தம்‌, முதலிய இனங்களால்‌ பல்வகைப்‌-- 
பாக்களாகப்‌ பிரித்துக்‌ கூறுவதும்‌ உளங்கொளத்‌ தக்கன. (காண்க : 
பீன்னிணைப்பகள்‌ 2. 3). இங்கனம்‌ நுட்பமான ஓசைவேறுபாட்டால்‌-- 
நடைவேறுபாட்டால்‌ இவையெல்லாம்‌ விரிந்தன என்று கூறுவதும்‌ 
பொருத்தமேயாகும்‌. 


ப பர்யந்தம்‌. ௮ 5 உப்பு உளி பட ச ம ர வறிய தணிக்க ட வ்‌ டட. 
34. தொல்‌. செய்‌. 1. 


55. யாட்டு - ஓலி? “பாட்டு, இடி, ஆறிரண்‌ டொலியினைப்‌ பகரும்‌” 
சேகதன்‌ இவாகரம்‌, பக்‌. 240. 


டி 


நடையின்‌ வகைகள்‌ 97 


உரைநடை 
6.7 விளங்க முடியாத எந்தப்‌ பொருளையும்‌ எளிமையாகவும்‌ 
தெளிவாகவும்‌ உணர்த்துவதற்கு உரை௩டை பெரிதும்‌ பயன்படுகிறது. 
உரைநடையும்‌ காலப்போக்கில்‌ நடையமைப்பில்‌ மாறுபட்டே வரு 
கிறது. இறையனார்‌ களவியல்‌ உரைநடை, சிலப்பதிகார உரைநடை 
முதலான பழைய உரைகளிலிருந்து இன்றுவரைக்கும்‌ மலர்ந்துள்ள 
உரைகளின்‌ நடைப்போக்கை எண்ணிப்‌ பார்த்தால்‌ ஒவ்வொரு கால 
வரையறையிலும்‌ ஒவ்வொரு விதமான நடையமைப்புத்‌ தோன்‌ றியிருந்‌ 
ததை--இருப்பதை--உணர முடியும்‌. 
6.8 உரைநடை வகையினை த்‌ தொல்காப்பியர்‌ நான்கு வகையாகக்‌ 
கூறுகின்றார்‌ : 
பாட்டிடை வைத்த குறிப்பினானும்‌ 
பாவின்‌ றெழுந்த கிளவி யானும்‌ 
பொருள்‌ மரபில்லாப்‌ பொய்ம்மொழி யானும்‌ 
பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானும்‌என்று 
உரைவகை நடையே நான்கென மொழிப? 


என்பது தொல்காப்பிய நூற்பா. 


6.9 மேலைநாட்டு ஆசிரியர்‌ ஒருவர்‌ உரைநடையினைக்‌ கதைப்‌ 
போக்கு (Narrative), கொள்கை விளக்கமுறை (Argumentative), 
நாடகப்‌ பாங்கு (Dramatic), செய்தி தரும்‌ முறை (Informative), ஐயம 
கற்றும்‌ ஆய்வுமுறை என ஐந்து வகையாகக்‌ கூறுவர்‌." 


6. 10 மொழிநடையின்‌ பொது இயல்பைத்‌ திறனாய்வாளர்‌ பின்‌ 
வருமாறும்‌ பகுத்தும்‌ தொகுத்தும்‌ ஆய்ந்துள்ளனர்‌.”? 
(1) சொல்லுக்கும்‌ அது குறிக்கும்‌ பொருளுக்கும்‌ இடையிலுள்ள 
தொடர்பின்‌ அடிப்படையில்‌ மொழிநடை, 


கருத்து நிலையானது -- புலனுணர்வு நிலையுடையது 
செறிந்தமைந்தது _— நெகிழ்ந்தமைந்தது 


36. தொல்‌. செய்‌. 166. 


37. Marjorie Boulton, The Anatomy of Prose, (௮. மு. ப. தமிழ்‌ 

உரைநடை, பக்‌. 56.) 

rp & ஆஸ்டின்‌ வாரன்‌, இலக்கியக்‌ கொள்கை, 
மாழிபெயர்ப்பு ம ளோறிய ந 

க) திருமதி குளோறியா சுந்தரமதி, 

௧. 13 


ம்‌. 
ப 
| 


ட 

3 98 தமிழாய்வு - 3 
குறைப்பது _ மிகைப்படுத்துவது 
திட்டமானது _ தெளிவற்றது 1 
அமைதியானது _ இளர்ச்சியற்றது 
தாழ்ந்தது _ உயர்ந்தது 
எளிமையானது _ அலங்காரமானது 


எனப்‌ பிரிக்கப்‌ பட்டுள்ளது 
(2) சொற்களுக்கு இடையிலுள்ள உறவை வைத்து, 
இறுகியமைந்தது -- தளர்ந்தமைந்தது 


குழைவுடையது -- இசைகிலையுடையது 
்‌ மெதுவானது _ கரடுமுருடானது 
i வண்ணமற்றது -- வண்ணமுடையது 


எனவும்‌ மொழிநடை பிரிக்கப்படுகின்றது. 


(3) சொற்கள்‌ மொழியின்‌ முழுநில்‌ அமைப்போடு கொண்டுள்ள 
தொடர்பை வைத்து, 
பேச்சு நிலையிலமைந்தது -- எழுதப்பெற்றது 
பழகிப்‌ பழகிச்‌ சலித்த நிலையுடையது - தனிப்பட்ட நிலை 
யுடையது 


என்று வகுக்கப்பட்டுள்ளது. 


(4) சொற்களுக்கு ஆக்கயோனோடுள்ள தொடர்பை வைத்து, 
தற்சார்பற்றவை - தற்சார்புடையவை 


என அமைகிறது. இப்‌ பகுப்பு முறைகளை எல்லா மொழியியல்‌ கூற்று 
களுக்கும்‌ பொருத்தி அமைக்கலாம்‌. 
தொகுப்புரை 1.4 
தமிழிலக்பெத்தில்‌ ஈடையமைப்பு, மிகுதியும்‌ பொருள்வகைப்‌ (1 
- பாகுபாட்டாலேயே சட்டப்பட்டுள்ளன. யாப்பருங்கல விருத்தியி 
*தரற்பர கடை தெரிந்த கன்னூற்‌ பெரும்புலவர்‌ £?? என்று ட ்‌ 
. வகையினை -கடை' என்றே கூறுவதும்‌ கருதத்தக்கது. கடை வகையினைச்‌ 
செய்யுள்‌, உரை என்று பொதுகிலைப்‌ பாகுபாடு செய்துகொண்டாலும்‌, ண்ட்‌ 
.... சிறப்பாகக்‌ கருத்து வகையாலும்‌, உணர்ச்சி வகையாலும்‌, கால்‌ 


99. மாய. விருத்தி, ஒழிபியல்‌, பக்‌, 379. ல்‌ 


ச்‌ 
2 


ஆவ ள்‌, 
ன டக RAT ஐ. 
% ஸ்‌ அ டப 

(௩ pA 


நடையின்‌ வகைகள்‌ 
வகையாலும்‌, சொல்லாட்சிச்‌ சிறப்பு வகையாலும்‌ கீழ்க்கண்டவாறு ்‌ க்‌ 
1 பிரித்துப்‌ பார்க்கலாம்‌ : a 
நடையின்‌ வகை : 5 
பொதுநிலை அதி 
| 42 
a செய்யுள்‌ உரைநடை 


_————, 


| | 
1.ஆசிரியப்பா 2.வெண்பா 1.பாட்டிடை 2. பாவின்‌ 3. பொருள்‌ 4.பொரு 


வஞ்சிப்பா கலிப்பா வைத்த நெழுந்த மரபில்லாப்‌ ளோடு 
குறிப்பு கிளவி பொய்ம்‌ புணர்ந்த 
மொழி நகை 


மொழி 
சிறப்பு நிலை 
நடை 
பதவி களத்தி ட்ப அக்கட 
| | | [ட 
பொருள்‌ உணர்ச்சி . காலம்‌ சொல்லாட்சி 
1. அகப்‌ 1. நகை 4 1. சங்ககாலம்‌ 1. உவமை 
பொருள்‌ (அகவல்‌-வெண்பா) கடை பத 
2. புறப்‌ 2. அழுகை 2. இடைக்காலம்‌ 2.உருவகநடை 
பொருள்‌ (விருத்தம்‌-வெண்பா) ry 
3. இளிவரல்‌ 3. அடைமொழி 
4, மருட்கை 4. பழமொழி 0 
5. அச்சம்‌ ்‌ 5. மரபுத்தொடர்‌ 
3. இக்காலம்‌ தர 
6. பெருமிதம்‌ (1) விருத்தம்‌ 6. சொல்லலங்‌ 
சந்தப்பாக்கள்‌ காரம்‌, பன்‌ 
. சிந்து, கண்ணி அந்தாதி 
ச முதலியன. முதலியன 
....... 8. உவகை (2) புதிய கவிதை ர 
முதலாய நடை 
மெய்ப்பாட்டு 


கடைகள்‌ 


தமிழாய்வு -- 3 


பின்னிணைப்பு -- 1* 


பாவகையினால்‌ பாகுபாடு பெற்றவை 


சந்தவகையால்‌ பாகுபாடு உற்றவை 


அகவல்‌ (ஆசிரியம்‌) 6 
ஆசிரிய விருத்தம்‌ 7 
எழுகூற்றிருக்கை 8. 
கண்ணி 3] 
கலித்துறை 10. 


ஆனந்தக்‌ களிப்பு 6. 
கீர்த்தனை (தோத்திரம்‌, i 
சரித்திரம்‌) 

சந்தப்பாட்டு 8. 
சிந்து (காவடிச்‌ சிந்து, 9. 
வழிகடைச்சிந்து) 

திருப்புகழ்‌ 10. 


கலிப்பா 

கலிவெண்பா 
கழிநெடில்‌ 

கொச்சகம்‌ 
வெண்பா (நேரிசை, 
சிலேடை, பஃறொடை) 


தெம்மாங்கு 
பதம்‌ 


வகுப்பு 
வண்ணம்‌ 


வரிப்பாட்டு 
விற்பாட்டு 


பாடல்‌ எண்‌ தொகையால்‌ வேறுபடுத்தப்பட்டவை 


ற 
2 
3. 
க 


5. 


அட்டகம்‌ (எட்டு) 
ஆயிரம்‌ 2 
8. 
9. 


6. அலங்கார பஞ்சகம்‌ 


எண்செய்யுள்‌ 

தசகம்‌ 

சோடசம்‌ (சந்திரகலா 
மாலை) 


6. மகளிர்‌ விளையாட்டின்‌ அடிப்படையில்‌ பிறந்தவை 


நடையின்‌ வகைகள்‌ 101 


4. பாடல்‌ அமைப்பு வகையான்‌ அமைந்தவை 


1. யமகவந்தாதி 5. பிரபந்தம்‌ 

2. திரிபந்தாதி 6. திரட்டு (கொத்து, மஞ்சரி, 
சேகரம்‌) 

3. நிரோட்டக யமக வந்தாதி 7. சுருக்கம்‌ (சாரம்‌, 
சங்கிரகம்‌) 


4. பதிற்றுப்பத்தந்தாதி 


5. வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவை 


1. அனுபூதி 11. சீட்டுக்கவி 
2. எச்சரிக்கை 12. சோபனம்‌ 
3. பராக்கு 13. தாலாட்டு | 
4. லாலி 14, திக்குவிசயம்‌ I 
5. கட்டியம்‌ 15. நலுங்கு 
6. ஏசல்‌ 16. புலம்பல்‌ (இரங்கல்‌, 
7. கவசம்‌ அழுங்கல்‌, அலைசல்‌) 
8. காதல்‌ 17. மங்களம்‌ 
9. சிங்காதனக்கவிதை 18. மூளைப்பாட்டு 
10. வாகனக்கவிதை 19. விண்ணப்பம்‌ (முறையீடு 
(தண்டிகைக்‌ கவிதை வேண்டுகோள்‌) 
வாகனமாலை) 1 
3 
1. அம்மானை 5. உந்தியார்‌ i 
2. கழல்‌ 6. கும்மி (ஒயிற்கும்மி, வழி 
3. பந்து நடைக்கும்மி) 
4. பாவை 7. சாழல்‌ 
8. பூவல்லி 


வ ட ல பண ட பு ததவ வ இ ணி 
gS ப ப. 
3 ்‌ 
- 


102 தமிழாய்வு -- 3 


7. தொழில்‌ முறையில்‌ எழுந்தவை 
1. ஏணியேற்றம்‌ 3. ஓடப்பாட்டு (கப்பல்‌ 
பாட்டு) 


2. ஏலப்பாட்டு 4. வள்ளைப்பாட்டு(உலக்கைப்‌ 


பாட்டு) 


8. பொருள்களின்‌ தன்மையால்‌ பிரிவுபட்டவை 


1. அலங்காரம்‌ (வர்ணிப்பு) 8. நாமாவளி 
2. கீதை 9. பல்லாண்டு 
3. தலபுராணம்‌ (மகாத்‌ 10. பாட்டு (சிங்கிப்பாட்டு, 
மியம்‌, மான்மியம்‌) சேவல்பாட்டு, 4 
தும்பிப்பாட்டு) ; 
4. லீலை 11. விலாசம்‌ 
5. திருப்பணிமாலை 12. விஜயம்‌ 
6. அம்மானைப்பாட்டு (கதைப்‌ 13. விளக்கம்‌ (தீபிகை) 
பாட்டு) 
காடகம்‌ (குழு நாடகம்‌, வினாவிடை 


கொண்டி நாடகம்‌) 


நடையின்‌ வகைகள்‌ 103 
பின்னிணைப்பு -- 2 
தொல்காப்பியப்‌ பாவியல்‌ 
பா பாவகை பாவியல்‌ பொருள்‌ உரிய அடி 
ஆசிரியம்‌ 1. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 3— 1000 


2. வாழ்த்தியல்‌ வகை நான்கு 
(புறநிலை, வாயுறை, 
அவையடக்கியல்‌, செவி 
யுறை) 

3. கைக்கிளை 


அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 3—1000 


வஞ்சி | 
2. வாழ்த்தியல்‌ வகை நான்கு 


வெண்பா நெடுவெண்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 


| 
பாட்டு 2. வாழ்த்தியல்‌ வகை நான்கா 
குறுவெண்‌ 3. கைக்களை 2— 12 
பாட்டு 4. பரிபாட்டு 
5. அங்கதம்‌ 
கலி ஒத்தாழி 1. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 
சைக்கலி 2. வாழ்த்தியல்‌ வகை - 
1. ஒன்று 3. அகப்பொருள்‌ அடிவரையில 
2. ஏனைஒன்று 
கலிவெண்‌ 
பாட்டு 
கொச்சகக்‌ 
கலி 
உறழ்கலி 
மருட்பா கைக்களை 


வெண்பாவால்‌ தொடங்கி 
ஆசிரியத்தால்‌ முடியும்‌ 
ப்பி ட்ட எ அட வட்‌ ட ட்ப ட இட 1 ட 
பரிபாட்டு அகப்‌ பொருள்‌ 25 — 400 
(உறுப்புகள்‌) 
கொச்சகம்‌ 
அராகம்‌ 
சுரிதகம்‌ 
எருத்து 
cc 


A 


| எக 


104 தமிழாய்வு - 3 
பின்னிணைப்பு--3 


யாப்பருங்கலம்‌ -- பா - பாவினம்‌ 


பா வகை விரி 


வெண்பா குறள்‌ குறள்‌ வெண்பா 
விகற்பக்‌ குறள்‌ வெண்பா 
சிந்தியல்‌ கேரிசைச்‌ சிந்தியல்‌ 
இன்னிசைச்‌ சிந்தியல்‌ 
இன்னிசை ஒரு விகற்ப நேரிசைச்‌ சிந்தியல்‌ 
இரு விகற்ப நேரிசைச்‌ சிந்தியல்‌ 
கேரிசை ஒரு விகற்ப இன்னிசைச்‌ சிந்தியல்‌ 
இரு விகற்ப இன்னிசைச்‌ சிந்தியல்‌ 
பஃறொடை ஒரு விகற்ப நேரிசை வெண்பா 
இரு விகற்ப கேரிசை வெண்பா 
ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா 
பல விகற்ப இன்னிசை வெண்பா 
பல விகற்ப நேரிசை வெண்பா 
ஒத்த விகற்பப்‌ பஃறொடை வெண்பா 


ஒவ்வா விகற்பப்‌ பஃறொடை வெண்பா 


ஆசிரியப்பா நேரிசை இன்னியல்‌ நேரிசை ஆசிரியப்பா 

விரவியல்‌ நேரிசை ஆசிரியப்பா 

இணைக்குறள்‌ இன்னியல்‌ இணைக்குறள்‌ ஆசிரியப்பா 
விரவியல்‌ இணைக்குறள்‌ ஆசிரியப்பா 

கிலைமண்டிலம்‌ இன்னியல்‌ நிலைமண்டில ஆசிரியப்பா 
விரவியல்‌ நிலைமண்டில ஆசிரியப்பா 

அகம நிமண்‌ இன்னியல்‌ அடிமறிமண்டில ஆசிரியப்பா 

கலம்‌ விரவியல்‌ அடிமறிமண்டில ஆசிரியப்பா 


cc 


_ ஓஙகக... ட்ப அனு பிய ட்ட 


நடையின்‌ வகைகள்‌ 105 


பா வகை விரி 


கலிப்பா நேரிசை ' வெள்ளைச்‌ சுரிதக நேரிசை ஒத்தாழிசைக்‌ 
ஒத்தாழிசை கலிப்பா 
அகவற்‌ சுரிதக நேரிசை ஒத்தாழிசைக்‌ 


கலிப்பா 
அம்போதரங்க அளவியல்‌ அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ 
ஒத்தாழிசை கலிப்பா ' 
அளவழி அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பா 
வண்ணக அளவியல்‌ வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 


ஒத்தாழிசை அளவழி வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 

வெண்கலிப்பா கலிவெண்பா 
வெண்கலிப்பா 

தரவுக்‌ இயற்றரவு கொச்சகக்‌ கலிப்பா 

கொச்சகம்‌ சுரிதகத்தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
தரவிணைக்‌ இயற்றரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 

கொச்சகம்‌ சுரிதகத்‌ தரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 
சிஃ.றாழிசைக்‌ இயற்‌ சிஃருழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 

கொச்சகம்‌ குறைச்‌ ௪ிஃறுழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 
பஃறாழிசைக்‌ இயற்‌ பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 

கொச்சகம்‌ குறைப்‌ பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 
மயங்கிசைக்‌ இயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 

கொச்சகம்‌ அயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா 


வஞ்சிப்பா குறளடி இன்னியற்‌ குறளடி வஞ்சிப்பா 
விரவியற்‌ குறளடி வஞ்சிப்பா 


சிந்தடி இன்னியற்‌ சிந்தடி வஞ்சிப்பா 
| ல்‌ விரவியற்‌ சிந்தடி வஞ்சிப்பா 


மருட்பா புறநிலை புறநிலை வாழ்த்துச்‌ சமனிலை 
புறநிலை வாழ்த்து வியனிலை 
வாயுறை வாயுறை வாழ்த்துச்‌ சமனிலை 
வாழ்த்து வாயுறை வாழ்த்து வியனிலை 
செவி செவியறிவுநூஉச்‌ சமனிலை 
யறிவுறாஉ செவியறிவுறாஉ வியனிலை 
கைக்களை கைக்களைச்‌ சமனிலை 
கைக்கிளை வியனிலை 


௧.14 


துணை நூல்கள்‌ 


1. கலியாணசுந்தரனார்‌, திரு. வி, திரு. வி.கஃவின்‌ வாழ்க்கைக்‌ 
குறிப்புகள்‌, சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 
1969. 


2. சஞ்சீவி, டாக்டர்‌ ௩, இலக்கிய இயல்‌ - ௮. ஆ., தமிழ்‌ எழுத்‌ 
தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்க வெளியீடு, சென்னை, 1974. 


3. சேந்தன்‌ திவாகரம்‌, சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை, 1958. 


4. தமிழாய்வு (தொகுதி இரண்டு), சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்த்துறை வெளியீடு, 1973. 


5. திருக்குறள்‌, டாக்டர்‌. மு.வ. தெளிவுரை, கழக வெளியீடு, 
சென்னை, 1969. 


6. தொல்காப்பியம்‌ (பொருள்‌), இளம்பூரணர்‌ உரை, கழக 
வெளியீடு, சென்னை, 1953. 


தொல்காப்பியம்‌ (பொருளதிகாரம்‌ இரண்டாம்‌ பாகம்‌), பேரா 
சிரியர்‌ ம. ௩. சோமசுந்தரம்‌ பிள்ளை குறிப்புரை, சாது அச்சுக்‌ 
கூடம்‌, சென்னை, 1935. 


பரமசிவானந்தம்‌, அ.மு. தமிழ்‌ உரைநடை, தமிழ்க்கலைப்‌ பதிப்‌ 
பகம்‌, சென்னை, 1967. 


முத்துவீரியம்‌, Printed at the Albinion Press, Madras, 1889. 


யாப்பருங்கலம்‌, மே. வீ. வேணுகோபாலப்‌ பிள்ளை (ப. ஆ.), 
அரசினர்‌ சழ்த்திசைச்‌ சுவடி நூலகம்‌, சென்னை, 1960. 9 

வரதராசன்‌, டாக்டர்‌ மு, இலக்கியத்திறன்‌, பாரி நிலைய 8 
சென்னை, 1905. ௩௮ 

வரதராசன்‌, டாக்டர்‌ மு, இலக்கிய மரபு, பாரி நிலை i | 


13. வீரசோழியம்‌, சைவ சித்தாந்த 
்‌ பனித்‌ ௩.௮ ப உ. விதத்‌ 


ட ட்‌ | எப டலாம்‌ x 
த்துப்‌ ர்‌ நன்ற ண்‌ ௬h ர்‌ 
த்த ஆ தீ ணட நக வ்‌? 1 ல, 4 ஈத 
| 9 


ச்‌ 
பவ 


நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 


க்‌ 
்‌்‌ 


ர 


| 


ட அண்ண? 


நடையின்‌ வகைகள்‌ 107 


14. (வச்சணந்திமாலை என்னும்‌) வெண்பாப்‌ பாட்டியலும்‌ வரை 
யறுத்த பாட்டியலும்‌, இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ விளக்கவுரை, 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 1936. 

15. வெள்ளைவாரணன்‌, க. தொல்காப்பியம்‌ (தமிழிலக்கிய வரலாறு), 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, சிதம்பரம்‌, 1970. 


16. ரெனிவெலாக்‌ & ஆஸ்டின்‌ வாரன்‌, இலக்கியக்‌ கொள்கை, 
(மொ. பெ. குளோறியா சுந்தரமதி), பாரி நிலையம்‌, சென்னை, 
1966. 

ஆங்கில நூல்கள்‌ 


17. Aber Grombie L. Principles of Literary Criticism, Yora & Co., 
Bombay, 1971. 


18. Dosh, Prof. D. N., Principles of Literary Criticism, Kitab Ghar, 
Gwalior, 1970. 


19. Hudson, W. H., An Introduction to the Study of ன்ற” 
Kalyani Publishers, Ludhiana, 1971. 


20. Marjorie Boulton, The Anatomy of Prose. 


21. The Concise Oxford Dictionary of Current English, Ed., by 
H. W. Fowler And F. G. Fowler, Delhi, 1972. 


22, Webster’s New World Dictionary of the American Language, 
The World Publishing Company, Eleveland & New York, 
1964. 


கருத்தரங்கில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌ 
ஆற்றிய குறிப்புரை | 


கடையியலைப்பற்றிய ஆராய்ச்சி இன்று இலக்கிய உலகில்‌ குறை 
வாகத்தான்‌ உள்ளது. முன்னர்‌ ஒருவகையில்‌ ஈம்‌ பண்டைய உரை 
யாசிரியர்கள்‌ கடையியலைப்பற்றி ஓரளவு ஆய்ந்துள்ளனர்‌ எனலாம்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய உரைகளில்‌ சொல்லைப்பற்றியும்‌, பொருளைப்‌ 
பற்றியும்‌ ஆராய்ந்துள்ளனர்‌. நடை என்பது சொல்‌--தொடர்கிலை 
யின்‌ இயல்பேயாகும்‌. 


1950ஆம்‌ ஆண்டிற்குமேல்‌ இந்தப்‌ பொருள்பற்றிய ஆராய்ச்சி 
மூதன்மைகிலை பெற்றது. இன்றைய மொழியியல்‌ ஆராய்ச்சியில்‌ 
கடையியல்‌ பற்றியும்‌ ஆய்கின்றனர்‌. நடை குறித்து பட்டியல்‌ செய்து 
ஆல்‌ - கட்டுரைக்‌ குறிப்புகளுடன்‌ ஒரு நூலடைவு ஆங்கிலத்தில்‌ வெளி 
வந்துள்ளது. அது ஆய்வாளருக்கு மிகவும்‌ இன்றியமையாததாய்‌ 
விளங்குகிறது. 


இனி மொழி என்பது ஒலி. ஒலியினுடைய அடிப்படை. நடையி 
னுடைய மூலக்கூறும்‌ ஒலியேயாகும்‌. 


மொழியும்‌ இலக்கியமும்‌ ஒன்று சேருமிடமே நடை. நடையே 
உணர்த்துவாரையும்‌ உணர்வாரையும்‌ இணைக்கின்றது. 


சொல்‌ < தொடர்‌ & பாட்டு < காப்பியங்கள்‌ என்ற வளர்ச்சி 
கிலையினை இங்கு எண்ணிப்‌ பார்த்தல்‌ நலம்‌. ஒலி, உணர்ச்சிக்குத்‌ 
தகுந்தவாறு வேறுபடுகிறது. சான்றாக இந்திய விடுதலை வேண்டித்‌ தம்‌ 
உள்ள உணர்ச்சியினை வெளிப்படுத்திய புலவர்களின்‌ உணர்ச்சியினை 
யும்‌ அதற்கேற்ப அவர்கள்‌ வெளிப்படுத்திய கவிதைகளின்‌ கடை 
யாற்றலையும்‌ -- சொல்லாற்றலையும்‌ காண்க. எனவே, ஓலியும்‌ 
உணர்ச்சியும்‌ ஒன்றோடொன்று பெரிதும்‌ இயைபுடையன. 


கடை வகைகளைப்‌ பொதுவாக இருநிலைப்படுத்தி உரைக்கலாம்‌. 
ஒன்று காலவகை; மற்றொன்று ஆசிரியர்‌ வகை. நுணுகிச்‌ செல்லச்‌ 
செல்ல பல்வேறு வகைகளாகப்‌ பகுக்க இயலும்‌. அவற்றை இக்‌ 
கட்டுரை வகை தொகைப்படுத்தித்‌ தந்திருக்கிறது. 


சொல்லின்‌ வரலாறே நடையீன்‌ வரலாறும்‌ ஆகும்‌. “கடு” என்பதன்‌ 

அடிப்படையாகப்‌ பிறந்தது “கடை” என்னும்‌ சொல்‌. *நடு' என்பதற்குப்‌ 

ற “பொருத்து” என்றும்‌ பொருளுண்டு. எனவே, உணர்ச்சியோடு 

பொருந்துதலும்‌, உள்ளத்தோடு பொருந்துதலும்‌, சொற்களோடு 
பொருக்துதலும்‌ கடைக்கு?ிய தனி இயல்புகளாம்‌. 


நர அழக ்‌ 5 ட்‌ தும்‌, எக்தெக்த 
கடை ஆசிரியர்க்கு ஆசிரியர்‌ வேறுபடும்‌ விதம்‌ குறித்தும்‌, எக்‌ 2 
வகையில்‌ எல்லாம்‌ வேறுபடுகிறது என்பது குறித்தும்‌ மேன்மேலும்‌ 


ஆய்தல் வேண்டும்‌. 
» = J ட்‌ ம்‌ 
* மேலும்‌ காண்க: “கடையின்‌ கடை, * நடுவின்‌ ஸழ்த்ப எஞ்சி, 
இரு கட்டுரைகள்‌. கட்டுரையாளர்‌: டாகடர்‌ 5. 


தல ததுறைத்‌ தலைவர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


கலைக்களஞ்சியத்தில்‌ தமிழியல்‌ கட்டுரைகள்‌ 


ஒரு வகை தொகை 


1. சங்க காலம்‌ 


கு. மோகனராசு, பி.எசி., எம்‌. ஏ., சான்‌ நிதழ்‌-மானிடவியல்‌, 
விரிவுரையாளர்‌, திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி, 
தமிழ்த்துறை, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


குறுக்க விளக்கம்‌ 


க = கட்டுரை 

க. 4 பா. = கட்டுரைஃபார்க்க 
கு. = குறிப்பு 

கு. பா. = குறிப்புஃ பார்க்க 

சி. கு. = சிறுகுறிப்பு 
சி.கு.4பா. = சிறுகுறிப்பு பார்க்க 


125 வரிகட்கு மேல்‌ கட்டுரை 
4—25 வரிகள்‌ குறிப்பு 
- 1_3 வரிகள்‌ சிறுகுறிப்பு ] 


1. சங்கப்‌ புலவர்கள்‌ 


| தொகுதி பக்கம்‌ | 


எதகாடர்‌| பருதி ்‌ சிரியர்‌ ல்‌) | தன்மை 
| ந Ak 

| | அகம்பல்மால்‌ ஆதனார்‌ ஆசிரியர்‌ குழு 1 14 சி. 

சீ 2 அஞ்சில்‌ அஞ்சியார்‌ 55 ஆ 36-37 கு. 
2 3 அருரிலாந்தை மகனார்‌ 55 33 37 5 

4 4 அஞ்சிலாந்தையார்‌ 35 55 9 99 

7 ந்‌ அடைநெடுங்கல்வியார்‌ ப. a 50 சி.கு 
6 [7 அண்டர்மகன்‌ குறுவழுதி » 33 52 கு 
7 7 அணிலாடு முன்‌ நிலார்‌ 5 1 56 

8 1) அதியன்‌ விண்ணத்தனார்‌ 35 55 84-85 ௪.கு 
9 0) அந்தி இளங்கீரனார்‌ 95 EE} 92 33 
10 10 அந்துவன்‌ 8ரனைக்காவேட்டனார்‌ ன்‌ ன்‌ 93 ன 
1[ 11 அம்மள்ளனார்‌ ன்‌ ந 100 ம்‌ 
12 12 | அம்மூவனார்‌ » i 102 5 
13 13 | அம்மெய்யன்‌ நாகனார்‌ ம ல்‌ 53 சி. கு. 
14 14 அரிசில்‌ கிழார்‌ ப்‌ » | 194 ம்‌ 
15 15 அல்லங்கரனார்‌ 5 » [206 கு 
16 16 அழிசி நச்சாத்தனார்‌ ர்‌. ன்‌ 241-242 

17 17 அள்ளூர்‌ நன்முல்லையார்‌ ன்‌ ன 245 55 
18 18 அறிவுடை நம்பி ந ல்‌ 267 $5 
19 19 அறுவை வணிகன்‌ இளவேட்டனார்‌ ள்‌ ல்‌ 271 ர்‌ 
20 20 ஆசிரியர்‌ நல்லந்துவனார்‌ 55 55 340 ட்‌. 
21 21 ஆசிரியன்‌ பெருங்கண்ணஞனர்‌ 5; ர்‌ 2 சி.க. 
22 | 22 | ஆடுதுறை மாசாத்தனார்‌ ௮௮ 222 கு. 
23 | 23 | ஆதிமந்தி 33 EYE 3 
24 24 ஆமூர்க்‌ கவுதமன்‌ சாதேவனார்‌ 1398 sf 


25 25 | ஆர்க்காடு கிழார்‌ மகனார்‌ வெள்ளைக்கண்ண த்தனார்‌ ல்‌ 5 402 சி.கு 


அல்‌ ப வட்டக்‌ 3 $e. 


312 ௮ ரத உச | குலவ 
ப » 


உ ல ல்‌ சூப்கள்‌ இவத 


ஆரியவரசர்‌ யாழ்பிரமதத்தனார்‌ 

ஆலங்குடி வங்கனார்‌ 

ஆலத்தூர்‌ கிழார்‌ 

ஆலம்பேரி சாத்தனார்‌ 

ஆலியார்‌ 

அவூர்க்‌ காவிதிகள்‌ சாதேவனார்‌ 

ஆவூர்‌ கிழார்‌ 

ஆவூர்‌ கிழார்‌ மகனார்‌ கண்ணனார்‌ 

ஆவூர்‌ கெளதமன்‌ சாதேவன்‌ 

ஆவூர்‌ மூலங்கிழார்‌ 

ஆவூர்‌ மூலங்கிழார்‌ மகனார்‌ பெருந்தலைச்சாத்தனார்‌ 

இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ 

இடைக்காடனார்‌ 

இடைக்குன்றூர்‌ கிழார்‌ 

இடையன்‌ சேந்தங்‌ கொற்றனார்‌ 

இடையன்‌ நெடுங்கீரனார்‌ 

இம்மென்கீரனார்‌ த 

இரணிய முட்டத்துப்‌ பெருங்கெளசிகனார்‌ 

இருங்கோன்‌ ஒல்லை ஆயன்‌ செங்கண்ணனார்‌ 

இருந்தையூர்க்‌ கொற்றன்‌ புலவன்‌ 

இரும்பிடர்த்தலையார்‌ 

இளங்கீரந்தையார்‌ 

இளங்கீரனார்‌ 

இளந்தேவனார்‌ 

இளநாகனார்‌ 

இளம்புல்லூர்க்‌ காவிதி 

இளம்பூதனார்‌ 

இளம்பெருவழுதியார்‌ 

இளம்போதியார்‌ 
ளவெயினனார்‌ 
றங்குடிக்‌ குன்றநாடன்‌ 


க்கு னார்‌ 

னிசந்த நாகனார்‌ 

ஈழத்துப்‌ பூதன்‌ தேவனார்‌ (ஈழம்‌) 
ஈழத்துப்‌ த தேவனார்‌ (மதுரை) 
உக்கிரப்‌ பெருவழு 

உகாய்க்குடி இறா 

உம்பற்காட்டு தனை ர்‌ 

ஸ்‌ பற்ண் ரர்‌ மகனார்‌ பரங்கொற்றனார்‌ 


உவப்ப தேர்‌ இளஞ்சேட்சென்னி 
ro கந்தரத்தனார்‌ 
உலோச்சனார்‌ 

உவர்க்கண்ணூர்ப்‌ புல்லங்கீரனார்‌ 
உழுதினைம்புலவர்‌ 

உறையஞர்‌ 

உறையூர்‌ இளம்பொன்‌ வாணிகனார்‌ 
உறையூர்‌ ஏணிச்சேரி முடமோசியார்‌ 
உறையூர்க்‌ கதுவாய்ச்‌ சாத்தனார்‌ 
உறையூர்ச்‌ சல்லியன்‌ குமாரனார்‌ 
உறையூர்ச்‌ ப அவ 

உறையூர்ப்‌ பல்காயனார்‌ 

உறையூர்‌ மருத்துவன்‌ தாமோதரனார்‌ 
உறையூர்‌ முதுகண்ணன்‌ சாத்தனார்‌ 
உறையூர்‌ முதுகூத்தனார்‌ 

உறையூர்‌ முதுகொற்றனார்‌ 

ஊட்டியார்‌ 


| ஊன்‌ பித்தையார்‌ 
i நாதி பசுங்குடையார்‌ 


ஆசிரியச்‌ 


ஆசிரியர்‌ குழு 


தொகுதி 
எண்‌ 


பககம்‌ 
(அல்‌) | தன்மை 
பக்கங்கள்‌ 
| 
152 | க. 
176 சி. கு. 
200 33 
206 | கு. 
207 சி. கு. 
272 ர 
35 39 
305 5 
312 கு 
318 5 
362 4 
364 | ௪.கு 
428 33 
429 ச 
33 G&G: 
Pp சி.கு. 
33 3» 
ட்‌ கு. 
, | சி.க 
444 | கு. 
ம்‌ சி.க” 
459 ம்‌ 


க தாயானு 


எயிற்றியனார்‌ 

எயினந்தையார்‌ 
எருக்காட்டூர்த்தாயங்கண்ணனார்‌ 
எருமை வெளியனார்‌ 

எருமை வெளியனார்‌ மகனார்‌ கடலனார்‌ 
எழுஉப்பன்‌ றி நாகன்‌ குமரனார்‌ 
ஐயாதிச்‌ சிறுவெண்தேரையார்‌ 
ஐயூர்‌ முடவனார்‌ 

ஐயூர்‌ மூலங்கிழார்‌ 

ஓக்கூர்‌ மாசாத்தனார்‌ 

ஓக்கூர்‌ மாசாத்தியார்‌ 
ஒருசிறைப்‌ பெரியனார்‌ 

ர ர டட... 
ஒரோடோக்கத்துக்‌ கந்தரத்தனார்‌ 
ஒல்லையூர்‌ தந்த பூதப்பாண்டியன்‌ 
ஒதஞானி i 
ஓதலாந்தையார்‌ 
ஓரம்போகியார்‌ 
ஓரிற்பிச்சையார்‌ 

ஓரேருழவர்‌ 

ஓளவையார்‌ 

கங்குல்‌ வெள்ளத்தார்‌ 
கச்சிப்பேட்டு இளந்தச்சனார்‌ 
கச்சிப்பேட்டுக்‌ காஞ்சிக்‌ கொற்றனார்‌ 
கச்சிப்பேட்டு நன்னாகையார்‌ 
கச்சிப்பேட்டுப்‌ பெருந்தச்சனார்‌ 
கடம்பனூர்ச்‌ சாண்டிலியனார்‌ 
கடலுள்‌ மாய்ந்த இளம்பெருவழுதி 
கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனர்‌ 
கடுகு பெருந்தேவனார்‌ 
கடுந்தொடைக்‌ காவினார்‌ 


ஆசிரியர்‌ குழு 


வரதராசன்‌, மு. 
ஆசிரியர்‌ குழு 


பொருள்‌ 
கடுந்தோட்‌ கரவீரஞர்‌ 
சலன்‌ மன்னர்‌ 


கடுவன்‌ யன்‌! 
கடுவன்‌ மள்ளனார்‌ 

120 கண்ணாகனார்‌ 

121 ன்னான்‌ கொற்றனார்‌ 
122 கண்ணங்கொற்றனார்‌ 

123 கண்ணம்பாளஞர்‌ 


126 கணக்காயன்‌ னர்‌ 
127 pd பதர்‌ அத 
128 கணியன்‌ பூங்குன்‌ றனார்‌ 
129 கந்தக்கண்ணனார்‌ 

130 கக்‌ ரர ந்தனார்‌ 


அப்‌ ச்ச ட்ட 
கயமனார்‌ 
குழல்‌ 
கும்பி ளைப்‌ தகர 
கருவூர்‌ ஓதஞ 

கருவூர்க்‌ கதப்பிள்ளை 
> கருவூர்க்‌ கப்பச்க சாத்தனார்‌ 
கருவூர்‌ 4 கலிங்கத்தனார்‌ 
கருவூர்க்கிழார்‌ 
கருவூர்க்‌ கோசனார்‌ 

| கருவூர்ச்‌ சேரமான்‌ சாத்தனார்‌ 
கருவூர்‌ நன்மார்பனார்‌ 


ஆசிரியர்‌ 


அசிரியர்‌ குழு 


| தொகுதி 


எண்‌ 


பக்கம்‌ 
(அல்‌) 


பகிகள்கள்‌ | 


தன்மை 


146 

147 

148 

149 

150 

151 

152 

153 

154 

155 

156 

157 1152 
158 | 158 

| 159 | 159 
160 | 160 
161 | 161 
162 | 162 
163 | 163 
164 | 164 
165 | 165 
166 | 166 
167 | 167 
168 | 168 
169 | 169 
170 | 170 

௬ 71 171 
172- 1172 
173 | 173 
நரச | 174 


கருவூர்ப்‌ பவுத்திரனார்‌ 

கருவூர்ப்‌ பூதஞ்சாத்தனார்‌ ‘ 
கருவூர்ப்‌ பெருஞ்சதுக்கத்துப்‌ பூதநாதனார்‌ 
கல்பொருசிறுநுரையார்‌ 

கல்லாடர்‌ 

கவைமகனார்‌ 

கழாத்தலையார்‌ 

கழார்க்‌ கீரன்‌ எயிற்றியார்‌ 

கழைதின்‌ யானையார்‌ 

கள்ளிக்குடிப்‌ பூதம்புல்லனார்‌ 

கள்ளில்‌ ஆத்திரையனார்‌ 

காக்கை பாடினியார்‌ நச்செள்ளையார்‌ 
காசிபன்‌ 8ரனார்‌ 

காப்பியஞ்‌ சேந்தனார்‌ 
காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌ 

காமக்கணிப்‌ பசலையார்‌ 

காமஞ்சேர்‌ குளத்தார்‌ 

காலெறி கடிகையார்‌ 

காவட்டனார்‌ 

காவல்‌ முல்லைப்‌ பூதனார்‌ 

காவற்பெண்டு : 
காவிரிப்பூம்பட்டின த்துக்‌ கந்தரத்தனார்‌ 
காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌ 
காவிரிப்பூம்பட்டினத்துச்‌ செங்கண்ணஞர்‌ 
காவிரிப்பூம்பட்டின த்துச்‌ சேந்தக்கண்ணனார்‌ 
கிடங்கில்‌ காவிதி 8ரங்கண்ணனார்‌ 

கிடங்கில்‌ காவிதிப்‌ பெருங்கொற்றனார்‌ 
கிடங்கில்‌ குலபதி நக்கண்ணனார்‌ 
கிள்ளிமங்கலங்கிழார்‌ 

கிள்ளிமங்கலங்கிழார்‌ மகனார்‌ சோகோவனார்‌ 


கீரங்கரனார்‌ 


+ ட ஆ அள க 
: த ப்ப படிய ர்‌ / 


ட்‌ அச சிய அகதி 
த அ 


ஆசிரியர்‌ குழு 


33 


அ... ௫ வாத ௪ ௬ 
த A - 7 1. பரத 
ளி ட அஹத்‌ ன்‌ 3 7 த்‌ ள்‌ 1. 


] பக்கம்‌ 
பொருள்‌ ஆசிரியர்‌ எனால்‌ (அல்‌) | தன்மை 
எண்‌ (பக்கங்கள்‌ 

குட்டுவன்‌ கண்ணனார்‌ ஆசிரியர்‌ குழு 3 742 கு. 
குட்வென்‌ கீரனார்‌ 35 35 ரந 92 
அப்ல ல்ல 57 ப்‌ 743 » 
குடவாயில்‌ கீரத்தனார்‌ » 55 748 » 
குடவாயில்‌ தரனக்கனார்‌ 35 35 33 சி. மூ. 
குடவாயில்‌ நல்லாதனார்‌ 35 » 55 » 
குண்டுகண்‌ பாலியாதனார்‌ » 4 15 கு. 5 
குதிரைத்‌ தறியனார்‌ J ப்‌] 23 சி. கு. A 
குப்பைக்‌ கோழியார்‌ 5 3» 34 கு. I 
குமட்டூர்க்‌ கண்ணனார்‌ ள்‌ ன்‌ 38 72 ்‌ 
குமுழி ஞாழலார்‌ ஈப்பசலையார்‌ ன ன்‌ 46 சி.கு. 
குழல்‌ தத்தனார்‌ 5» 5; 106 » 

ளம்பனார்‌ 35 33 110 93 
குளம்பாதாயனார்‌ » » 7, » 
குறமகள்‌ இளவெயினி 55 ன 132 க. 
குறமகள்‌ குறிஎயினி 35 33 53 39 
குறியிறையார்‌ EY] 3» 133 35 
குறுங்கீரனார்‌ 5 ப 135 | சி.கு. 
குறுங்குடி மருதனார்‌ » ர 5; 35 
குறுங்கோழியூர்‌ கிழார்‌ 5 ல்‌. 5 கு. 
குறுவழுதியா 55 i 136 | ௧.கு. 
குன்றம்‌ பூத்னா 35 35 141 கு 
குன்‌.றியனார்‌ EY] ET] 142 சி கு 
குன்றூர்கழார்‌ மகனார்‌ HD 5 » 5» 
குன்றூர்கிழார்‌ மகனார்‌ கண்ணத்தனார்‌ Hs 55 :5 33 
கூகைக்கோழியார்‌ . த ர்‌ 150 கு. 


கூடலூர்‌ கிழார்‌ 


கூவல்‌ மைந்தனார்‌ 

கூழிக்கொ ற்றனார்‌ 

கூற்றங்குமரனார்‌ 

கேசவனார்‌ 

கொட்டம்பலவனார்‌ 

கொடிமங்கலத்து வாதுளி நற்சேந்தன்‌ 
கொடியூர்‌ கிழார்‌ மகனார்‌ நெய்தல்‌ தத்தனார்‌ 
கொல்லன்‌ அழிசி 

கொல்லிக்‌ கண்ணனார்‌ 
கொள்ளம்பக்கனார்‌ 
கொற்றங்கொற்றனார்‌ 

கொற்றனார்‌ 

கோக்குள முற்றனார்‌ 
கோட்டம்பலத்துத்‌ துஞ்சிய சேரமான்‌ 
கோட்டியூர்‌ ஈல்லாந்தையார்‌ 

கோடை பாடிய பெரும்பூதனார்‌ 
கோண்மா நெடுங்கோட்டனார்‌ 

கோ தமனார்‌ 

கோப்பெருஞ்சோழன்‌ 

கோவதத்தர்‌ 

கோவூர்‌ கிழார்‌ 

கோவேங்கைப்‌ பெருங்கதழ்வர்‌ 
கோழிக்‌ கொற்றனார்‌ 
கோளியூர்கிழார்‌ மகனார்‌ செழியனார்‌ 


கோனாட்டு எறிச்சலூர்‌ மாடலன்‌ மதுரைக்குமரனார்‌ 


சங்க வருணரெனும்‌ நாகரியர்‌ 
சத்தி நாதனார்‌ 
தியில்‌ 
சாகலாசனார்‌ 

சாத்தனார்‌ 

த்த 


ஆசிரியர்‌ குழு 


186 


238-239 
259 


268 


280 


| தொகுதி | பக்கம்‌ | 


தொபர்‌| பருதி ்‌ ்‌ வரில முத கத்‌ 
ஷ்‌ 1 ஷ்‌ பொருள்‌ ஆசிரியர்‌ | ல்‌ பள்‌ | தன்மை 
TT வை ைகைகைகை கை கையை ைகை சை ைகை காயாக ம்‌ எமாமாமாட மராம்‌ 
| 
4 1914 | சிறுமோலிகளார்‌ ஆசிரியர்‌ குழு 4 | 761 | சி.க. 
சம்‌ | 295 இறுவெண்தேரையார்‌ 5» 1s 5 #5 
36 | 9% | சிறைக்குடி ஆந்தையார்‌ ப எட்ட நதர கு. 
977 1997 | சத்தலைச்சாத்தனார்‌ ு த எட்ட க. 
218 700 செங்கண்ணஞர்‌ 35 | 35 | 151 கு. 
239 720 செ ம்பியஞர்‌ EE} i 95 168 3» 
240 | 40 | செம்புலப்‌ பெயல்£ீரார்‌ று நள்‌ த 
241 | 241 செய்தி வள்ளுவன்‌ பெருஞ்சா த்தனார்‌ 15 க்‌ 146 ற 
242 (742 | செயலூர்‌ இளம்பொன்‌ சாத்தன்‌ கொற்றனார்‌ ல்‌ கட) ள்‌ 
243 | 243 | செல்லூர்க்‌ கொற்றனர்‌ HY 5 | 186 | சி.க. 
244 | 244 | ரெல்லூர்க்‌ கோசிகன்‌ கண்ணனார்‌ ்‌ ல்‌ விர தனா கு. 
245 | 245 | செல்லூர்‌ இழார்‌ மகனார்‌ பெரும்பூதங்கொற்றனார்‌ வத்தை அத்தை ன்‌ 
246 246 சேந்தங்கண்‌ ணஞர்‌ 33 | ரு 208 35 
| 247 247 சேந்தம்‌ பூதனார்‌ 95 | 55 95 5» 
| 248 248 சேந்தன்‌ கீரனார்‌ - 33 LE} 33 சி. கு. 
(ச 249 (249 | சேரமான்‌ இளங்குட்டுவன்‌ » ்‌ 211 » 
(2 சேரமான்‌ கணைக்காலிரும்பொறை 77 ர்‌ ன்‌ கு. 
சேரமான்‌ கோட்டம்பலத்துத்‌ துஞ்சிய மாக்கோதை 35 தர்‌ 53 5 
சேரமான்‌ பாலைபாடிய பெருங்கடுங்கோ Fs 5 212 Fe 
சேரமானெந்தை 33 ப] 35 சி. கு. 
சோணுட்டு முகையலூர்ச்‌ சிறுகருந்தும்பியார்‌ 5 1 256-259) க. 
சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ » ந 278 ழ்‌ 
சோழன்‌ நல்லுருத்திரன்‌ 93 99 FE] LE] 
சோழன்‌ நலங்கிள்ளி 33 ES] ்‌] 35 
தங்கால்‌ ஆத்திரேயன்‌ செங்கண்ணஞர்‌ ்‌ 2 2 409 2 
தங்கால்‌ பொற்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ ப ன்‌ உ (ச.கு.4பா, 
தங்கால்‌ பொற்கொல்லர்‌ » ய்‌ 409-410 | க.ஃபா. 


தண்காற்பூட்‌ கொல்லனார்‌ ்‌்‌ உட... 440 கு; 


சீழ்‌ ம்‌ 
தலையாலங்‌ கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியன்‌ 


தனிமகனார்‌ 

தாமப்பல்‌ கண்ணனார்‌ 
தாமோதரனார்‌ 
தாயங்கண்ணனார்‌ 
தாயங்கண்ணியார்‌ 
தப்புத்‌ தோளார்‌ 
திருத்தாமனார்‌ 
திருவள்ளுவர்‌ 


ன்மிதி நாகனார்‌ 
ட வர்‌ 


துறைக்குறுமாவிற்‌ பாலங்கொற்றனார்‌ 


துறையூர்‌ ஓடைகழார்‌ 


| தூங்கலோரியார்‌ 
தேய்புரிப்‌ பழங்கயிற்றனார்‌. 


தேரதரனார்‌ 
தேவகுலத்தார்‌ 
தேவனார்‌ 


அனா ட 
தொடித்தலை விழுத்தண்‌ டினார்‌ 
தொண்டி அமூர்ச்சாத்தனார்‌ 


தொல்கபிலர்‌ 
தொல்காப்பியனார்‌ 
நக்கண்ணையார்‌ 
நக்கீரர்‌ 


நச்செள்ளையார்‌ 


.்‌ Ta ஆல 


தனார்‌ 
‘he சத்தத்தலர்‌ (சிறுபானாற்றுப்படை) 


மீனட்சிசுந்தரஞர்‌, 
தெ. பொ. 
ஆசிரியர்‌ குழு 


23 
சுப்பிரமணிய பிள்ளை, 
பேராசிரியர்‌ 
வித்துவான்‌, ஜீ. 
ஆசிரியர்‌ குழு 


2 
3 
ஜி 
ஸ்‌ 
3 
ந 
அ 
3 
& 
க 
்‌ 
% 
4 


தொடர்‌ 
எண்‌ 


250 
200 
201 
202 
203 


பருகி 


நப்பரலத்தனார்‌ 

நப்பூதனார்‌ 

நம்பி குட்டுவனார்‌ 
ஈரிவெருஉத்‌ தலையார்‌ 
நரைமுடி நெட்டியார்‌ 
ஈல்லந்துவார்‌ 

நல்லாவூர்‌ கிழார்‌ 
நல்லிறையனார்‌ 

நல்லூர்ச்‌ சிறுமேதாவியார்‌ 
நல்விளக்கனார்‌ 
நல்வெள்ளியார்‌ 
நல்வேட்டனார்‌ 

நற்சேந்தஞர்‌ 
நற்றங்கொற்றனார்‌ 
நற்றமனார்‌ 

நன்னாகனார்‌ 

நன்னாகையார்‌ 
நாகம்போத்தனார்‌ 
நாமலார்‌ மகன்‌ இளங்கண்ணன்‌ 
நிகண்டன்‌ கலைக்கோட்டுத்‌ தண்டனார்‌ 
நெட்டிமையார்‌ 
நெடுங்கழுத்துப்‌ பரணர்‌ 
நெடும்பல்லியத்தனார்‌ 
நெடும்பல்லியத்தை 
நெடுவெண்ணிலவனார்‌ 
நெய்தல்‌ தத்தனார்‌ 

நெய்தற்‌ கார்க்கியார்‌ 


நெய்தற்‌ சாய்த்துய்த்த ஆவூர்‌ கிழார்‌ 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ குழு 


| 


தொகுதி 


எண்‌ 


| 


பதக்கம்‌ | 


(அல்‌) | தன்மை 
பக்கங்கள்‌ | 


சொச்சி நியமங்கிழார்‌ ஆசிரியர்‌ குழு 6 614 கு. 


318 318 | நோய்பாடியார்‌ த்‌ 5 619 55 
319 | 319 பக்குடுக்கை நன்கணியார்‌ 5 33 624 2 
920 320 படுமரத்து மோசிக்&ரனார்‌ 93 35 683 EE) 
321 1321 படுமரத்து மோசிகொற்றனார்‌ $5 55 53 55 
922 | 322 பதடி வைகலார்‌ i 713 சி.கு 
524: | 925 பதுமனார்‌ 4 ம 719 கு. 
324 | 324 பரணர்‌ தர 12 744 க. 
924. '|:525 பராயனார்‌ ச ச 754 சி. கு. 
326 | 326 பரூஉமோவாய்ப்‌ பதுமனார்‌ Ha 11 
821. | 927 பறகாட்டுப்‌ பெருங்கொற்றனார்‌ ழ்‌ 3 39 கு. 
328 | 328 பனம்பாரனார்‌ ss ல 58 சி.கு 
329 | 329 பாண்டியன்‌ ஏனாதி நெடுங்கண்ணனார்‌ < ர 138 கு 
330 | 330 பாண்டியன்‌ பன்னாடு தந்தான்‌ ற்ற ம. 139 ன்‌ 
331 | 331 பாண்டியன்‌ மாறன்‌ வழுதி 1 ஆ ழ்‌ a 
332 | 332 பாரசாபரா 5 176 சி.கு 
ப. 333 | 333 பாரதம்‌ ச்‌ பெருந்தேவனார்‌ ர க 185 கு. 
ட்ட 334 | 334 பாரி மகளிர்‌ ல்‌ 2 203 க. 
8. 985... ]:-835 பாலைக்கெள தமனர்‌ F ந 236 கு. 
336 | 336 பாலை பாடிய பெருங்கடுங்கோ 2 ர 237 க. 
337 | 337 பாவைக்‌ கொட்டிலார்‌ 55 ஜி 241 சி. கு. 
க 338 | 338 பிசிராந்தையார்‌ ல ன்‌ 267-268 கு. 
ம்‌ ப 339 339 பிரமசாரி 33 33 290 35 
“43 340 | 340 பிரான்சாத்தனார்‌ ்‌ ்‌ வ ந 314 சி.க. 
£ 341 | 341 புதுக்கயத்து வண்ணக்கன்‌ கம்பூர்கிழான்‌ $f ல்‌ 431 கு. 
அது 342 | 342 புறத்திணை நன்னாகனார்‌ லி 5 519 5: 
2 343 | 343 பூங்கண்‌ உத்திரையார்‌ ஸ்‌ 540 8 
344 | 344 | பூங்கண்ணர்‌ 1 க க சி.கு 
345 | 345 | பூதக்கண்ணனார்‌ ன 5 554 » 


346 | 346 பூதப்பாண்டியன்‌ பெருந்தேவி பெருங்கோப்பெண்டு 4) 
347 | 347 பூதத்தேவர்‌ 5» » EY] EF} 


சத்பகலர்‌ 


நரகு 

பருங்கண்ணர்‌ 
பெருங்குன்றூர்‌ கிழார்‌ 
பெருங்கெள சிகனார்‌ 


தலைச்‌ சாத்தனார்‌ 
பெறர்தோட்குதல்‌ சாத்தன்‌ 
பெரும்பதுமனா 
பெரும்பாக்கனார்‌ 
பேய்மகள்‌ 

பேய்மகள்‌ இளவெயினி 
பேயஞர்‌ 
பேயார்‌ 
பேராலவாயர்‌ 


ம்‌ கா்‌ 


துக்‌ தீரந்தையார்‌ 
பொதும்பில்‌ கிழார்‌ 
பொதும்பில்‌ கழ 


ரர்‌ மகனார்‌ வெண்கண்ணியார்‌ 
பொதும்பிற்‌ புல்லாளங்‌ கண்ணியார்‌ 
பொய்கையார்‌ 

பொருந்தில்‌ இளங்கீரனார்‌ 

கா 
பொன்முடியார்‌ 
பொ ர்‌ 


ன்னாக . 
ந்தைப்‌ பசலையார்‌ 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ குழு 


ட ஆங்க கட்க பவத்‌ 


உறு 2 பந்தல்‌ ந்த 


தொகுதி ன 


்‌ தன்மை 
எண்‌ (பக்கங்கள்‌ 


மடல்‌ பாடிய மாதங்கரனார்‌ 

மதுரை அளக்கர்‌ ஞாழலார்‌ மகனார்‌ மள்ளனார்‌ 
மதுரை ஆசிரியர்‌ கோடங்கொற்றனார்‌ 

மதுரை இளங்கண்ணிக்‌ கெளசினார்‌ 

மதுரை இளம்பாலாசிரியன்‌ சேந்தன்‌ கூத்தனார்‌ 
மதுரை எழுத்தாளன்‌ சேந்தன்‌ பூதனார்‌ 
மதுரை ஓலைக்கடைக்கண்ணம்‌ புகுந்தாராயத்தனார்‌ 
மதுரை ஓலைக்கடையத்தர்‌ நல்வெள்ளையார்‌ 
மதுரைக்‌ கடையத்தார்‌ மகன்‌ வெண்ணாகனார்‌ 
மதுரைக்‌ கண்டரத்தனார்‌ 

மதுரைக்‌ கண்ணத்தனார்‌ 

மதுரைக்‌ கண்ணனார்‌ 

மதுரைக்‌ கணக்காயனார்‌ 

மதுரைக்‌ கதக்கண்ணனார்‌ 

மதுரைக்‌ கவுணியன்‌ பூதத்தனார்‌ 

மதுரைக்‌ கள்ளிற்கடையத்தன்‌ வெண்ணாகனார்‌ 
மதுரைக்‌ காஞ்சிப்‌ புலவர்‌ 

மதுரைக்‌ காமக்கணி நப்பாலத்தனார்‌ 
மதுரைக்‌ கூத்தனார்‌ 

மதுரைக்‌ கொல்லன்‌ புல்லர்‌ 

மதுரைக்‌ கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ 

மதுரைச்‌ சுள்ளம்‌ போதனார்‌ 

மதுரைத்‌ தத்தங்கண்ணனார்‌ 

மதுரைத்‌ தமிழ்க்‌ கூத்தன்‌ நாகன்‌ தேவனார்‌ 
மதுரைப்பள்ளி மருதங்கிழார்‌ மகனார்‌ சொகுத்தனார்‌ 
மதுரைப்‌ பாலாசிரியர்‌ ஈப்பாலனார்‌ 

மதுரைப்‌ பாலாசிரியர்‌ ஈற்றாமனார்‌ 

மதுரைப்‌ புல்லங்கண்ணனார்‌ 

மதுரைப்‌ பூவண்டன்‌ நாகன்‌ வேட்டனார்‌ 
மதுரைப்‌ பெருங்கொல்லனார்‌ 

மதுரைப்‌ பெருமருதனார்‌ 


அசிரியர்‌ குழு 


ன தனா. 


தொடர்‌ 


எண்‌ 


பருதி 
எண்‌ 


107 
108 


பொருள்‌ 


மதுரைப்‌ பெருமருதிள நாகனார்‌ 

மதுரைப்‌ போத்தனார்‌ 

மதுரை மருதங்கிழார்‌ மகன்‌ இளம்போத்தனர்‌ 
1॥துரை மருதங்கிழார்‌ மகஜர்‌ பெருங்கண்ணஞர்‌ 
மதுரை மருதனிள நாகனார்‌ 

மதுர வேளாசான்‌ 

மதுரை வேளாதத்தர்‌ 

மருங்கூர்‌ கிழார்‌ பெருங்கண்ணஞர்‌ 
மருங்கூர்ப்‌ பட்டினத்துச்சேந்தன்‌ குமரனார்‌ 
மருங்கூர்ப்‌ பாகைச்‌ சாத்தன்‌ பூதனார்‌ 
மருதம்‌ பாடிய இளங்கடுங்கோ 
மலையர்‌ 

மள்ளனார்‌ 

மாங்குடி கிழார்‌ 

மாங்குடி மருதனார்‌ 

மாடலூர்‌ கிழார்‌ 

மாதிரத்தர்‌ . 

மாமலாடனார்‌ 

மாமூலனார்‌ 

மாயேண்டனார்‌ 

மார்க்கண்டேயனார்‌ 

மாலைமா றனர்‌ 

மாவளத்தனார்‌ 

மாற்பித்தியார்‌ 

மாறோகத்துக்‌ காமக்கணி நப்பாலத்தனார்‌ 
மாறோகத்து நப்பசலையார்‌ 

மிளைக்கந்தனார்‌ 

மிளைப்பெருங்கந்தனார்‌ 


பக்கம்‌ 


212 


) | தன்மை 


கு.ப. 


கு. 
212-213 | கு.4பா. 


கு. 


விரிச்சியூர்‌ நன்னாகனார்‌ 


மிளை வேள்‌ தித்தனார்‌ 
மீனெறி தூண்டிலார்‌ 
முக்கல்‌ ஆசான்‌ நல்வெள்ளையார்‌ 
முடங்கிக்‌ கிடந்த நெடுஞ்சேரலாதன்‌ 
முடத்தாமக்‌ கண்ணியார்‌ 
முடத்திருமாறன்‌ 
முப்பேர்‌ நாகனார்‌ 
முரஞ்சியூர்‌ முடிநாகராயர்‌ 
முள்ளியூர்‌ பூதியார்‌ 
முதுவெங்கண்ணனார்‌ 
தால்‌ 

மாசிக்கரையனார்‌ 
மோசி கண்ணத்தனார்‌ 
மோசி கீரனார்‌ 
மோசி கொற்றனார்‌ 
மோசி சாத்தனார்‌ 
மோதாசனார்‌ 
வடநெடுந்தத்தனார்‌ 
வடம வண்ணக்கன்‌ தாமோதரனார்‌ 
வடம வண்ணக்கன்‌ பெருஞ்சாத்தனார்‌ 
வடமோதங்கிழார்‌ 
வண்ணக்கன்‌ சோருமருங்குமரனார்‌ 
வண்ணப்புறக்‌ கந்தரத்தனார்‌ 


 வருமுலையாரித்தி 


வன்பரணர்‌ 

வாடாப்‌ பிரமந்தர்‌ 
வாயில்‌ இளங்கண்ணனார்‌ 
வாயிலான்‌ தேவனார்‌ 
வான்மீகியார்‌ 

விட்ட குதிரையார்‌ 


ட்டம்‌ 8 


ஆசிரியர்‌ குழு 
33. 
33 


க்‌ பச 


மல்டி சம்வம்‌ ந்‌ 1 


%, 
ணட ட்ட இர்‌ 


பக்கம்‌ 
ஆசிரியர்‌ | ப்‌ (அல்‌) | தன்மை 
எண (பக்கங்கள்‌ 
விரியூர்‌ ஈக்கனார்‌ ஆசிரியர்‌ 9 356 த்‌ 
வில்லக விரலிஞர்‌ ந ள்‌ 357 ன்‌ 
விழிக்கட்பேதைப்‌ பெருங்கண்ணஞர்‌ 5; 2 419 க 
விற்றாற்று மூதெயினனர்‌ ச i 427 ன்‌ 
விற்றூற்று வண்ணக்கன்‌ தத்தனார்‌ 1) ப்‌ 2 2 
வி த்தொழில்‌ சோகரனார்‌ pS ப 428 சத 
வீரை வெளியஞர்‌ 35 ரர 452 35 
வெண்கொற்றனார்‌ ர்‌ ச்‌ 462 ம்‌ 
வெண்ணிக்குயத்தியார்‌ 33 53 » 
வெண்பூதனார்‌ 59 5 165 EE] 
வெண்பூதியார்‌ ப்‌] 95 33 25 
வெண்மணிப்பூதியார்‌ ப்‌ ம்‌] 466 33 
வெள்ளாடியனார்‌ 2 i 493 | சி.கு. 
வெள்ளியர்தின்னனார்‌ , 3; ல்‌ 496 3 
வெள்ளிவீதியார்‌ 55 55 55 
வெள்ளெருக்கிலையார்‌ 33 35 498 கு. 
வெள்ளைக்குடி நாகனார்‌ 35 33 32 35 
வெள்ளைமாளர்‌ ig 499 | 9.௧. 
484 வெறிபாடிய காமக்கண்ணியார்‌ ry 0 505 கு. 
485 வேட்டக்கண்ணனார்‌ 2 த 514 ர்‌ 
| 496 வேம்பற்றூர்க்கண்ணன்‌ கூத்தனார்‌ 1 524 ன்‌ 
1407 | வேம்பற்றூர்க்‌ குமரனார்‌ . 5 » ம. 


ஆல்‌ ல தல அம்‌ அவக பறி அ அது பட பத்து 


மச டி 


2. சங்க கால அரசர்கள்‌ 


2௮4. 4 
. (௮) சேரர்‌ 

தொடர்‌ | பகுதி : தொகுத | பக்கம்‌ ்‌ 

எண்‌ | எண்‌ மகள்‌ | பம்‌ | எண்‌ பத்க்‌ த்‌ 

ம்‌ பக்கங்கள்‌) 0 

488 | | ஆட்டனத்தி இட்‌ ்‌ ஆசிரியர்‌ குழு 1 346 19.கு.--பா. 2 
489 2 ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ 3 352 கு. 
490 1 ஆதன்‌ அவினி . ன்‌ ழ்‌ 365 சி.கு. 
491 4 ஊதியஞ்சேரல்‌ 55 2 263 சிகுஃபா. 
492 3 உதியன்‌ 35 » 35 கு. 

142 6 கருவூர்ச்‌ சேரமான்‌ சாத்தனார்‌ - $5 3 282 சி.கு 
493 7 களங்காய்க்‌ கண்ணி நார்முடிச்சேரல்‌ 5 ல்‌ 375 கு 
494 8 கோச்சேரமான்‌ யானைகட்சேய்‌ மாந்தரஞ்‌ ர 4 276 ன்‌ 

சேரலிரும்பொறை ்‌ 
216 9 கோட்டம்பலத்துத்‌ துஞ்சிய சேரமான்‌ ட 5 280 ஆ 
495 10 செங்குட்டுவன்‌ _— 5 157 பா. 
496 11 சேரமான்‌ அந்துவஞ்சேரலிரும்பொறை ஆசிரியர்‌ குழு ல்‌ 210-211| கு. 
249 12 FF} இளங்குட்டுவன்‌ EF] 33 211 சி, கு 
407 13 ay கடலோட்டிய வெல்கெழு குட்டுவன்‌ $3 33 35 கு. 
498 14 சேரமான்‌ கடுங்கோ வாழியாதன்‌ ay 5 ல்‌ ல்‌ 
250 15 உட. கணைக்காலிரும்பொறை 5 » » ல 
499 | 16 உ. கருஜரேறிய ஒள்வரட்கோப்பெருஞ்‌ i வ 2 ர்‌ 
சேரலிரும்பொறை ஆ 

500 | 17 உ குட்டுவன்‌ கோதை » » » வ a 
501 18 உ... குடக்கோச்‌ சேரலிரும்பொறை 53 3 § a 
502 19 55 நெடுஞ்சேரலாதன்‌ 


503 20 கோக்கோதை மார்பன்‌ 


பொருள்‌ 


சேரமான்‌ கோட்டம்பலத்துத்‌ துஞ்சிய மாக்கோதை 
ு  தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை 
5» பாமுளூரெ றிந்த நெய்தலங்கானல்‌ 


இளஞ்சேட்சென்னி 


ு பால்‌ பாடிய பெருங்கடுங்கோ 


உ பெருஞ்சேரலாதன்‌ 


உ பெருஞ்சோ மறுகின்‌ சேரலாதன்‌ 


» மாரிவெண்கோ 
3 வஞ்சன்‌ 


சேரமாளெந்தை 
சேரர்‌ 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ 

நம்பி குட்டுவனார்‌ 
நெடுஞ்சேரலாதன்‌ 

பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ 


பாலை பாடிய பெருங்கடுங்கோ 
மருதம்‌ பாடிய இளங்கடுங்கோ 


மாந தரன்‌ 
பத்தான்‌ இரும்பொறை 


முடங்கிக்‌ இடந்த நெடுஞ்சேரலாதன்‌ 


11! க்‌ 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ குழு 


3» 


கனகசபாபதி பிள்ளை, 


டாக்டர்‌ கே. 
உமாபதி, த. செ. 
ஆசிரியர்‌ குழு 


ஆசிரியர்‌ குழு 


தொகுதி 
எண்‌ 


ஆட்ட கடக தத்‌ ம்‌ 2 நக்கல்‌ பகல ல்‌ இட்ட அர்த்த வவட ல்‌ 


பக்கம்‌ 3 
(அல்‌) | தன்மை 
பக்கங்கள்‌ 
% ந 
211 கு. 
211-212 க. 
212 கு. 
1 33 
35 35 
35 32 
5 சி.கு 
35 ச 
212-213 க. 
213-215| ,, 
292 கு. 
579-580 க. 
17 குபா, 
237 க. 
143 கு 
224 க்‌ 
1 பா 


௨௨ முலு லம்‌. 


= வம்‌ 


ஆதொண்டைச்‌ சக்கரவர்த்தி 


(ஆ) சோழர்‌ 


இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி 
கரிகாலன்‌ 

காரியாற்றுத்‌ துஞ்சிய நெடுங்கிள்ளி வளவன்‌ : 
குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி வளவன்‌ 
கோப்பெருஞ்‌ சோழன்‌ 

செம்பியனார்‌ 

சோழன்‌ இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி 


இளவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய 
நலங்கிள்ளி சேட்சென்னி 

குராப்பள்ளித்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ 

குராப்பள்ளித்‌ துஞ்சிய பெருந்திருமா 
வளவன்‌ 

குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ 

செங்கணான்‌ 

செருப்பாழி யெறிந்த இளஞ்சேட்சென்னி 

நல்லுருத்திரன்‌ 

நலங்கிள்ளி 

நலங்கிள்ளி தம்பி மாவளத்தான்‌ 

நெய்தலங்கானல்‌ இளஞ்சேட்சென்னி 

போர்வை கோப்பெரு நற்கிள்ளி 

முடித்தலை கோப்பெரு நற்கிள்ளி 

வேற்பஃறடக்கைப்‌ பெருநற்கிள்ளி 


தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ 
நெடுங்கிள்ளி 
மனுமுறை கண்ட சோழன்‌ 


தித்தன்‌ 


மாவளத்தான்‌ 


ஏ. அண ஏ அ... வவ... 
374 பா. 
61 கு. 

245-246 க. 
541 | கு. 

112-113 க. 
297 | கு. 
168 4 
277 ம்‌ 
33 EE} 

277-278 ன்‌ 
278 
92 33 
33 32 
35 சி.கு.--பா. 
EY] கு. 
33 3 

35 3 

2 சி.கு. 

35 கு. 

EE) சி. கு. 
© 


212-213| கபா. 
579 


143 
688 
252 | ரச 


MC! 


பொருள்‌ ஆசிரியர்‌ | Ld ம்‌ தன்மை 
அண்டர்‌ மகன்‌ குறுவழுதி ஆசிரியர்‌ குழு 1 32 | ௧: 
அறிவுடை கம்பி 55 » 267 » 
ஆரியப்படை தந்த நெடுஞ்செழியன்‌ 3h » 420 5 
இலவந்திகைப்‌ பள்ளி துஞ்சிய நன்மாறன்‌ 35 2 177 கு 
உக்கிரப்‌ பெருவழுதி 33 3 | » 206 ய்‌ 
ஒல்லையூர்‌ தந்த பூதபாண்டியன்‌ » 5 678 » 
கடலுள்‌ மாய்ந்த இளம்பெருவழுதி 55 ட்ப 66 » 
தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 2 5 537 க 
நெடுஞ்செழியன்‌ 
நிலந்தரு திருவிற்‌ பாண்டியன்‌ » 6 473 > 
நெடுஞ்செழியன்‌ அர Sy த்‌ 579 5; 
பாண்டியன்‌ ஏனாதி நெடுங்கண்ணஞனர்‌ ல 138 | கு.*பா. 
ர கருங்கையொள்வாட்‌ பெரும்பெயர்‌ ல்‌ க்‌ ழி சி. கு. 
வழுதி 
» கீரஞ்சாத்தன்‌ த EE} 55 3» ©: 
ம்‌] கூடகாரத்துத்‌ துஞ்சிய மாறன்‌ வழுதி 3 EY] 93 33 
பி சித்திரமாடத்துத்‌ துஞ்சிய நன்மாறன்‌ » ஜடப்‌ » ம்‌ 
க பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி த்‌ | 139 55 
33 பன்னாடு தந்தான்‌ 55> | EE} 55 3» 
3» மாறன்‌ வழுதி 2 த 5 33 | 33 39. சி. க. 
» வெள்ளியம்பலத்துத்‌ "துஞ்சிய ர 5; » கு. 
பெருவழுதி 
பெருவழுதி ற 8 611 5 
மாகீர்த்தி ஜு 35 251 சி.கு. 
மாலை மாறனார்‌. ற்‌ 3 397 கு. 
முடத்திருமாறன்‌ - rk 2 211 !சி.கு.ஃபா 
வடிம்பலம்ப நின்ற பாண்டியன்‌ 3 | 49 ப்ப: 5 
: த (ஈ) சங்க கால ஆரிய அரசர்கள்‌ 
ஆரியவரசர்‌ யாழ்பிரமதத்தனார்‌ சிரியர்‌ | 421 : 
ஆரியவரசன்‌ பிரகத்தன்‌ ட்‌ » ப | » | 2 | சகு. 


எழ ப வக்கர. 
ற டத்‌ உடல்‌ 08 ப ட்‌ சனா க ௪ . A 


E 
ன 
“ 
D: 
அ 
்‌ 

ப்‌ 
்‌ கப்‌ 


க சாகாம ட 


3] 


தொடர்‌ 
எண்‌ 


549 
550 
551 


552- 


553 
554 
- 555 
556 
557 
558 
959 


பகுதி 
A ட [ற ஆ 


DONO RON 


அக்குரன்‌ 
அகுதை 

அஞ்சி 
அண்டிரன்‌ 
அதியமான்‌ 
அந்திமான்‌ 
அந்துவன்‌ கீரன்‌ 


ஆய்‌ எயினன்‌ 


இளங்கண்டீரக்கோ 
ஈர்ந்தூர்கழான்‌ தோயன்‌ மாறன்‌ 


எயினன்‌ 
எவ்வி 
எழினி 


3. சங்ககால வள்ளல்கள்‌ 


பொருள்‌ 


ஓய்மான்‌ நல்லியாதன்‌ 
ஓம்மான்‌ வில்லியா தன்‌ 


ஓய்மாணாட்டு நல்லியக்கோடன்‌ 


கடலன்‌ 


கடிய நெடுவேட்டுவன்‌ 
கண்டீரக்கோப்பெருகள்ளி 


கழுவுள்‌ 
காரி 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ குழு 


TTT YT ம 
(அல்‌) 


பக்கங்கள்‌ 


தன்மை 


பொருள்‌ 


குமணன்‌ 
கொண்கானங்கிழான்‌ 
சிறுகுடி கிழான்‌ பண்ணன்‌ 


சோனுட்டுப்‌ பூஞ்சாற்றூர்ப்‌ பார்ப்பான்‌ 


கெளணியன்‌ விண்ணயந்தான்‌ 
சோழமகாட்டுப்‌ பிடவூர்கிழார்‌ மகன்‌ 
பெருஞ்சாத்தன்‌ 
ட்‌ / வேணாநி தஇருக்குட்டுவன்‌ 


தழும்‌ 

rir "சோன்‌ நறிக்கோன்‌ 
திரையன்‌ 

தேர்வன்‌ மலையன்‌ 
நல்லியக்கோடன்‌ 

நள்‌ 

நாஞ்சிற்‌ பொருகன்‌ 
நெடுமானஞ்சி 


ன்‌ 
பொகுட்டெழினி 
பொறையாற்றுக்கிழான்‌ 
மல்லிகிழான்‌ காரியாதி 
வட்டாற்று எழினியாதன்‌ 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ குழு 


39 


ஆசிரியர்‌ குழு 
மகாலிங்கம்‌, வி. ஆர்‌. 
ஆசிரியர்‌ குழு 


மாணிக்கம்‌, டி. எஸ்‌. 
ஆசிரியர்‌ குழு 


தொகுதி 
எண்‌ 


4 


ம்க்‌ TE. 
பக்கம்‌ 
(அல்‌) | தன்மை 
பக்கங்கள்‌ 
38 | கு. 
240 35 
751 5 
258 ப 
274 $5 
278 சி.கு 
541 கு. 
574 ந 
56 5 
177 19.கு.4பா 
308 2 
313 ப 
333-334 க 
581 பா 
690 குபா 
202 க. 
468 சி.கு 
598 5 
623-624 க. 
645 சி.கு 
692 ப்‌ 
155 கு. 
191 சி.கு 


சய 5 ஸு 


ந்து ப்பட்‌ கத்தும்‌ நள்‌ உ 1 கங்‌ அப அறிந்திட குவவு 


4. சங்க காலக்‌ குறுநில மன்னர்கள்‌ -- சிற்றரசர்கள்‌-- ஊர்த்‌ தலைவர்கள்‌ 
பக்கம்‌ 


த Gd பகுதி rr யப வகைய அனைய வையை வகையை வயா 
சச தாடர்‌| பகு 3 தொகுதி 
இதல்‌ எச்‌ | 

மீதத்து 


(அல்‌) 
4 


பக்கங்கள்‌ 


3 597 1 அம்பர்கிழான்‌ அருவந்தை சிரியர்‌ 1 98-99 ர 
58 | 2 | அழச்‌ ட 8 
599 3 அறுகை eS ய்‌ 208 5 
600 4 | அன்னி = 274 | ௧. 
601 5 ஆதன்‌ எழினி க ய்‌ 365 கு. 
602 6 ஆதி அருமன்‌ வ ன 367 சி.கு. 
603 7 ஆந்தை a ச 376 ல்‌ 
604 8 | ஆ » ம்‌ 452 ஜு 
605 9 இளங்கோ வேண்மான்‌ | 3 2 79 2 


606 10 இருங்கோவேள்‌ 


்‌ 607 11 இளங்குமணன்‌ ல ம 140 | கு.பா 

ட: 608 12 இளவிச்சிக்கோ ன்‌ 0 142 |௪.கு.-பா 

்‌ 609 13 உதிட்டிரன்‌ — ர 263 பா. 

11 610 14 ஊமன்‌ ஆசிரியர்‌ குழு 2 447 லி 

1 611 15 எருமையூரன்‌ 93 5 551 சி.கு.-்பா. 
612 16 ஏறைக்கோன்‌ 2 க 616 கு. 
613 17 கடிய நெடுவேட்டுவன்‌ $3 86 Fe 

614 18 கரும்பனூர்‌ கிழான்‌ 2 ல்‌ 265 சி.கு. 


கீ 615 19 குட்டுவன்‌ 55 fd 742 கு. 


பொருள்‌ 


கோசர்‌ 

செல்லிக்‌ கற 
தருமபுத்திரன்‌ 

இறியன்‌ (இுவமுக்துர்‌ 
இதியன்‌ (பொதியமலை) 
நன்னன்‌ 

பரதவர்‌ 

பாணன்‌ 

பிட்டங்‌ கொற்றன்‌ 
மலையமான்‌ சோழிய ஏனாதி திருக்கண்ணன்‌ 
முத்தரையர்‌ 

மூவன்‌ 

வல்லார்‌ கிழான்‌ பண்ணன்‌ 
விச்சிக்கோன்‌ 

வெளிமான்‌ 

வேங்கை மார்பன்‌ 


ஆசிரியர்‌ குழு 


92 


ரகுதி 
எண்‌ 


(அல்‌) 


பக்கங்கள்‌ 


499 
513-514 


ணா ரால்‌ ணை ட்டன 1 இர - எல 


தன்மை 


5. சங்ககாலப்‌ படைத்தலைவர்கள்‌--வீரர்கள்‌ 


தொடர்‌| பகு : ்‌ தொகுதி தல்‌ ன்மை 
எண்‌ | எண்‌ | வத்‌ ச டப்ப 7 எண்‌ க்கள்‌ ட்‌ 
ர த ட ட A ....! எண்‌ பபச்சங்கள்‌! 
632 | ஆமூர்‌ மல்லன்‌ சிரியர்‌ 1 393 கு. 
633 2 இளம்பல்‌ கோசர்‌ ty $s ல 2 140 | கஃபா 
634 3 ஏற்றை ன 3 615 கு. 
635 4 ஏனாதி திருக்கிள்ளி ன்‌ 2 616 Hs 
636 5 | ஒல்லையூர்‌ கழான்மகன்‌ பெருஞ்சாத்தன்‌ ச 3 678 » 
637 6 கங்கன்‌ 3 6 சி. கு. 
638 7 கட்டி ட்‌ ௫ 40 கு. 
639 8 கண்ணன்‌ எழினி ப பர 112 சி. கு. 
640 9 கணையன்‌. ன்‌ க 161 கு. 
641 10 குறும்பியன்‌ $i 4 136 | சி.க. 
642 11 கொடுமுடி 1 ச 240 ம்‌ 
643 [2 நாலைக்கிழவன்‌ நாகன்‌ 1 6 (422-423| கே. 
044 13 பண்ணி, a 
33 


ட்‌ | 
| 


WON ON 


அகவர்‌ 


அங்கவை (ஒளவை காலத்தவள்‌) 
ள்‌) 


அங்கவை (பாரி மக 


எர்சிவன்‌ சாத்தன்‌ 


இரம்பிடரத்தலயார்‌ 


ளவெளிமான்‌ 
ஒளியர்‌ 
கங்கர்‌ 
கண்ணகி 


சூதர்‌ 
தந்துமாறன்‌ 


நம்பி நெடுஞ்செழியன்‌ 


பாணர்‌ 
பாரி மகளிர்‌ 


ஏனையர்‌ 


பூதப்பாண்டியன்‌ தேவி கோப்பெரும்பெண்டு 


பூழியர்‌ 


நகங்கள்‌ 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ குழு 


33 


வேங்கடராமன்‌, 
௯. ரா. 
ஆசிரியர்‌ குழு 


தொகுதி 
எண்‌ 


பக்கம்‌ 


(அல்‌) 
க்கள்‌ 


தன்மை 


7. சங்கத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ 
(௮) எட்டுத்‌ தொகை 


சாக] ல 
எண்‌ பக்கங்கள்‌ 


| 
அகநானூறு . | வரதராசன்‌, மு, | 9-10 


எட்டுத்தொகை 488 


ஐங்குறுநூறு 620 


கலித்தொகை 335 


குறுந்தொகை 135 


நற்றிணை 316 


பதிற்றுப்பத்து துரைசாமிப்‌ பிள்ளை, 717-718 
சித்தாந்த கலாநிதி, 
ஒளவை, சு. 
பரிபாடல்‌ ; ழ்‌ 766-768 


புறநானூறு » 519-521 


Dm ஆய 


பொருள்‌ 


றிஞ்சிப்‌ பாட்டு 

றுபானணாற்றுப்படை 
திருமுருகாற்றுப்படை 
நெடுநல்வாடை 


பட்டினப்பாலை 
பத்துப்பாட்டு 


பெரும்பாணாற்றுப்படை 


(ஆ) பத்துப்‌ பாட்டு 


ஆசிரியர்‌ குழு 
வேங்கடராமையர்‌, 
கே. எம்‌. 


ஆறுமுகம்‌, இரா. 


மீனாட்சி சுந்தரனார்‌, 


தெ. பொ. 


3 x களைகளைக்‌. 

தொகுதி | பக்கம்‌ 
்‌ (அல்‌) | தன்மை 
டயட அகம்‌ 1 வமல்‌ மல்கி கநக ப்ட 


10 220 பா. 

pi 262 க 
97 |கி.குஅ் பா. 

580-581 க. 


| 660-661 » 
703-712 | »> 


608 பா. 
663 


பொருநராற்றுப்படை 5; ன 
தக பா்‌ ஆசிரியர்‌ குழு 8 94 [சி.க பா 
மலைபடுகடாம்‌ _— 184 பா. 
முல்லைப்‌ பாட்டு | 442 5 


7 
8 
9 
0 
1 


33 


(இ) ஏனைய நூல்கள்‌ 


திருக்குறள்‌ மீனாட்சிசுந்தரனார்‌, 726-733। ௧. 
தெ. பொ. 

தொல்காப்பியம்‌ சோமசுந்தர 215-219 கி 
பாரதி, ௪. 


தமிழறிஞர்களும்‌ கட்டுரைகளும்‌ 


தமிழறிஞர்‌ 


ஆறுமுகம்‌, இரா. 
உமாபதி, த. செ. 


கனகசபாபதி பிள்ளை, 
டாக்டர்‌, கே. 


சுப்பிரமணிய பிள்ளை, 


பேராசிரியர்‌, வித்துவான்‌, ஜீ. 


சோமசுந்தர பாரத, ௪. 


துரைசாமிப்‌ பிள்ளை, சித்தாந்த 
கலாநிதி, ஒளவை, ௬. 


மகாலிங்கம்‌, வீ. ஆர்‌. 
மாணிக்கம்‌, டி. எஸ்‌. 


மீனாட்சிசுந்தரனார்‌, தெ. பொ. 


வரதராசன்‌, மு. 


வேங்கடராமன்‌, கூ. ரா. 


வேங்கடராமையர்‌, கே. எம்‌. 


கட்டுரைத்‌ தலைப்பு 


பட்டினப்பாலை 


சேரன்‌ செங்குட்டு 
வன்‌ 


சேரர்‌ 


நக்கீரர்‌ 


தொல்காப்பியம்‌ 


பதிற்றுப்‌ பத்து 
பரிபாடல்‌ 
புறகானூறு 


பாரி 


பேகன்‌ 


திருவள்ளுவர்‌ 
பத்துப்பாட்டு 
திருக்குறள்‌ 


ஒளவையார்‌ 


அகநானூறு 
எட்டுத்தொகை 
ஐங்குறு நூறு 
கலித்தொகை 
குறுந்தொகை 
நற்றிணை 


கங்கர்‌ 


நெடுநல்வாடை 


| தொடர்‌ எண்‌ 
(ஒப்பு நோக்க) 


| 


680 
291 
510 


285 


கலைக்களஞ்சியத்தில்‌ விடுபட்ட பெயர்கள்‌ 


அஞ்சியத்தைமகள்‌ நாகையார்‌ 
கடலூர்ப்‌ பல்கண்ணனார்‌ 
கதப்பிள்ளையார்‌ 
கருவூர்க்‌ கண்ணம்பாளனார்‌ 
கழார்க்கரெயிற்றியனார்‌ 
காட்டூர்கிழார்‌ மகனார்‌ கண்ணனார்‌ 
காரிகிழார்‌ 
காவிரிப்பூம்பட்டினத்துப்‌ பொன்வாணிகனார்‌ மகனார்‌ நப்பூதனார்‌ 
நப்பசலையார்‌ 
10, கப்பண்ணனார்‌ 
3 11. நல்லச்சுதனார்‌ 
12. நல்லழிசியார்‌ 
13. நல்லுருத்திரனார்‌ 
14. கல்லெழுகியார்‌ 
15. நல்வழுதியார்‌ 
16. நன்பலூர்ச்‌ சிறுமேதாவியார்‌ 
17. பாண்டரங்கண்ணனார்‌ 
18. பார்காப்பான்‌ 
19. பிரமனார்‌ 
20. புல்லாற்றூர்‌ எயிற்றினார்‌ 
21. பெருஞ்சித்திரனார்‌ 
22. போதனார்‌ 
23. மதுரை இளங்கெளசிகனார்‌ 
24. மதுரைக்‌ காருலவியங்‌ கூத்தனார்‌ 
25. மதுரைத்‌ தமிழக்கூத்தனார்‌ 
26. மதுரைப்‌ படைமங்க மன்னியார்‌ 
27. மதுரைப்‌ பாலாசிரியர்‌ சேந்தன்‌ கொற்றனார்‌ 
28. மதுரைப்‌ பூதனிள நாகனார்‌ 
29. முதுகூத்தனார்‌ 
[இப்பட்டியல்‌, கலைக்களஞ்சியத்தையும்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌. 
_ கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சஞ்சீவி 3 
| ன்‌ வெளியிட்டுள்ள “சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணைகள்‌! 
a Te ஒப்பிட்டு அறியப்பட்டது.] i 


லு 


வ 


2 


ணு ஆ. க்கு ம்னு மு 


திருக்குறள்‌ நூலடைவு 


தொகுப்பாசிரியர்‌ 
க. த. திருநாவுக்கரசு 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


1974 


தொல்காப்பிய நூலடைவு 
இவ்வாசிரியர்‌ தொகுத்து வெளி 


யிட்டுள்ள இந்‌ நூலடைவைத்‌ தமிழாய்வு- 
_ முதல்‌ தொகுதியில்‌ காணலாம்‌. 


முன்னுரை 


தமிழின த்துக்குத்‌ தனிப்பெருஞ்‌ சிறப்பினை அளிப்பது திருக்குறள்‌. 
இத்‌ தமிழ்‌ மறையை இன்றைய உலகம்‌ வியப்புடன்‌ பாராட்டுகிறது. 
கடந்த ஈராயிரம்‌ ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள்‌ இதைப்‌ பல 
வகையாகப்‌ போற்றி வந்துள்ளனர்‌. ஆயினும்‌ அச்சு இயந்திரம்‌ 
வந்த பிறகே, இந்‌ நூல்‌ நாட்டு மக்களிடத்தில்‌ நன்கு பரவத்‌ 
தொடங்கியது. இக்‌ நாட்டிற்கு வந்த மேற்கு நாட்டவரின்‌ கருத்தையும்‌ 
கவர்ந்தது. இவற்றின்‌ விளைவாகத்‌ திருக்குறளின்‌ மூலப்ப திப்புக்கள்‌ 
பல அச்சிடப்‌ பெற்றன. அதையொட்டி உரைவிளக்கங்களும்‌ புதியவுரை 
களும்‌, ஆராய்ச்சிகளும்‌, இதழ்களும்‌, மலர்களும்‌, மொழிபெயர்ப்புக்‌ 
களும்‌ பல வெளிவந்த வண்ணமாக உள்ளன. தமிழ்‌ இலக்கியங்களுள்‌ 
பலவகையான பதிப்புக்களையும்‌, ஆராய்ச்சி நூல்களையும்‌, மொழி 
பெயர்ப்புக்களையும்‌ பேரளவிற்குக்‌ கொண்டிலங்கும்‌ நூல்‌ திருக்குறள்‌ 
ஒன்றேயாகும்‌. 


திருக்குறள்‌ ஆய்வுப்பணியில்‌ ஈடுபட்ட நாள்முதல்‌ குறளின்‌ பல 
பதிப்புக்களையும்‌, பல்வகை மொழிபெயர்ப்புக்களையும்‌, குறள்தொடர்‌ 
பான பல்வேறு நூல்களையும்‌ பார்க்கவும்‌, படிக்கவும்‌ எனக்கு வாய்ப்புக்‌ 
கிடைத்தது. அம்‌ நூல்களைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ கடந்த நான்கு 
ஆண்டுகளாகத்‌ தொகுத்து வந்தேன்‌. அவற்றை முறைப்படுத்தி 
நூலடைவு ஒன்றை நான்‌ தயாரித்தேன்‌. சென்ற ஆண்டு, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ முதல்‌ அனைத்து இந்தியத்‌ திருக்குறள்‌ கருத்தரங்கை 
நடத்தியது. அக்‌ கருத்தரங்கில்‌, என்னுடைய “திருக்குறள்‌ நூலடை 
வினை? மையெொற்றுப்படிச்‌ சுவடியாக்கித்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌ வழங்கினார்‌. அவருக்கு என்‌ 
அன்பு கனிந்த நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகின்றேன்‌. 


இப்பொழுது அதைச்‌ செப்பம்‌ செய்து, எளிதில்‌ யாவரும்‌ புரிந்து 
கொள்ளத்தக்க வகையில்‌ இந்‌ நூலடைவாக அமைத்துள்ளேன்‌. 
1972ஆம்‌ ஆண்டு முடிவு வரையில்‌ வெளிவந்துள்ள திருக்குறள்‌ நரல்‌ 
களுள்‌, எனக்கு கிடைத்த நூல்கள்‌ அனைத்தையும்‌ இந்‌ நூலடைவில்‌ 
சேர்க்க நான்‌ முயன்றுள்ளேன்‌. ' 


இத்தகைய முயற்சியில்‌ எனக்கு முன்னோடியாக விளங்கும்‌ 
இரு. திருமலை முத்துசாமி அவர்கட்கும்‌, திரு. இரா. முத்துக்குமாரசாமி 
அவர்கட்கும்‌ நன்றி செலுத்தும்‌ கடப்பாடுடையேன்‌.. 


இம்‌ நூலடைவின்‌ வாயிலாக இதுவரை வெளிவந்துள்ள திருக்குறள்‌ 
பதிப்புக்கள்‌, உரைகள்‌, ஆராய்ச்சிகள்‌, மொழிபெயர்ப்புக்கள்‌ போன்ற 
பல செய்திகள்‌ புலனாகின்றன. அவற்றைப்‌ பின்வரும்‌ அட்டவணையில்‌ 
காணலாம்‌. 


சென்னை. = 
234-73. க. த. திருநாவுக்கரசு 


1 தமிழாய்வு -3 
வ, ன்‌ நூல்களின்‌ 
எண்‌ AERITIRE எண்ணிக்கை 
p | | திருக்குறள்‌ அகராதி 5 
4 ந சொல்லடைவு 4 
1 ஆ) மேற்கோள்‌ வீளக்கம்‌ 1 
2 வள்ளூவர்‌ வரலாறு 23 | 
ம 
4 (௮) ஆராய்ச்சி நால்கள்‌ 13 - 
(ஆ) செய்யுள்‌ இலக்யெம்‌ 7 | 
(இ) நாடகம்‌ 3 | 
்‌ 3 இருவள்ளுவரின்‌ காலம்‌ 5 I 
4 இருக்குறள்‌ திரட்டு 10 
்‌ 5 | திருக்குறள்‌ பகுதிகள்‌ 27 
6 | இருக்குறள்‌ பொன்மொழிகள்‌ 3 
்‌ 7 திருக்குறள்‌ மூலப்‌ பதிப்பு 22 
3 8 | பழைய உரை 38 | 


நி (௮) கவிராஜ பண்டிதர்‌ உரை 1 
(ஆ) பெயர்‌ அறியப்படாத 


பழைய உரையாசிரியர்‌ உரை 1 
» (இ) பரிதியார்‌ உரை 1 
(ஈ) பரிமேலழகர்‌ உரை 20 

(௨) பரிமேலழகர்‌ 
உரையின்‌ தழுவல்‌ 12 
மணக்குடவர்‌ உரை 3 


தொகுப்புரை 


(௮) உரைக்கொத்து 
ம்‌ தொகுப்புரை 
உரைவளம்‌ 
இடா (இ) உரை வேற்றுமை 

்‌ (௨) தொகுப்புரை 
ஆராய்ச்சிப்‌ பதிப்பு 


மேமெமெே 


ஒமம்‌ 


புத்துரை - 


இருக்குறள்‌ நூலடைவு 


வ. 
எண்‌ 


12 


15 
16 
17 
18 
19 
20 
21 
22 


நூல்‌ வகை 


திருக்குறள்‌ ஆராய்ச்சி 


(அ) இலக்கண ஆராய்ச்சி 7 
(ஆ) இலக்கிய ஆராய்ச்சி 97 
(இ) இலக்கிய ஆராய்ச்சி 

கட்டுரைத்‌ தொகுப்பு 7 


திருக்குறள்‌ பல்கலை ஆய்வு 


(௮) அரசியல்‌ 16 
(ஆ) பொருளியல்‌ 92 
(இ) மெய்ப்பொருளியல்‌ 34 
(ஈ) வாழ்வியல்‌ 45 


ஒப்பியல்‌ ஆராய்ச்சி 


(௮) திருக்குறளும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 6 
(ஆ) திருக்குறளும்‌ பகவத்‌ கீதையும்‌ 3 
(இ) திருக்குறளும்‌ வடமொழி நூல்களும்‌ 2 
(ஈ) திருவள்ளுவரும்‌ பண்டை 


உலகப்‌ பேரறிஞர்களும்‌ 5 
(௨) திருவள்ளுவரும்‌ இக்காலத்திய 
இந்தியச்‌ சான்றோர்களும்‌ 9 


திருக்குறள்‌ கதைகள்‌ 
திருக்குறள்‌ நாடகங்கள்‌ 
குறள்‌ இசைப்‌ பாடல்கள்‌ 
குறள்பற்றிய பிற நூல்கள்‌ 
திருக்குறள்‌ நாட்குறிப்பு 
திருக்குறள்‌ இதழ்கள்‌ 
திருக்குறள்‌ மலர்கள்‌ 
இந்திய மொழிகளில்‌ திருக்குறள்‌ 
(௮) இர்தி 64% ஆராய்ச்சி நூல்‌ 1 
கி வட்ட 


குஜராத்தி 

சமஸ்கிருதம்‌ 
(ஊ) தெலுங்கு 

(எ) மலையாளம்‌ 
| து 
வங்காளி 


= 00 = ID ID ஷு 


சம! t ரு அ 
15௪ ட்ப ச: ல்‌ த 
1 உ] (ர வத்தல்‌ (2 ச்பத! 


ய்‌ தமிழாய்வு — 3 


வ, 3 நூல்களின்‌ 
எண்‌ த்‌ பப்‌ எண்ணிக்கை n. 
23 | ஆசிய மொழிகளில்‌ திருக்குறள்‌ 7 ர 
(அ) சிங்கள மொழி 2 
. (ஆ) சீன மொழி | 
1 (இ) பர்மிய மொழி | 
ம்‌. (ஈ) பிஜி மொழி 1 
(௨) மலேய மொழி 2 
24 | ஐரோப்பிய மொழிகளில்‌ திருக்குறள்‌ 
(௮) ஆங்கிலம்‌ 
்‌ (1] மொழி பெயர்ப்பு 35 
(௧) ஆங்கிலேய அறிஞர்கள்‌ 12 
1 (ங) இந்திய அறிஞர்கள்‌ 23 
[2] ஆங்கிலத்தில்‌ ஆராய்ச்சி நூல்கள்‌ 24 
3 [3] ஆங்கிலத்தில்‌ நூலடைவு 1 
(ஆ) இலத்தின்‌ மொழி 3 
(இ) செக்கு மொழி 1 
(ஈ) டச்சு மொழி | 


(௨) பிரெஞ்சு மொழி 
(ஊ) பின்னிஷ்‌ மொழி 
(எ) போலிஷ்‌ மொழி 
(ஏ) ரஷிய மொழி 1 
(ஐ) ஸ்வீடன்‌ மொழி 
(ஒ) ஜெர்மானிய மொழி 
25 | ஆராய்ச்சிச்‌ சுவடிகள்‌ (Thess) 
26 | பிற்சேர்க்கை நூல்கள்‌ 


1. லு 


ஐ. ஸரெ. ய 


பயன்படுத்தும்‌ முறை 


திருக்குறள்‌ நூல்‌அடைவு விளக்கத்தொகுதி கீழே கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. இந்நூல்‌ அடைவில்‌ 1972 ஆம்‌ ஆண்டு முடிவுவரை பதிப்‌ 
பிக்கப்பட்ட சுவடிகள்‌ மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நூல்‌ 
விளக்கத்‌ தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள நூல்கள்‌ “கோலன்‌” பகுப்பு 
முறையின்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இக்‌ காரணத்தால்‌ ஓரிரு 
நூல்கள்‌ இரண்டு தலைப்புக்களின்‌ கீழ்‌ இடம்பெற நேர்ந்துள்ளது. 
இதன்‌ இறுதியில்‌, நூலின்‌ ஆசிரியர்‌ அல்லது பதிப்பாசிரியர்களுடைய 
அகரவரிசை அடைவு ஒன்றும்‌ தரப்பட்டுள்ளது. 


ஒவ்வொரு பதிவுக்குறிப்பும்‌ நூலைப்பற்றிய பின்வரும்‌ விவரங்‌ 
களைத்‌ தருகின்றன:-(1) ஆசிரியரின்‌ பெயர்‌ அல்லது பதிப்பாசிரியரின்‌ 
பெயர்‌ (14) நூலின்‌ தலைப்பு, (111) நூல்‌ வெளியான ஊர்‌ (18) நால்‌ 
வெளியிட்டாரின்‌ பெயர்‌, (ஈ) நூல்வெளியிடப்பட்ட ஆண்டு. 


இந்நூல்‌ விவரத்‌ தொகுதியில்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ள “கோலன்‌” 
பகுப்பு முறைக்குறியீடுகளும்‌ அதன்‌ பொருளும்‌ வருமாறு:- 


031 : IC 5C _ திருக்குறள்‌ அகராதி 
031 : 1C 5W _— திருவள்ளுவர்‌ வரலாறு 
031:1IC5W:1 _— திருவள்ளுவரின்‌ காலம்‌ 
021: 16௮ _ திருக்குறள்‌ திரட்டு 
031:1052%:2 ௪. திருக்குறள்‌ பகுதிகள்‌ 
031:105%:3 _ திருக்குறள்‌ பொன்மொழிகள்‌ 
031 : 1C5 _— திருக்குறள்‌ மூலப்பதிப்பு 
031: 105: ஐ _— திருக்குறள்‌ பழைய உரை 
021 - 102-௧20 --. திருக்குறள்‌ தொகுப்புரை 
031:1G5igx:2 _— திருக்குறள்‌ புத்துரை 
031:105:ஐ::3 _— குறள்‌ விளக்க வெண்பா நூல்கள்‌ 
031:105:ஐ:1 _— திருக்குறள்‌ ஆராய்ச்சி 
இலக்கணம்‌ 
031 :1IC5:gr:2 _ திருக்குறள்‌ ஆராய்ச்சி 
இலக்கியம்‌ 
021105 ஸு _— திருக்குறள்‌ ஆராய்ச்‌சி- 
கட்டுரைத்‌ தொகுப்பு 
031:1IC5:gr:4 _— பல்கலை ஆய்வு-அரசியல்‌ 
031 =:1CG5:gr:5 _ பல்கலை ஆய்வு-பொருளியல்‌ 
031:105:ஐ:6 _ பல்கலை ஆய்வு-மெய்ப்‌ 
பொருளியல்‌ 


22:18:79 
01:13:82: 
031: IC5W: 1 
031 : IC 5W :2 
031: 1Q5W:3 
051 :1IC5W:4 
031 : IG5W :5 
031 : 1G 5m 
031: 1055 
031: 1051 

டி விடி 
031 : 1G 51:2 


031: 1G 51:3 


தமிழாய்வு -— 3 


பல்கலை ஆய்வு-வாழ்வியல்‌ 
ஒப்பியல்‌ ஆராய்ச்சி 
திருக்குறள்‌ கதைகள்‌ 
இருக்குறள்‌ நாடகங்கள்‌ 
குறள்‌ இசைப்பாடல்கள்‌ 
குறள்பற்றிய பிற நால்கள்‌ 
நாட்குறிப்பு 
திருக்குறள்‌ இதழ்கள்‌ 
இருக்குறள்‌ மலர்கள்‌ 
Tirukkural in Indian Languages 
Tirukkural in Asian Languages 
Tirukkural in European 
Langauges 
Thesis 


031: 1050 


திருக்குறள்‌ அகராதி 
(௮) சொல்லடைவு 


(1) கந்தையா பிள்ள (௩. சி.) 


திருக்குறள்‌ அகராதி, முதற்பதிப்பு, சென்னை; ஆசிரியர்‌ நூற்‌ 
பதிப்புக்‌ கழகம்‌, 1961. | 


(2) மார்க்கசகாயஞ்‌ செட்டியார்‌ (வா.) 

திருக்குறட்‌ சொற்குறிப்பு அகராதி, முதற்பதிப்பு, சென்னை; 

1924, ன்‌ 
(3) மார்க்கசகாயஞ்‌ செட்டியார்‌ (வா.)--இராமசாமிப்‌ 

புலவர்‌ (௬.௮.) 

திருக்குறள்‌ சொற்பொருள்‌ அகரவரிசை, முதற்பதிப்பு, 

சென்னை ; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1969. 3 
(4) வேலாயுதம்‌ பிள்ள (சாமி.) 

திருக்குறட்‌ சொல்லடைவு, முதற்பதிப்பு, சென்னை; மொழி 

யரசிப்‌ பதிப்பகம்‌, 1952. 4: 

3 (ஆ) மேற்கோள்‌ விளக்கம்‌ 


(0) தாமோதரன்‌ (ஆ) 
திருக்குறள்‌ மேற்கோள்‌ விளக்கம்‌, முதற்பதிப்பு, சிதம்பரம்‌ 
தெற்காசியக்‌ கழகம்‌, மேற்கு ஜெர்மனி, 1970. 


031 : 10 518 
திருவள்ளுவர்‌ வரலாறு 

(அ) ஆராய்ச்சி நூல்கள்‌ ப 
0) கந்தையா பிள்ளை (௩. சி.) 
இருவள்ளுவர்‌, முதற்பதிப்பு, சென்னை; ஆசிரியர்‌ நூற்ட 


ஆது எட. 5. த்‌. ல 
ர க 
ஆ 


* 10 தமிழாய்வு--3 
(2) குழந்தைவேல்‌ சாமி (வி. எஸ்‌.) 


4 இருவள்ளுவர்‌, முதற்பதிப்பு, ஸ்ரீவைகுண்டம்‌; சிவகாமி 
்‌ பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌, 1948, 7 
(3) கோவிந்தசாமி (பி. எஸ்‌.ஜி.) 
பொய்யாமொழி, முதற்பதிப்பு, கோவை ; புதுமலர்‌ நிலையம்‌, 
1958. 8 
i (1) கோவிந்தராஜ தாசர்‌ (௮.) 
i இருவள்ளுவர்‌, முதற்பதிப்பு, சென்னை ; சுந்தர தேவ அச்சுக்‌ 
கூடம்‌, 1929. 9 
(5) சிதம்பரனார்‌ (சாமி.) 
| வள்ளுவர்‌ வாழ்ந்த தமிழகம்‌, முதற்பதிப்பு, சென்னை ; ஜன 
ன்‌ சக்தி பிரசுராலயம்‌, 1956; இரண்டாம்பதிப்பு, 1964. 10 
பி (6) சீனுவாசாச்சாரியர்‌ (பி. கே.) 
4 இடைக்காடர்‌ சரித்திரமும்‌ திருவள்ளுவர்‌ லல! முதற்‌ 
ட பதிப்பு, வேலூர்‌ ; 1917. 11 


(2) செந்துறைமுத்து 
இருவள்ளுவர்‌, முதற்பதிப்பு, சென்னை ; வானதி பதிப்பகம்‌, . 
1968 ; இரண்டாம்‌ பதிப்பு, 1970. 12௮ 
(8) செல்வக்கேசவராய முதலியார்‌ (தி.) 


இருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; டையோசிசன்‌ பிரஸ்‌, 
1934. 13 6 


சோமசுந்தர பாரதியார்‌ (௪.) 


இருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, மதுரை; மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்க வெளியீடு, 1929 ; இரண்டாம்‌ பதிப்பு, 1972. 14 


தில்லைகாத நாவலர்‌ (ம.) 


இருவள்ளுவர்‌ சமணர்‌ என்னும்‌ கொள்கை மறுப்பு, முதற்‌. 
பதிப்பு, கொழும்பு ; கணேசர்‌ அச்சுக்கூடம்‌, 1900. 15 


துரைசாமிப்‌ பிள்ளை (ஒளவை சு.) sR 
தெய்வப்புலவர்‌ திருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949. ப த 


இல்ல்‌ 4 ர்‌ | பி 
ட ப ல்‌ | க விர்‌ 2 
பூபதி டட. ட ம்‌ அலி ட்ட 0 . வ்்ல்‌ பூர்‌ ஆ, 


ச்ட்‌ த தண்னி 
d ச 


ட்ட ல பி 
சரப பப 


ட்‌ அன்‌ 


திருக்குறள்‌ நூலடைவு 

(12) பெரியண்ணா (ப. ஏ.) 
திருவள்ளுவர்‌ வாழ்க்கை வரலாறு, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
வானத பதிப்பகம்‌, 1968. 17 

(13) மலையப்பன்‌ (ஏரல்‌, ௮.) 


திருக்குறள்‌ வந்த வரலாறு, முதற்‌ பதிப்பு, பசுமலை; 
பொய்யாமொழிப்‌ பதிப்பகம்‌, 1950. 18 


(ஆ) செய்யுள்‌ இலக்கியம்‌ 
(1) கனகராசையர்‌ (நா.) ன்‌ 
இருவள்ளுவர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (பதி.), ஆர்‌. கே. பார்த்தசாரதி 
4 யும்‌ பி. சுப்பிரமணியமும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; அரசினர்‌ 
i £ழ்த்திசை சுவடி நூலகம்‌, 1968, 19 
(2) கிருஷ்ணசாமி நாயுடு (௮.) 
திருவள்ளுவர்‌ காவியம்‌, முதற்‌ பதிப்பு, கோயமுத்தூர்‌ ; 
i முப்பால்‌ நிலையம்‌, 1958. 20 
i (3) சிங்காரவேலன்‌ (சி.) 
வள்ளுவன்‌ என்‌ தோழன்‌, முதற்‌ பதிப்பு, மாயூரம்‌; செந்தமிழ்‌ 
19 நூலகம்‌, 1969. ரி at 
(4) சோமசுந்தரன்‌ (அரு.) 
திருவள்ளுவர்‌ பிள்ளைத்தமிழ்‌, முதற்‌ பதிப்பு, தேவகோட்டை; 
பொன்முடி பதிப்பகம்‌, 1967. 22 
(5) தண்டபாணி சுவாமிகள்‌ 


இருவள்ளுவ நாயனார்‌ சருக்கம்‌ (புலவர்‌ புராணம்‌), முதற்‌ 
பதிப்பு, சென்னை ; கலாரத்னாகரம்‌, 1908. 23 


நவநீதகிட்ருடீணன்‌ (௮. ௧.) ன்‌ 


இருவள்ளுவர்‌ கதை (வில்லுப்‌ பாட்டு), முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1952, 24 


பாலசுப்பிரமணியன்‌ (கே. எம்‌.) 


திருவள்ளுவர்‌ பிள்ளைத்தமிழ்‌, முதற்‌ பதிப்பு, கோவை; 
தது அச்சகம்‌, 1968. - லு 


ரர 


வனி 


பா. 
4 
அ 


தமிழாய்வு -- 3 
(இ) நாடகம்‌ 
(1) அழகப்பன்‌ (ஆறு.) 
இருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 
1909. 26 
(2) துரைக்கண்ணன்‌ (நாரண.) 
தெய்வப்புலவர்‌ திருவள்ளுவர்‌, இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை ; 
ஜீவோதய பிரசுரம்‌, 1970. 27 
(3) வழித்துணைவன்‌ 


இருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 
1968. 28 


031: 1IC5W:1 
திருவள்ளுவரின்‌ காலம்‌ 


(1) இராசமாணிக்கனார்‌ (மா.) 


திருவள்ளுவர்‌ காலம்‌ யாது?, முதற்‌ பதிப்பு, காரைக்குடி ; 
செல்வி பதிப்பகம்‌, 1954. 29 


(2) இலக்குமணப்‌ பிள்ளை (தி.) 


திருவள்ளுவர்‌ காலம்‌, முதற்‌ பதிப்பு, திருவனந்தபுரம்‌ ; 
1918. £30. 


(3) சுப்பிரமணியாச்சாரி (வெ. சு.) 
திருக்குறளும்‌ காலமும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கோவேந்தன்‌ 
வெளியீடு, 1956. . 31 
(4) செந்துறைமுத்து 


திருவள்ளுவர்‌ ௫. மு. நாலாயிரம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; . i 
மனோன்மணி புத்தக நிலையம்‌, 1963. 32 


௭௯ + ச ச்‌ 
பதிப்பு, சென்னை; 
யாக ரு ௮ எடு 


ஆ. பக 


இருக்குறள்‌ நூலடைவு 13 
031 : 10533: | 

திருக்குறள்‌ திரட்டு 
(1) அருணாசலக்‌ கவிராயர்‌ (மு. ரா.) 


திருக்குறள்‌ திரட்டும்‌ தெளிபொருள்‌ வசனமும்‌, முதற்‌ பதிப்பு, 
மதுரை; 1852: இரண்டாம்‌ பதிப்பு, மதுரை; பி. நா. சிதம்பர 


முதலியார்‌ பிரதர்ஸ்‌, 1924, 34 / 
(2) இராசாக்கண்ணனார்‌ (மு.) ை \ 
திருக்குறள்‌ முச்சீர்‌ மணிகள்‌ (உரையுடன்‌), முதற்‌ பதிப்பு, அ 
சென்னை ; சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949. 35 ட்‌ 
(3) கலியாணசுந்தர கவுண்டர்‌ (ரா. ௩.) ப 
தொகுப்புத்‌ திருக்குறளும்‌ உரையும்‌, முதற்‌ பதிப்பு, கோயம்‌ ஜி 


புத்தூர்‌ ; வை. சுப்பையா கவுண்டர்‌ வெளியீடு, 1955. 36 


அர்‌ மாக்‌ 
ia. 


(4) குப்புசாமி பிள்ளை (திரிசிரபுரம்‌, ௧.) 
திருக்குறள்‌ சாரசங்கிரகம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சச்சிதாநந்த அச்சியந்திரசாலை, 1912. 37 
(5) சுப்பிரமணிய பாரதி (௮.) பதி. 


ம்‌ திருக்குறள்‌ சங்கிரகம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; வாவிள்ள 
ராமசாமி சாஸ்த்ருலு அண்ட்‌ சன்ஸ்‌, 1929. 38 


சொட்ட 3 


(6) சுப்பிரமணியன்‌ (௧,) i 
பி குறட்‌ சங்கிரகம்‌, முதற்‌ பதிப்பு, புதுச்சேரி ; 1860. 
(2) சுப்பையா பிள்ளை (வ.) | 39 


திருக்குறள்‌ முச்சீர்‌ மணிகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 1897: . 
துடிசைக்கிழார்‌, ௮. சிதம்பரனார்‌ உரை, சென்னை; சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949. 


திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ பெருந்திரட்டு (மாணவர்க்கு), முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1948, 41 


திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ குறுந்திரட்டு (மாணவர்க்கு), முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1948. 42 


yn 


14 தமிழாய்வு -- 3 
(10) பாமசிவன்‌ பிள்ள 
இருக்குறட்சாரம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; திரிபுரசுந்தரி 
அச்சியந்திரசாலை, 1929, 43 


031 :1IC5X: 2 


திருக்குறள்‌ - பகுதிகள்‌ 
(1) திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌, அதி. 11-20; முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
ஊ, புஷ்பரதச்‌ செட்டியார்‌ பதிப்பு, கலாரத்நாகரம்‌, 1868. 44 


(2) திருவள்ளுவர்‌ 


நாறு குறள்‌ - உரையுடன்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
கிருஸ்டியன்‌ காலட்ஜ்‌ சொசைட்டி பிரஸ்‌, 1870. 45 


(3) திருவள்ளுவர்‌ 


திருவள்ளுவரின்‌ குறள்‌, பாபு, ஆர்‌. எம்‌. உரை, முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; சத்தியதீப அச்சுக்கூடம்‌, 1870. 46 


(4) திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ பதவுரை, அதி., 31-40 ; முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
1870. 47 


(5) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ 100, முதற்‌ பதிப்பு, சென்னை; சுப்பராய 
செட்டியார்‌ பதிப்பு, ஆதிகலா நிதி அச்சுக்கூடம்‌, 1885. 48 

திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ 1-13 அதி, முதற்‌ பதிப்பு, சென்னை ; கிருஷ்ண 
மாச்சாரி (வி.) பதி., 1906. 49 


(2) திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ 11-20 அதி, முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவ 
சித்தாக்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1926. 50 1] 


. (8) திருவள்ளுவர்‌ 
"நூறு குறள்‌ உரையுடன்‌, முதற்பதிப்பு, சென்னை ; கிறித்துவ. 
கழகம்‌, 1926. 


மி தகவலை ஓடம்‌ 1 அக்க கா வவ டவலை அபு 


திருக்குறள்‌ நூலடைவு 


(9) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ பாயிரம்‌, வேலூர்‌ குழந்தை வேலன்‌ உரையுடன்‌, 
முதற்பதிப்பு, சென்னை ; 1930. 52 
(10) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ 4, 8, 22, 43, 99 அதி, முதற்பதிப்பு, சென்னை ; 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1933. 53 
(11) திருவள்ளுவர்‌ 

திருக்குறள்‌ 60-62, 96-102 அதி, முதற்பதிப்பு, சென்ன ; 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1934, 54 


(12) திருவள்ளுவர்‌ 
தமிழ்‌ வேதம்‌ திருக்குறள்‌ இருபது, பரமசிவ உபாத்தியாயர்‌ 
(வீ.) உரையுடன்‌, முதற்பதிப்பு, கோம்மை; சமரச சன்‌ 
மார்க்க சங்கம்‌, 1940. 55 
(13) திருவள்ளுவர்‌ 
அஷ்டோத்திர திருக்குறள்‌ போதினி (108), ராமகருஷ்ணய்யர்‌ 
(டி. ஜி.) உரையுடன்‌, முதற்பதிப்பு, மதுரை; ௪, எம்‌. வி. 
பிரஸ்‌, 1940. 56 
(14) திருவள்ளுவர்‌ 
I திருக்குறள்‌ நூறு-கருத்துரையுடன்‌, முதற்பதிப்பு, சென்னை; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1943. 57 
y 
(15) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ இருநூறு-கருத்துரை, முதற்பதிப்பு, சென்னை ; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1947, 58 
(16) திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ அறுபது--கருத்துரை, முதற்பதிப்பு, சென்னை ; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1947. 59 


திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ எண்பது--கருத்துரை, முதற்பதிப்பு, சென்னை ; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1947. 60 


திருவள்ளுவர்‌ 


இருக்குறள்‌ நூறு--கருத்துரை, முதற்பதிப்பு, சென்னை ; 
சைவ சித்தாந்த அல்‌: கழகம்‌, 1947. 61 


[] 2 ட பக அஸ்ர்‌ அன்னம்‌ 
5" ச்ச்‌ i கத, ்‌ ப A அ 
- ன 2 ற னி சம்‌ ௩ ச 
ட்‌ அனர்‌ தத? 

ei 


ae 


(19) 


(20) 


(21) 


(22 


(23) 


34) 


(25) 


தமிழாய்வு — 3 


திருவள்ளுவர்‌ 

இருக்குறள்‌ விருந்து (100 குறள்கள்‌), முதற்பதிப்பு, சென்னை ; 

ஸ்ரீரிவாஸ வரதாச்சாரி அண்டு கோ., 1948. 62 
திருவள்ளுவர்‌ 

திருக்குறள்‌ ஐம்பது கருத்துரை, முதற்பதிப்பு, சென்னை ; 

சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1948. 63 
திருவள்ளுவர்‌ 

திருக்குறள்‌, முதற்பதிப்பு, சென்னை ; சைவ சித்தாந்த நூற்‌ 

பதிப்புக்‌ கழகம்‌, 1953. 04 
திருவள்ளுவர்‌ 

திருக்குறள்‌ ஐம்பது, முதற்பதிப்பு, மலேயா ; ஸ்ரீமகா மாரி 

யம்மன்‌ கோயில்‌ வெளியீடு, 1953. 65 
திருவள்ளுவர்‌ 

மணிக்குறள்‌, கந்தசாமி முதலியார்‌ (௪.) உரையுடன்‌, முதற்‌ 

பதிப்பு, சென்னை ; பாரி நிலையம்‌, 1953. 66 
திருவள்ளுவர்‌ 


பிள்ளைத்‌ திருக்குறள்‌, சகதேவ முதலியார்‌ (சேலை.) உரை 
யுடன்‌, முதற்பதிப்பு, சென்னை; துக்காராமன்‌ பதிப்பு, 
1953. 


67 
திருவள்ளுவர்‌ 
தமிழ்‌ மறையாகிய திருக்குறள்‌ விரிவுரை, ராஜன்‌ (என்‌. எம்‌.) 
உரையுடன்‌. முதற்பதிப்பு, நாகர்கோயில்‌ ; 1954, 08 
திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ விளக்கம்‌, சுப்பரமணியன்‌ (நெல்லை, ௧.) கட்ட 
பதிப்பு, திருநெல்வேலி; 1960. 69 


திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ விளக்கம்‌ --2 பகுதிகள்‌, முதற்பதிப்பு, சென்னை: 
வைத்தியகாதன்‌ (எச்‌.), தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 1961. - 70 


திருக்குறள்‌ நூலடைவு 
௦31: 10 55:3 i 

திருக்குறள்‌ பொன்மொழிகள்‌ 
(1) கண்ணன்‌ (கல்லை, தே.) 


பொய்யா மொழியின்‌ பொன்மொழிகள்‌, முதற்பதிப்பு, 
சேலம்‌ ; இலக்கிய வட்டம்‌, 1969. 71 


(2) சுவாமி (வி. எம்‌.) 


திருக்குறள்‌ பொன்மொழிகள்‌, முதற்பதிப்பு, திருச்சி ; இரு 
1 வள்ளுவர்‌ செந்தமிழ்க்‌ கழகம்‌, 1939, 72 


(3) தமிழாசிரியர்‌ குழு 
வள்ளுவர்‌ அமுதம்‌, முதற்பதிப்பு, சென்னை ; தமிழ்த்துறை 
யினர்‌, இராசா முத்தையா உயர்நிலைப்‌ பள்ளி, 1970. 73 


031 : IC 5 
திருக்குறள்‌ மூலப்‌ பதிப்பு 
(1) அம்பலவாணக்‌ கவிராயர்‌, பதி. 
திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, திருச்சி; 1811. 74 
(2) அருணாசல முதலியார்‌ (பி. எஸ்‌.) 
இருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; 1950. 75 
(3) ஆறுமுக நாவலர்‌, பதி. 


திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; சைவ வித்யாறு 
பாலன யந்திர சாலை, 1888. 762 


(4) சுவாமிநாத பண்டிதர்‌, பதி. 
திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; சைவ வித்யாறு 
பாலன யந்திர சாலை, 1908. து 

(5) திருகாவுக்கரசு முதலியார்‌ (மணி.) பதி. 


திருக்குறள்‌, முதற்பதிப்பு, சென்னை; வாவிள்ள ராமசாமி oe i 
சாஸ்துருலு அண்ட்‌ சன்ஸ்‌, 1950. 


திருவள்ளுவர்‌ - 


திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; ஜீவ ரக்ஷாமிர்த 
அச்சுக்கூடம்‌, 1 1886. : ட டப ஆவி 


$ 15 தமிழாய்வு--3 


(7) திருவள்ளுவர்‌ 
இருக்குறள்‌, முதற்பதிப்பு, சென்னை; கார்டன்‌ பிரஸ்‌, 1906. 80 
(8) திருவள்ளுவர்‌ 
இருக்குறள்‌, முதற்பதிப்பு, சென்னை; கணேச அச்சுக்கூடம்‌, 
1918. 01 
(9) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌, முதற்பதிப்பு, சென்னை; சைவ சித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகம்‌, 1924. 82 
(10) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; திருமயிலை த 
ர வள்ளுவர்‌ கோயில்‌, 1952. 
(11) திருவள்ளுவர்‌ 
இருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, புதுக்கோட்டை; வள்ளுவர்‌ 
பதிப்பகம்‌, 1959. 84 
இ (12) திருவள்ளுவர்‌ 
கச இருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, திருப்பனந்தாள்‌; காசி 
்‌ மடம்‌, 1971. 85 
திருவள்ளுவர்‌ 
இருக்குறள்‌ (தமிழ்‌ மறை), முதற்பதிப்பு, சென்னை; சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1935. 86. த்‌ 
திருவள்ளுவர்‌ ie 
இருக்குறள்‌ (தமிழ்‌ மறை), இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1942. 87 இ 


திருவள்ளுவர்‌ 


இருக்குறள்‌ (தமிழ்‌ மறை), மூன்றாம்‌ பதிப்பு, சென்னை; சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1969. 98. 


( ) கரராயணசாமி காயுடு (தி. கி.) ப்ட்‌ 


. 
ர 
்‌ 
4 
ல்‌ 


திருக்குறள்‌ நரலடைவு 19 


(17) பரசுராமமுதலியார்‌ (டி.இ.) பதி. 

இருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; பரப்பிரமம்‌ 

அச்சியந்திர சாலை, 1880. 90 
(18) புஷ்பரதச்‌ செட்டியார்‌ (ஊ.) பதி. 

இருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; கலாரத்னாகரம்‌ 

அச்சுக்கூடம்‌, 1859. 91 
(19) புஷ்பரதச்‌ செட்டியார்‌ (ஊ.) பதி, 

திருக்குறள்‌, இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை; கலாரத்னாகரம்‌ 

அச்சுக்கூடம்‌, 1881. 92 
(20) முனிசாமி (வி.) பதி, 

திருக்குறள்‌, முதற்பதிப்பு, கடலூர்‌; இருக்குறள்‌ அச்சகம்‌ 

லிட்‌., 1950. 93 
(21) வீராசாமி நாயுடு (சி.) பதி. 

திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; வித்தியா 

விகோதினி அச்சுக்கூடம்‌, 1878. 94 
(22) வைத்தியலிங்கம்‌ கிருஷ்ணசாமி பிள்ளை (பி.எஸ்‌.) பதி. 

திருக்குறள்‌ மூலம்‌, முதற்பதிப்பு, சென்னை; 1875, 95 


031 : 15:2% 
திருக்குறள்‌ பழைய உரை 


(7) கவிராஜ பண்டிதர்‌ 
திருக்குறள்‌ கவிராஜ பண்டிதர்‌ உரை, முதற்பதிப்பு, சென்னை; 
சக்கரவர்த்தி நயினார்‌ பதிப்பு, சாது அச்சுக்கூடம்‌, 1949, 96 
(2) பழைய உரையாசிரியர்‌ 


திருவள்ளுவ நாயனாரின்‌ திருக்குறள்‌ மூலமும்‌ ஓர்‌ பழையவுரை 
யும்‌, முதற்பதிப்பு, அடையாறு; டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ 
நூல்‌ நிலையம்‌, 1961. 97 


(3) பரிதியார்‌ 
திருக்குறள்‌ பரிதி உரை, முதற்பதிப்பு, சென்னை; 1938. 98 


மட்க எ லு. ஆக்ஸ அனல்‌ 


20 


(4) 
(1) 


(2) 


(3) 


(® 


(௦) 


(6) 


தமிழாய்வு 3 
பரிமேலழகர்‌ உரை 


ஆறுமுக நாவலர்‌, பதி. 

இருக்குறள்‌ மூலமும்‌ பரிமேலழகருரையும்‌, முதற்பதிப்பு. 

சென்னை; வாணி நிகேதன்‌ அச்சுக்கூடம்‌, 1801. 99 
இராகவையங்கார்‌ (மு.) பதி. 

இருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை, முதற்‌ பதிப்பு, மதுரை 

விவேகபாறு முத்திரா சாலை, 1910. 100 
இராமா .நுசக்‌ கவிராயர்‌ (மு.ரா) பதி. 

குறள்‌ அறப்பாலில்‌ இல்லறம்‌ 24 அதிகாரமும்‌ அவற்றிற்குப்‌ 

பரிமேலழகர்‌ உரையும்‌, சி. டிரூ ஐயர்‌ செய்த ஆங்கில 

மொழிபெயர்ப்பும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; அமெரிக்க 

மிசியோன்‌ அச்சுக்கூடம்‌, 1840. 101 
கங்காரதேவர்‌ (பா.) 

இருக்குறள்‌ முதற்‌ பாவின்‌ பரிமேலழகருரை விளக்கம்‌, முதற்‌ 

பதிப்பு, சென்னை ; பிரெசிடென்சி அச்சுக்கூடம்‌, 1909. 102 
கஜபதி நாயகர்‌, பதி. 

இருக்குறள்‌ பரிமேலழகருரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 

திருவள்ளுவர்‌ ஆலயம்‌, 1954. 103 
கோபாலகிருஷ்ணமாச்சாரியார்‌ (வை. மு.) 

திருக்குறள்‌ மூலமும்‌ பரிமேலழகருரையும்‌, முதற்‌ பதிப்பு, 

சென்னை ; 1905. 104 
சடகோப ராமா நுஜாச்சாரியார்‌, பதி. 


இருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரையும்‌ விளக்கமும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை : ஆர்‌. ஜி. அச்சகம்‌, 1937. 105 


திருகாவுக்கரசு முதலியார்‌ (மணி) பதி. 


இருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
வாவிள்ள ராமசாமி சாஸ்துருலு அண்டு சன்ஸ்‌, 1928. 106 


யரிமேலழகர்‌ 
திருக்குறள்‌ தகர்‌ ௨ உரை, முதற்‌ பதிப்பு, காரைக்குடி ; ர 
ல்தான்‌ 1959. 100 


திருக்குறள்‌ நூலடைவு 
பனி (10) பரிமேலழகர்‌ 
திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை, ஐந்தாம்‌ பதிப்பு, சென்னை ; 
பி. இரத்தின நாயகர்‌ சன்ஸ்‌, 1951. 108 
(11) பரிமேலழகர்‌ 
4 திருக்குறள்‌ பரிமேலழகருரை, முதற்‌ பதிப்பு, திருப்பனந்தாள்‌; 
காசிமட வெளியீடு, 1968. 109 
(12) பரிமேலழகர்‌ 
திருக்குறள்‌ பரிமேலழகருரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 4 
7 சக்தி காரியாலயம்‌, 1957. 110 டி 
(13) பரிமேலழகர்‌ 


திருக்குறள்‌ பரிமேலழகருரை, சைவ சித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை ; 1947, 1951, 1956, 1861, 1964, . 
1967. 111 


(14) பரிமேலழகர்‌ 
திருக்குறள்‌ பரிமேலழகருரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1964. 112 
(15) பரிமேலழகர்‌ 3 
திருக்குறள்‌ பரிமேலழகருரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
பாரதி பதிப்பகம்‌, 1903. 113 
(16) புஷ்பரதச்செட்டியார்‌, பதி. 
திருவள்ளுவரின்‌ குறள்‌ பரிமேலழகருரையுடன்‌, முதற்‌ 
பதிப்பு, சென்னை ; கலாரத்னாகரம்‌, 1885. 114 
(17) மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை (ஆர்‌.) பதி. 


திருக்குறள்‌ பரிமேலழகருரையும்‌ விளக்கமும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; இரத்தின நாயகர்‌ அண்டு சன்ஸ்‌, 1937. 115 


(18) முருகேச முதலியார்‌, பதி. 
இருக்குறள்‌ பரிமேலழகருரை, (ஜே. லாசரஸ்‌ ஆக்கிய ஆங்க 
மொழிபெயர்ப்புடன்‌) முதற்‌ பதிப்பு, சென்னை; 1885. 116 


வடிவேலு செட்டியார்‌ (கோ.) 
திருக்குறள்‌ மூலமும்‌ பரிமேலழகருரையும்‌ விளக்கவுரை 


யுடன்‌, இரு பகுதிகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 1904; _- 23 
உள்‌ 


3 22 தமிழாய்வு -— 3 
க இரண்டாம்‌ பதிப்பு, சச்சிதானந்த அச்சியந்திரசாலை, ம்‌ 
ச சென்னை ; 1919, 117 ட 
அ (20) வேலு முதலியார்‌ (செ. மு.) பதி. ட்‌ 
்‌ இருக்குறள்‌ பரிமேலழகருரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; a 
s சென்னைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தார்‌, 1920. 118 


பரிமேலழகர்‌ உரையின்‌ தழுவல்‌ 


(1) இராகவலு நாயுடு, பதி. 


திருக்குறள்‌ சரவணப்‌ பெருமாளையர்‌ உரை (பரிமேலழகர்‌ 
உரையைத்‌ தழுவியது), சென்னை ; 1893. 119 


(2) கந்தசாமி பிள்ளை, பதி. 


இருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை, சரவணப்‌ பெருமாளையர்‌ 
உரை விளக்கங்களுடையது, திருநெல்வேலி ; 1861. 120 


. (3) கருணானந்த சுவாமிகள்‌, பதி. 


சரவணப்‌ பெருமாளையர்‌ உரை, சென்னை ; கேசவ முதலியார்‌ 
பிரபாகர்‌ அச்சுக்கூடம்‌, 1809. 121 


அ 92 குப்புசாமி நாயுடு (இட்டா) பதி. 
3 திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரையைக்‌ கொண்டியற்றிய 
பதவுரை கருத்துரையுடன்‌, சென்னை ; கவிரஞ்சனி அச்சுக்‌ 
கூடம்‌, 1873. 122 
சரவணப்பெருமாளயர்‌ (தணிகை) பதி.' 


திருக்குறள்‌ மூலமும்‌ பரிமேலழகர்‌ உரையைத்‌ தழுவி 
செய்யப்பட்ட உரையும்‌, சென்னை ; 1838. 123 


சரவணப்பெருமாளையர்‌ (தணிகை) பதி. 


இருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரையைத்‌ தழுவியது, சென்னை ; 
பாலவர்த்தினி அச்சுக்கூடம்‌, 1909. 124 


சரவணப்பெருமாளையர்‌ (தணிகை) பதி. 
திருக்குறள்‌ பற்கைய்த கர்‌ இன்பத்‌ வக்க சென்றே 


ட 


திருக்குறள்‌ நூலடைவு 23 
(8) சோமசுந்தர உபாத்தியாயர்‌, பதி. 
திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரையைத்‌ தழுவி சரவணப்‌ 


பெருமாளையர்‌ ஆக்கிய உரை, சென்னை; பாரதிவிலாச 
அச்சுக்கூடம்‌, 1907. 126 


(9) பொன்னுசாமி முதலியார்‌, பதி, 


திருக்குறள்‌ சரவணப்‌ பெருமாளையர்‌ உரை, பரிமேலழகர்‌ 
உரைத்‌ தழுவல்‌, சிதம்பரம்‌; 1884, 127 


(10) வீராசாமிப்‌ பிள்ள (எம்‌.) பதி, 


திருக்குறள்‌ சரவணப்‌ பெருமாளையர்‌ உரை, பரிமேலழகர்‌ 
உரையைத்‌ தழுவியது, சென்னை; 1875. 128 


(11) வீராசாமிப்‌ பிளளை 
திருக்குறள்‌ சரவணப்‌ பெருமாளையர்‌ உரை, பரிமேலழகர்‌ 


உரையைத்‌ தழுவியது, சென்னை; எம்ப்ரஸ்‌ ஆப்‌ இந்தியா 
அச்சுக்கூடம்‌, 1684. 129 


(12) வேதகிரி முதலியார்‌ (களத்தூர்‌.) பதி. 


திருக்குறள்‌ சரவணப்‌ பெருமாளையர்‌ உரை, பரிமேலழகர்‌ 
உரையைத்‌ தழுவியது, சென்னை ; இரத்தின நாயகர்‌ அண்டு 
சன்ஸ்‌, 1849. 130 


(6) மணக்குடவர்‌ உரை 


(1) கிதம்பரம்‌ பிள்ளை (வ. ௨.) பதி. 


திருக்குறள்‌ அறம்‌, மணக்குடவர்‌ உரை, முதற்பதிப்பு, 
தூத்துக்குடி; கே. ஆர்‌. பிரஸ்‌, 1917. 131 


(2) பொன்னுசாமி நாட்டார்‌ (கா.) பதி. 


திருக்குறள்‌ மணக்குடவர்‌ உரை, சென்னை ; நோபில்‌ அச்சி 
யந்திரசாலை, 1925. 132 


(3) மணக்குடவர்‌ 


திருக்குறள்‌ மணக்குடவர்‌ உரை, சென்னை ; மலர்‌ நிலையம்‌, 
1958. 133 


24 தமிழாய்வு -- 3 
081: 105 : ஐ: 1 
திருக்குறள்‌-தொகுப்புரை 
(1) சாரங்கபாணி (ஆர்‌.) பதி. 


இருக்குறள்‌ அறத்துப்பால்‌ விளக்கம்‌ (1916-1948), சென்னை; 
லயோலாக்‌ கல்லூரி, 1949. 134 


வரித்து ட்‌ 


ம்‌ (2) சாரங்கபாணி (இரா.) பதி. 


இருக்குறள்‌ உரை வேற்றுமை - அறத்துப்பால்‌, காரைக்குடி: 
செல்வி பதிப்பகம்‌, 1957, 1903. 135 


(3) சாரங்கபாணி (இரா.) பதி. 


இருக்குறள்‌ உரை வேற்றுமை-பொருட்பால்‌, காரைக்குடி; 
செல்வி பதிப்பகம்‌, 1960. 136 


(4) சாரங்கபாணி (இரா.) பதி. 


A திருக்குறள்‌ உரை வேற்றுமை-காமத்துப்பால்‌, காரைக்குடி; 
்‌ செல்வி பதிப்பகம்‌, 1904. 137 


ஆ (5) தண்டபாணி தேசிகர்‌ (௪.) பதி. 
| இருக்குறள்‌ உரைவளம்‌ -- அறத்துப்பால்‌, முதற்பதிப்பு, 
தருமபுரம்‌; தருமபுர ஆதீன வெளியீடு, 1950. 138 
(6) தண்டபாணி தேசிகர்‌ (௪.) பதி. 
திருக்குறள்‌ உரைவளம்‌ - பொருட்பால்‌, முதற்பதிப்பு, 
தருமபுரம்‌; தருமபுர ஆதின வெளியீடு, 1951. 139 
தண்டபாணி தேசிகர்‌ (௪.) பதி. 
திருக்குறள்‌ உரைவளம்‌ -- காமத்துப்பால்‌, முதற்பதிப்பு, 
தருமபுரம்‌; தருமபுர ஆதீன வெளியீடு, 1952. 140 
பட்டுச்சாமி ஓதுவார்‌ (தி.) பதி. 
இருக்குறள்‌: உரைக்கொத்து--அறத்துப்பால்‌, முதற்பதிப்பு, 
திருப்பனந்தாள்‌; காசிமட வெளியீடு, 1957. 141 
பட்டுச்சாமி ஓதுவார்‌ (தி.) பதி. 


திருக்குறள்‌ : உரைக்கொத்து -- வடம்‌ லது, முகம்பத் பதத ந 
ழு ரகளத்க கா௫டட து 1958 142 


5 பட. த்‌! ம்‌ 
ட ௮ த டதத 


ழு ந அவ்‌ 
அக்நி த 


இருக்குறள்‌ நூலடைவு 25 
(10) பட்டுச்சாமி ஓதுவார்‌ (தி.) பதி. 
இருக்குறள்‌ : உரைக்கொத்து, முதற்பதிப்பு, திருப்பனந்தாள்‌; 
காசிமட வெளியீடு, 1958. 143 
(11) பழனியப்ப பிள்ளை, பதி. 
காலிங்கர்‌, பரிப்பெருமாள்‌ உரை, திருக்குறள்‌ பொருட்பால்‌ 
(அறத்துப்பால்‌ குறைப்பகுதியுடன்‌), முதற்‌ பதிப்பு, திருப்பதி; 
இருவெங்கடேசுவரன்‌ கீழ்க்கலை ஆராய்ச்சிக்‌ கழகம்‌, 1948; 
இரண்டாம்‌ பதிப்பு, 1959. 144 
(12) பழனியப்ப பிள்ளை, பதி. 
காலிங்கர்‌, பரிப்பெருமாள்‌ உரை, திருக்குறள்‌ காமத்துப்‌ 


பால்‌, முதற்பதிப்பு, திருப்பதி; திருவெங்கடேசுவரன்‌ 
கழ்க்கலை ஆராய்ச்சிக்‌ கழகம்‌, 1945; இரண்டாம்‌ பதிப்பு, 1959. 


(13) ஜகந்நாதன்‌ (கி. வா.) பதி. 145 


திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்பு, முதற்‌ பதிப்பு, பெரிய 
நாயக்கன்‌ பாளையம்‌; ஸ்ரீராம கிருஷ்ண வித்யாலயம்‌, 1963. 146 


O31 :1C5:gx:2 
திருக்குறள்‌ புத்துரை 


(அ) அறத்துப்பால்‌ 
(1) அர்ச்சுனனார்‌ 
_ திருக்குறள்‌ தூற்பாயிரமும்‌ விளக்கவுரையும்‌, முதற்‌ பதிப்பு, 
- சென்னை; சுதரிசன மன்றம்‌, 1952. 147 
(2) அரசஞ்‌ சண்முகனார்‌ 
முதற்குறள்‌ விருத்தி, முதற்பதிப்பு, மதுரை; மீனலோசனி 
அச்சியந்திரசாலை, 1921. 148 
(3) இராமநாதன்‌ (பொன்னம்பலம்‌.) 
திருக்குறளின்‌ பாயிரமும்‌ பொன்னம்பலம்‌ இராமநாதன்‌ 
இயற்றிய இராமநாத தீபமும்‌, முதற்‌ பதிப்பு, யாழ்ப்பாணம்‌; 
நாவலர்‌ அச்சுக்கூடம்‌, 1919. 149 
Ke (4) கண்ணையன்‌ (வெ.) 


த்துக்‌ திருக்குறள்‌ அறத்துப்பால்‌-150 உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
க்‌ தாாமதோதன்‌; கே. வெளியீடு, 1962. 150 


"a 


20 தமிழாய்வு — 3 
(5) கலியாணசுந்தரனார்‌ (திரு. வி.) 


இருக்குறள்‌ விரிவுரை, தொகுதி 1, பாயிரம்‌, மூன்றாம்‌ பதிப்பு, 
சென்னை; சாது அச்சுக்கூடம்‌, 1950. 151 


ச்‌ (6) கலியாண சுந்தரனார்‌ (திரு. வி.) 
திருக்குறள்‌ விரிவுரை, தொகுதி 2, அறத்துப்பால்‌ -- 
இல்வாழ்க்கை இயல்‌, மூன்றாம்‌ பதிப்பு, சென்னை; சாது 
அச்சுக்கூடம்‌, 1957. 152 

(7) குமரகுருபரர்‌ (காயாமொழி.) 

இருக்குறள்‌ அறம்‌ உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; கோல்டன்‌ 
அச்சகம்‌, 1928. 153 

(8) சிதம்பரம்‌ பிள்ளை (வ. ௨.) 


திருக்குறள்‌ அறப்பால்‌ a முதற்‌ பதிப்பு, 
i 1935. 154 


| (9) சுப்பிரமணிய சாஸ்திரி (பி. எஸ்‌.) 
i இருக்குறள்‌ அறத்துப்பால்‌ பாலருரை, முதற்‌ பதிப்பு, 
இரிசிரபுரம்‌ ; முருக விலாஸ்‌, 1939. 155 

4 (10) தண்டபாணிப்‌ பிள்ளை (நரகை, சொ.) 

X திருக்குறள்‌ அறத்துப்பால்‌ தண்டபாணி விருத்தியுரை, முதற்‌ 
டி பதிப்பு, சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
்‌ 1933 ; இரண்டாம்‌ பதிப்பு, 1956. 156 

(11) திருவள்ளுவர்‌ 
திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, மூலமும்‌ சிற்றுரையும்‌, முதற்‌ 
பதிப்பு, திருப்பனந்தாள்‌ ; காசிமட வெளியீடு, 1971. 157 
பொருட்பால்‌ 

(1) கண்ணையன்‌ (வெ.) 


திருக்குறள்‌ பொருட்பால்‌ உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
இராமநாதன்‌, கே. வெளியீடு, 1962. 158 


அ 


2 ஸா அதி னன) ச்‌. 
*்‌ பொருட்பால்‌ உரை, வட மதத்‌ பதிப்பு, சென்த ம்‌ 


்‌ ஈதி அச்சக 
அதி ப (> ப என்ர 


டகர ஷ்பீ 


* "உள வூ உ கத ச o 
்‌ 
॥ . 


இருக்குறள்‌ நூலடைவு 


(3) சுப்பிரமணிய சாஸ்திரி (பி. எஸ்‌.) 
திருக்குறள்‌ பொருட்பாலும்‌ காமத்துப்பாலும்‌ பாலருரை, : 
முதற்பதிப்பு, சென்னை; காஞ்சி ரீகாமகோடி கோசஸ்தானம்‌, 
1949. 160 
(இ) காமத்துப்பால்‌ ஸ்‌! 
(1) குப்புசாமி முதலியார்‌ (கி.) 


திருக்குறள்‌ விளக்கம்‌ காமத்துப்பால்‌, முதற்‌ பதிப்பு, அ 
சென்னை ; 1926. 161 3] 


(2) சிவமுத்து (மயிலை.) | 
திருக்குறள்‌ காமத்துப்பால்‌ உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 


அருட்பெருஞ்சோதி அச்சகம்‌, 1952; இரண்டாம்‌ பதிப்பு, 
1955. 162 


(3) முனிசாமி (வீ.) 
திருக்குறள்‌ காமத்துப்பால்‌ விளக்கவுரை, முதற்‌ பதிப்பு, 
கோயமுத்தூர்‌; சக்தி காரியாலயம்‌, 1949; இரண்டாம்‌ 
பதிப்பு, 1957. 163 

(ஈ) முப்பால்‌ 

(1) அப்பாத்துரை (கா.) 

திருக்குறள்‌ மணி விளக்க உரை, தொகுதி 1; முதற்‌ பதிப்பக ம்‌ 

சென்னை ; அலமேலு நிலையம்‌, 1967. 164 மி 

அப்பாத்துரை (கா.) 


திருக்குறள்‌ மணி விளக்க உரை, தொகுதி 2; முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; அலமேலு நிலையம்‌, 1968. 165 


அப்பாத்துரை (கா.) 
திருக்குறள்‌ மணி விளக்க உரை, ன 3; முதற்‌ பதிப்பு 
சென்னை ; அலமேலு நிலையம்‌, 1970. 1 ம்‌ 

அப்பாத்துரை (கா.) 


திருக்குறள்‌ மணி விளக்க உரை, தொகுதி ச 2. முதற்‌ பதி s 
. சென்னை; த்க்‌ க்‌ 1975: சிம்‌ i 


பப ட்டர்‌ த்தது 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


(12) 


தமிழாய்வு -— 3 
அரசுமணி 


இருக்குறள்‌ எளிய உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
அருணோதயம்‌ வெளியீடு, 1960. 168 


அருணாசலக்‌ கவிராயர்‌ (மு.ரா.) 


தமிழ்‌ வேதமாகிய திருக்குறள்‌ வசனம்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; 1913. 169 


அருணாசலக்‌ கவிராயர்‌ (மு. ரா.) 


திருக்குறள்‌ மூலமும்‌ தெளிபொருள்‌ வசனமும்‌, முதற்பதிப்பு, 
சென்னை; சாந்தி நூலகம்‌, 1930. 109௨ 


ஆதித்தர்‌ (௮. கு.) 


முப்பது குறளின்‌ மெய்ப்பொருள்‌, முதற்பதிப்பு, சென்னை; 
சாந்தி நூலகம்‌, 1968. 170 


இராமசாமிப்‌ புலவர்‌ (சு. ௮.) 


இருக்குறள்‌ மூலமும்‌ அரும்பத உரையும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; ஒற்றுமை ஆபீஸ்‌, 1944, 171 


இராமசாமிப்‌ பிள்ளை (செ. ரே.) 


திருக்குறள்‌ பொருள்‌ விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1959. 172 


இராமலிங்கம்‌ பிள்ள (நாமக்கல்‌, வெ.) 


இருக்குறள்‌ புது உரைச்‌ சருக்கம்‌, முதற்‌ பதிப்பு, 
கோயமுத்தூர்‌; கவிஞர்‌ பதிப்பகம்‌, 1960. 173 


இராமலிங்கம்‌ பிள்ளை (காமக்கல்‌, வெ.) 


திருக்குறள்‌ புது உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; இன்ப 
நிலையம்‌, 1954. 174 


இலக்குவனார்‌ (சி.) 


திருக்குறள்‌ எளிய பொழிப்புரை, முதற்‌ பதிப்பு, 
புதுக்கோட்டை; வள்ளுவர்‌ பதிப்பகம்‌, 1959. 175 


கண்ணப்ப முதலியார்‌ (பாலூர்‌.) 


21௫ க ல்‌ 
வசனம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஓற்றுமை 


. 
. ஆ. 
ட்ட ன்‌ ra 
i அ: 


i 


ல்‌ தர்ம ற ந்தன 


கத்தித்‌) எட ஸந்ததம்‌ அல நக அத்‌ அறிதும்‌ மீட லை திட்டக்‌ 


திருக்குறள்‌ நூலடைவு 29 


(15) கந்தசாமிப்‌ பிள்ளை (மு.ரா.) 
இருக்குறள்‌ உரை, முதற்‌ பதிப்பு, மதுரை; விவேகாநந்தா 
அச்சகம்‌, 1962. 177 
(16) கந்தையா பிள்ளை (௩. சி.) 
திருக்குறள்‌ மூலமும்‌ தெளிவுரையும்‌, முதற்பதிப்பு, சென்னை; 
ஆசிரியர்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949. 178 
(17) கன்னியப்ப நாயக்கர்‌ (ஆர்‌.) I 
திருக்குறள்‌ உரைக்‌ களஞ்சியம்‌, (ஆங்கில மொழி பெயர்ப்‌ . 
புடன்‌) முதற்‌ பதிப்பு, சென்னை; வானதி பதிப்பகம்‌, 1968. 179 01 
(18) குப்புசாமி முதலியார்‌ (கி.) 
திருக்குறள்‌ மூலமும்‌ விளக்கவுரையும்‌, முதற்‌ பதிப்பு, ல்‌ 
கிருஷ்ணாம்பேட்டை, சென்னை; 1924. 180 
(19) குழந்தை (௮. மு.) 
திருக்குறள்‌ குழந்தையுரை, முதற்‌ பதிப்பு, ஈரோடு; 
சிவலிங்கம்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949; இரண்டாம்‌ பதிப்பு, லு 
1955; மூன்றாம்‌ பதிப்பு, 1967. 181 
(20) கோவிந்தசாமி (மு.) 
இருக்குறள்‌ ஈயவுரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரிநிலையம்‌, 


1902. 182 
if (21) சங்கரராசன்‌ (கோ.) 

இருக்குறள்‌ பாட்டும்‌ கருத்தும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; நியூ 

செஞ்சுரி புத்தக நிலையம்‌, 1970. 183 


(22) சண்முகனார்‌ (சுந்தர.) 
திருக்குறள்‌ தெளிவுரை, முதற்‌ பதிப்பு, மல்‌, 1959. 184 


சபாபதி முதலியார்‌ (ஈக்காடு.) 


திருக்குறள்‌ விளக்கவுரை, இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை; 
ஸ்ரீமகள்‌ கம்பெனி, 1956. 1 ச 


சாம்பசிவம்‌ (௪.) 


வள்ளுவர்‌ தெள்ளுரை, முதற்‌ பதிப்பு, மதுரை; மதுரைத்‌ 
இருவள்ளுவர்‌ கழகம்‌, 1969. 186 


ர ர. எ எலு ப கடர எட தடக்‌ ட வரநக. 


ரர்‌ 


எ ல 


30 
(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


தமிழாய்வு -— 3 
சிதம்பரனார்‌ (சாமி.) 


இருக்குறள்‌ பொருள்‌ விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
ஸ்டார்‌ பிரசுரம்‌, 1959; இரண்டாம்‌ பதிப்பு, 1962; மூன்றாம்‌ 


பதிப்பு 1965; நான்காம்‌ பதிப்பு, 1908. 187 
சிவமணி (கு.) 

இருவள்ளுவர்‌ கருத்துரை, முதற்‌ பதிப்பு, தஞ்சாவூர்‌; 

சிவா நிலையம்‌, 1970. 188 


சிவமுத்து (மயிலை.) 


இருக்குறள்‌ இனிய எளிய உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
மாணவர்‌ மன்றம்‌, 1968. 189 


சுகாத்தியர்‌ 


இருவள்ளுவ நாயனார்‌ மூலமும்‌ உரையும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; லாரன்ஸ்‌ பிரஸ்‌, 1889. 190 


சுந்தர முதலியார்‌ 


இருக்குறள்‌ மூலமும்‌ கருத்துரையும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
விக்டோரியா ஜூபிலி அச்சுக்கூடம்‌, 1893. 191 
சுப்பிரமணியப்‌ பிள்ளை (கா.) 


இருக்குறள்‌ தெளிபொருள்‌ விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 

சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1928; இரண்டாம்‌ 

பதிப்பு, 1939; மூன்றாம்‌ பதிப்பு, 1944: நான்காம்‌ பதிப்பு, 

1948; ஐந்தாம்‌ பதிப்பு, 1955. 192 
செந்துறை முத்து 

திருக்குறள்‌ தெளிவான உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 

வானதி பதிப்பகம்‌, 1967. 193 
திருவள்ளுவர்‌ ம்‌ 

குறள்‌ மூலமும்‌ உரையும்‌, முதற்‌ பதிப்பு, தரங்கம்பாடி; 

இ. எல்‌. எம்‌. பிரஸ்‌, 1873. 194 


திருவள்ளுவர்‌ 


திருக்குறள்‌ மூலமும்‌ RN முதற்‌ பன்‌ வசத த 
சங்கத்‌ 1. 


a 


திருக்குறள்‌ நரலடைவு 31 
(34) திருவள்ளுவர்‌ 

திருக்குறள்‌ மூலமும்‌ தெளிபொருள்‌ உரையும்‌, முதற்‌ பதிப்பு, 

சென்னை; பி. இரத்தின நாயகர்‌ சன்ஸ்‌, 1950. 196 
(35) திருவள்ளுவர்‌ 

பொய்யா மொழிக்குப்‌ பொழிப்புரை, (திருக்குறள்‌ தெளிவு), 

இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை; இ லிட்டில்‌ பிளவர்‌ 

கம்பெனி, 1962. 197 
(36) திருவள்ளுவர்‌ 

வள்ளுவர்‌ வாய்மொழியும்‌ தெளிவுரையும்‌, முதற்‌ பதிப்பு, 

சென்னை; தி லிட்டில்‌ பிளவர்‌ கம்பெனி, 1956. 198 
(37) திருவேங்கடம்‌ பிள்ளை (டி. ஆர்‌.) 

இருக்குறள்‌ வசனம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; குருசரணாலயம்‌, 

கனக சுந்தரம்‌ பிள்ளை பதிப்பு, 1922. 199 
(38) தேவநேயப்பாவாணர்‌ (ஞா.) 

இருக்குறள்‌ மரபுரை, முதற்‌ பதிப்பு, காட்டுப்பாடி; நேசமணி 

பதிப்பகம்‌, 1969. 200 
(39) பட்டுச்சாமி ஓதுவார்‌, பதி. 

திருக்குறள்‌ மணிவிளக்கவுரை, பகுதி 1; முதற்‌ பதிப்பு, 

சென்னை; பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1930.. 201 
(40) பட்டுச்சாமி ஓதுவார்‌, பதி. 

திருக்குறள்‌ மணிவிளக்கவுரை, பகுதி 2; முதற்‌ பதிப்பு, 

சென்னை; பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1951. 202 
(41) பட்டுச்சாமி ஓதுவார்‌, பதி. 

இருக்குறள்‌ மணி விளக்கவுரை, பகுதி 3; முதற்‌ பதிப்பு, 

சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1954. 203 
(42) பார்த்தன்‌ 

இருக்குறள்‌ விவேக விருத்தியுரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 

தெய்வ மகள்‌ விலாச அச்சகம்‌, 1954. 204 
(43) பால்வண்ணன்‌ 

திருக்குறள்‌ சிறப்புரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; ஸ்ரீமகள்‌ 

கம்பெனி, 1958, 205 


32 
(41) 


(46) 


(47) 


(48) 


(49) 


(50) 


தமிழாய்வு--3 
மாணிக்கம்‌ (வ. சுப.) 


உரைநடையில்‌ திருக்குறள்‌, முதற்‌ பதிப்பு, காரைக்குடி ; 
பேகன்‌ பதிப்பகம்‌, 1936. 206 


ரத்தினம்‌ (பி. டீ.) 


தமிழ்‌ வேதமாகிய திருக்குறள்‌ வசனம்‌, முதற்‌ பதிப்பு, 
சீர்காழி; 1909. 207 


ருத்திரப்பா (ரா. வே.) 


இருக்குறள்‌--மாணவர்‌ பதிப்பு, நாகர்கோவில்‌; ஜெயகுமாரி 
ஸ்டோர்ஸ்‌, 1968. 208 


வரதராசனார்‌ (மு.) 


திருக்குறள்‌ தெளிவுரை, முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949; இரண்டாம்‌ பதிப்பு, 
1908. 209 


வரதராஜன்‌ (ஜி.) 


இருக்குறள்‌ உரை விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, திருச்சிராப்‌ 
பள்ளி; திருவள்ளுவர்‌ நிலையம்‌, 1954. 210 


வீரபாகுபிள்ளை (எம்‌. இ.) 


இருக்குறள்‌ எளிய உரை, முதற்‌ பதிப்பு, சென்னை ; ஒற்றுமை 
ஆபீஸ்‌, 1954. 211 


வீரராகவன்‌ (கே.) 


திருக்குறள்‌ உரை, முதற்‌ பதிப்பு, காஞ்சிபுரம்‌; குமரன்‌ 
அச்சகம்‌, 1929. 212 


வெள்ளைச்சாமி நாடார்‌ 


இருக்குறள்‌ விளக்கவுரை, முதற்‌ பதிப்பு, விருதுநகர்‌ ; 
சதானந்த அச்சகம்‌, 1954, 213 


வேங்கடராமையா (கே. எம்‌.) 


திருக்குறள்‌ தமிழ்மறை-குறிப்புரையுடன்‌, முதற்‌ பது 


திருப்பனந்தாள்‌ ; காசிமடம்‌ வெளியீடு, 1952. 


னு ம்‌ (களத்தூர்‌.) 


திருக்குறள்‌ நாலடைவு 

(54) வேதகிரி முதலியார்‌ (களத்தூர்‌.) 
இருக்குறள்‌ மூலமும்‌ உரையும்‌, இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை ; 
கேசவ முதலியாரின்‌ பிரபாகர அச்சுக்கூடம்‌, 1856. 216 


031: 1C5: gx:3 
குறள்‌ விளக்க வெண்பா நூல்கள்‌ 
(1) இராமலிங்க சுவாமிகள்‌ (ஈசானிய மடம்‌.) 


முருகேசர்‌ முதுநெறி வெண்பா, குமார வீரையர்‌ உரை 
யுடன்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மெமோரியல்‌ அச்சுக்‌ 
கூடம்‌, 1892. 217 


(2) இராமலிங்க சுவாமிகள்‌ (ஈசானிய மடம்‌.) 


முருகேசர்‌ முதுநெறி வெண்பா, குமார வீரையர்‌ உரையுடன்‌, 
இரண்டாம்‌ பதிப்பு, சிதம்பரம்‌ ; செந்தமிழ்‌ நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1965. 218 
(3) ஏகாந்தக்கிராகி 4 


வடமலை வெண்பா, முதற்‌ பதிப்பு, திருநெல்வேலி; 
முத்தமிழாகர அச்சகம்‌, 1867. (1. - 


(4) கழகப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 


குறள்‌ முதுமொழி வெண்பாக்‌ கொத்து உரையுடன்‌, முதற்‌ 
பதிப்பு, சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
1967. 220 


(5) கழகப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 
குறள்‌ வெண்பா நூற்கோவை, முதற்‌ பகுதி, முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1967. 221 

(6) கழகப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 
குறள்‌ வெண்பா நூற்கோவை உரையுடன்‌, இரண்டாம்‌ பகுதி, 
முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1907. 222 

(2) சாந்தக்கவிராயர்‌ (பிறைசை,) 


இரங்கேச வெண்பா, ம. மாணிக்கவாசகம்‌ பிள்ளை உரை ஆத 
ஆ யுடன்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மதராஸ்‌ ரிப்பன்‌ ௮ச்சி 

யந்திரசாலை, 1910. 223 
5 ச்‌ 


55 


(3 


ச] 


34 தமிழாய்வு -- 3 


(8) சாந்தக்‌ கவிராயர்‌ (பிறைசை.) 

இரங்கேச வெண்பா, ௪. ௮. இராமசாமிப்‌ புலவர்‌ உரை 

யுடன்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவ சித்தாந்த நாற்‌ 

பதிப்புக்‌ கழகம்‌, 1906. 224 
(9) சிவஞான முனிவர்‌ 

சோமேசர்‌ முதுமொழி வெண்பா, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 

இரத்தின சபாபதி முதலியார்‌ பதிப்பு, 1887 ; 1901. 225 
(10) சிவஞான முனிவர்‌ 

சோமேசர்‌ முதுமொழி வெண்பா, மகாதேவ முதலியார்‌ 

உரையுடன்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; சைவ சித்தாந்த நூற்‌ 

பதிப்புக்‌ கழகம்‌, 1921. 226 
(11) சிவஞான முனிவர்‌ 

குளத்தூர்‌ சோமேசர்‌ முதுமொழி வெண்பா, த. ௪. மீனாட்சி 

சுந்தரம்‌ உரையுடன்‌, முதற்‌ பதிப்பு, திருவாவடுதுறை; 

திருவாவடுதுறை ஆதனம்‌, 1952 ; 1970. 227 
(12) சென்னமல்லையர்‌ 

சிவசிவ வெண்பா, இரத்தினசபாபதி முதலியார்‌, பதி.; முதற்‌ 

பதிப்பு, சென்னை ; வித்தியாநுபாலன யந்திரசாலை, 1887; 

1901. 228 
(13) சென்னமல்லையர்‌ 

சிவசிவ வெண்பா, மணி திருநாவுக்கரசு முதலியார்‌ பதிப்பு; 

முதற்‌ பதிப்பு, சென்னை ; வாவிள்ள இராமசாமி சாஸ்துருலு 

அண்ட்‌ சன்ஸ்‌., 1927. 229 

சென்னமல்லையர்‌ 


சிவசிவ வெண்பா, ௨. வே. சா. பதிப்பு, முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; கலைமகள்‌ வெளியீடு, 1938. 230 


திருநாவுக்கரசு முதலியார்‌ (புழலை.) 
திருத்தொண்டர்‌ வெண்பா--திருக்குறள்‌ உதாரணத்துடன்‌, 


முதற்‌ பதிப்பு, சென்னை ; பண்டித மித்திரன்‌ அச்சுக்கூடம்‌ ஜி 


1906. 231 


(16) வெள்ளியம்பலவாண முனிவர்‌ (கமலை.) 
பில முதுமொழிமேல்வைப்பு, கலியாண சுந்தரய்யர்‌ 


ட்‌ ட்‌ எய்‌ க்‌. 
"2 
ம வித்ர்‌ 


> உ. முதற்‌ பதிப்பு, திருப்பனந்தாள்‌ ; 
உகு ட 10 ல்‌ க த்தப்‌ (அதம்‌ 10 


இருக்குறள்‌ நூலடைவு 35 
(17) வையாபுரிப்‌ பிள்ளை (எஸ்‌.) பதி. 

இனகர மாலையும்‌ தினகர வெண்பாவும்‌, முதற்‌ பதிப்பு, 

சென்னை; பி. என்‌. பிரஸ்‌, 1932. 233 
(18) ஜெகவீர பாண்டியன்‌ 

இருக்குறள்‌ குமரேச வெண்பா மூலமும்‌ உரையும்‌, 

3 தொகுதிகள்‌, முதற்‌ பதிப்பு, மதுரை; திருவள்ளுவர்‌ 

நிலையம்‌, 1927. 234 
(19) ஜெகவீர பாண்டியன்‌ 

இருக்குறள்‌ குமரேச வெண்பா, இரண்டாம்‌ பதிப்பு, 

தூத்துக்குடி ; வேலாயுதம்‌ பிரிண்டிங்‌ பிரஸ்‌, 1930-33. 235 
(20) ஜெகவீர பாண்டியன்‌ 

திருக்குறள்‌ குமரேச வெண்பா -- அறத்துப்பால்‌, முதற்‌ 

பதிப்பு, தூத்துக்குடி; பரதகுலமித்திரன்‌ பிரஸ்‌, 1931. 236 
(21) ஜெகவீர பாண்டியன்‌ 


இருக்குறள்‌ குமரேச வெண்பா--காமத்துப்பால்‌, தூத்துக்குடி; 
வேலாயுதம்‌ பிரிண்டிங்‌ பிரஸ்‌, 1938. 237 


O31:1C5 gr:l 
திருக்குறள்‌ ஆராய்ச்சி-இலக்கணம்‌ 


(1) இராமசாமி (ஆ. வே.) ட 
இருக்குறள்‌ தரும்‌ உவமை யின்பம்‌, முதற்‌ பதிப்பு, 
காரைக்குடி; செல்வி பதிப்பகம்‌, 1967. 298 

(2) இராமாநுசக்‌ கவிராயர்‌ (மு. ரா.) 
குடாரம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ரிப்பன்‌ அச்சுக்‌ 
கூடம்‌, 1909. 239 

கந்தசாமி முதலியாரும்‌ வரதப்ப முதலியாரும்‌ ன்‌ 


திருக்குறள்‌ அதிகார சொரூப சூசகமும்‌ குறளுதாரணமும்‌, 
மூதற்‌ பதிப்பு, சென்னை; மெய்ஞ்ஞான குரியோதய விலாச 
அச்சுக்கூடம்‌, 1863 240 


(5) 


(6) 


(2) 


031: 


(1) 


2 


(3) 


(4) 


தமிழாய்வு—3 
கோதண்டபாணி பிள்ளை (கு.) 
முதற்‌ குறள்‌ உவமை, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 


1956; இரண்டாம்‌ பதிப்பு, சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1905. 241 


சண்முகம்‌ பிள்ளை (மு.) 

இருக்குறள்‌ யாப்பு அமைதியும்‌ பாடவேறுபாடும்‌, முதற்‌ 

பதிப்பு, சென்னை; சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971, 242 
சுந்தரமூர்த்தி (இ.) 

இருக்குறள்‌ ௮ணிநலம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சென்னைப்‌ 

பல்கலைக்‌ கழகம்‌, 1971, 243 
திருநாவுக்கரசு முதலியார்‌ (மணி.) 

திருக்குறள்‌ இலக்கண இலக்கியத்‌ திறவு கோல்‌, முதற்‌ 

பதிப்பு, சென்னை; 1921, 244 
105: gr: 2 

திருக்குறள்‌ ஆராய்ச்சி-இலக்கியம்‌ 
அண்ணாமலை (தி. இரா.) 

இருவள்ளுவர்‌ மருந்து, முதற்‌ பதிப்பு, பாளையங்கோட்டை; 

பெருமாள்புர வெளியீடு, 1957. 245 
அண்ணாமலை (மு.) 

வள்ளுவர்‌ தனித்தன்மை, முதற்‌ பதிப்பு, சிதம்பரம்‌; 

தொல்காப்பியர்‌ நூலகம்‌, 1961. 246 
அப்பாத்துரை (கா.) 

வள்ளுவர்‌ நிழல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஒளவை நூலகம்‌, 

1957. 247 
அமிர்தலிங்கம்‌ (பூ.) 


வள்ளுவர்‌ கண்ட உயிரினங்கள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
பாசி நிலையம்‌, 1955. . 248 


௯ அரசுமணி 
; ப்‌ அ தன்னது முதற்‌ பதிப்பு, சென்னை; அருணோ 
தயம்‌, 1960, 289 - 


வ 


திருக்குறள்‌ நரலடைவு 


(6) அருணாசலம்‌ (ப.) 
குறளின்‌ செய்தி, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 


ல்‌ -. _ 


1908. 250 i 

பீ 

(7) அருணாசலக்‌ கவுண்டர்‌ (கு.) பதி. மி 
வழிகாட்டும்‌ வள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, நெல்லை; அருணகிரி ம்‌ 
இசைக்‌ கழக வெளியீடு, 1954. 251 


(8) அழகரடிகள்‌ 
திருக்குறள்‌ கடிதங்கள்‌, (1-4 பாகங்கள்‌), முதற்‌ பதிப்பு, க்‌. 
மாம்பாக்கம்‌; குருகுல வெளியீடு, 1964, 252 ்‌ 
(9) அன்பு முத்து 


வள்ளுவர்‌ உள்ளம்‌, முதற்‌ பதிப்பு, சிங்கப்பூர்‌; ஸ்டார்‌ பிரஸ்‌, 3 
1956. 253 ம்‌. 


(10) ஆறுமுக முதலியார்‌ (சரவண. 

திருக்குறளும்‌ பொதுகோக்கமும்‌, நான்காம்‌ பதிப்பு, 

சென்னை; பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1955. 254 
(11) இரத்தினேசுவர ஐயர்‌ 

திருவள்ளுவர்‌ பெருமை, முதற்‌ பதிப்பு, இரங்கூன்‌; 1937, 255 
(12) இராதாகிருஷ்ண பிள்ளை (எம்‌.) 


குறளின்‌ பெருமை, முதற்‌ பதிப்பு, சென்னை; அல்லயன்ஸ்‌ 
கம்பெனி, 1964. 256 


(13) இராமசாமிப்‌ பிள்ளை (செ. ரெ.) 


திருக்குறள்‌ பொருள்‌ விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1958. 257° து 


இராமலிங்கம்‌ பிள்ளை (நாமக்கல்‌, வெ.) 


வள்ளுவரின்‌ உள்ளம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; இன்ப 
நிலையம்‌, 1954, 1956, 1963. 


இராமலிங்கம்‌ பிள்ளை (காமக்கல்‌, வெ.) 


இருவள்ளுவர்‌ இடுக்கிடுவார்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
1954, 1956, 1963. 9. 


தமிழாய்வு — 3 


இராமலிங்கம்‌ பிள்ளை (௩ாமக்கல்‌, வெ.) 


A; திருவள்ளுவரும்‌ பரிமேலழகரும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
4 கண்ணிப்‌ பதிப்பகம்‌, 1956; இன்பநிலையம்‌, 1959, 1963. 260 


(17) இலக்குமணப்‌ போற்றி (தச்ச ஈல்லூர்‌.) 


டீ இருக்குறள்‌ வினாவிடை, முதற்‌ பதிப்பு, தூத்துக்குடி; வேலாயு 
. தம்‌ பிரிண்டிங்‌ பிரஸ்‌, 1923. 201 


(18) இலட்சுமணி அம்மணி 


இருக்குறள்‌ தீபாலங்காரம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சாது 
்‌ அச்சுக்கூடம்‌, 1929. 262 


(19) இளஞ்சேரன்‌ (கோ. வை.) 
. வள்ளுவர்‌ வாழ்த்து, முதற்‌ பதிப்பு, நாகபட்டினம்‌; 
ஆ கலைக்குடில்‌, 1907. 263 
(20) இளவழகனார்‌ 


முதற்‌ குறளும்‌ நூற்பாவும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1964. 264 


இறையனார்‌ 


திருக்குறள்‌ ஆராய்ச்சி, முதற்‌ பதிப்பு, உறையூர்‌; தமிழக 
வெளியீடு, 1949. 265 


இராஜகோபாலாச்சாரியார்‌ (கோ.) 3 
வள்ளுவர்‌ நல்கும்‌ காமச்சுவை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
ஸ்வாதி வெளியீடு, 1947. 266 

இராஜாதி 
வள்ளுவர்‌ வாசகம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரதி 
பதிப்பகம்‌, 1960. 267. 

கணேசன்‌ (பூ.) 


திருவள்ளுவர்‌ தோற்றது ஏன்‌ 2, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
நிலவு நிலையம்‌, 1951. 268 


ககுணாகிதி (கலைஞர்‌ மு.) 
குறளோவியம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; திராவிடன்‌ பதி 
1956. அ ப ம 4 விடத்து 


ந்‌ 


ப்‌ w 
es 


த்‌ 
2 ர 2 கட்டி பள்‌ 
பல்‌ கட்க ட ட பணிந்து 


ட J 


திருக்குறள்‌ நூலடைவு 39 
(26) குழந்தை (புலவர்‌/௮. மு.) 
திருக்குறனும்‌ பரிமேலழகரும்‌, முதற்‌ பதிப்பு, ஈரோடு; 
இளங்கோ புத்தகசாலை, 1952, இரண்டாம்‌ பதிப்பு, 1964. 
270 
(27) குழந்தை (புலவர்‌ ௮. மு.) 
தருக்குறள்‌, முதற்‌ பதிப்பு, ஈரோடு; இளங்கோ புத்தகசாலை, 
1961. 271 
(28) குன்றக்குடி அடிகளார்‌ (தவத்திரு.). 
குறட்‌ செல்வம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கலைவாணி 
புத்தகாலயம்‌, 1909. 272 


(29) கோவிந்தசாமி (மு.) 

குறள்‌ மனம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரிநிலையம்‌, 1958. 273 
(30) கோவிந்தசாமி (மு.) 

வள்ளுவர்‌ தந்த மணப்பரிசு, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி 

நிலையம்‌, 1962. 274 
(31) சக்கரவர்த்தி நயினார்‌ (௮.) 

திருக்குறள்‌ வழங்குஞ்‌ செய்தி: (தமிழாக்கம்‌ : பகவதி 


ஜெயராமன்‌), முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரிநிலையம்‌, 1959. 
275 


(32) சண்முகம்‌ பிள்ளை (மு.) 
இருக்குறள்‌ அமைப்பும்‌ முறையும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1972. 276 
(33) சதாகந்தா (சுவாமி) 
வள்ளுவர்‌ குலமும்‌ அவர்‌ வாய்‌ மொழியும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சரவண பவாகந்த சஞ்சீவி நிலையம்‌, 1936. 277 
(34) சாமிநாதையர்‌ (௨. வே.) 


இருவள்ளுவரும்‌ திருக்குறளும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கலை 
மகள்‌ வெளியீடு, 1936. 278 


(35) சிவப்பிரகாசம்‌ (சுகவனம்‌) 


குறளமுது, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஜகதா அண்ட்‌ சன்‌, 1949, 
279 


40 
(36) 


(37) 


(38) 


(39) 


(40) 


(41) 


தமிழாய்வு -— 3 
சிவலிங்கனார்‌ (ஆ.) 


வள்ளுவரைப்பற்றி, முதற்‌ பதிப்பு, சென்னை; மாணிக்கம்‌ 
பதிப்பகம்‌, 1967. 280 


சீனுவாசன்‌ (டி. கே.) 


குறள்‌ கொடுத்த குரல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சாந்தி 
நாலகம்‌, 1957. 281 


சுத்தானந்த பாரதியார்‌ 


இருக்குறளின்பம்‌, முதற்‌ பதிப்பு, இராமச்சந்திரபுரம்‌, 
அன்பு நிலையம்‌; 1939; இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை; சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1967. 282 


சுப்பிரமணிய ஐயர்‌ (எம்‌. எஸ்‌.) 


இருக்குறள்‌ விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; அலயன்ஸ்‌ 
கம்பெனி, 1923. 283 


சுப்பிரமணிய பிள்ளை (கா.) 


பொதுமறை விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, திருநெல்வேலி; 
மணிவாசகர்‌ மன்றம்‌, 1935. 284 


சுப்பிரமணிய பிள்ளை (ஜி.) 


வள்ளுவர்‌ விருந்து, முதற்‌ பதிப்பு, புதுக்கோட்டை; தமிழ்‌ 
நிலையம்‌, 1958; இரண்டாம்‌ பதிப்பு, 1965. 285 


செகதீசன்‌ (ப.) 


வள்ளுவருடன்‌ ஒருகாள்‌, முதற்‌ பதிப்பு, ஈரோடு; 1965. 286 


செந்துறைமுத்து 


குறளமுது (முதற்‌ பகுதி) முதற்‌ பதிப்பு, சென்னை; மலர்‌ 
நிலையம்‌, 1958. 287 


செந்துறைமுத்து 


குறளமுது (இரண்டாம்‌ பகுதி) முதற்‌ பதிப்பு, சென்னை; ப அத்தி 


நிலையம்‌, 1958. 


செந்துறைமுத்து 
. குதஎமுது க்‌ பர. ஷன்‌ பசக 


இருக்குறள்‌ நூலடைவு 41 
(46) சேதுப்‌ பிள்ளை (இரா. பி.) 
இருவள்ளுவர்‌ நூல்நயம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஒற்றுமை 
ஆபீஸ்‌, 1923; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1952, 
1956, 1961, 1965. 290 ன 
(47) சேதுப்‌ பிள்ளை (இரா. பி.) 
வழிவழி வள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பழனியப்பா 8, 
பிரதர்ஸ்‌, 1957, 291 ட்‌ 
(48) சொக்கலிங்கன்‌ (ராய.) 4 
வள்ளுவர்‌ தந்த இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; வள்ளுவர்‌ 
பண்ணை, 1958; இரண்டாம்‌ பதிப்பு, 1964, 292 
(49) சோமசுந்தரம்‌ (எம்‌.) 
திருக்குறள்‌ ஆராய்ச்சி -- திருவள்ளுவர்‌ வடநூற்‌ பொருளை 
எண்ணினாரா 2, முதற்‌ பதிப்பு, காட்டுமன்னார்‌ கோவில்‌; 
ஒளவை இல்லம்‌, 1953. 293 
(50) தண்டபாணி தேசிகர்‌ (ச.) 
7 
திருக்குறள்‌ அழகும்‌ அமைப்பும்‌, முதற்‌ பதிப்பு, சிதம்பரம்‌; 
தொல்காப்பியர்‌ நூலகம்‌, 1969; இரண்டாம்‌ பதிப்பு, 1969. 294 
(51) திருநாவுக்கரசு (௧. த.) 
திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971. 295 
(52) திருவள்ளுவர்‌ 
ம்‌ முதற்‌ குறளுண்மை அல்லது முதற்‌ குறள்‌ வாத நிராகரண 
்‌ தூஷணி, முதற்‌ பதிப்பு, சென்னை; மதராஸ்‌ ரிப்பன்‌ 
31 அச்சியந்திரசாலை, 1900. 296 


- 


(53) திருவள்ளுவர்‌ 1 


திருக்குறள்‌ திறவுகோல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஜெல்த்கான்‌ 
அண்ட்‌ சன்‌, 1961. 297 தி 


(54) தில்லை அள்‌. (சி.) 


வள்ளுவன்‌ முதல்‌ பாரதிதாசன்‌ வரை, முதற்‌ பவ 
சென்னை; மிழ்‌ புத்தகாலயம்‌, 1967. 298 இத 


14 
ஸ்‌ ட்‌ 
ண்ட்டல்‌ 
i க 
ES 


1 
2 49 
I (35) 
i (56) 
(57) 
(50) 
ச 


(59) 


ஸூ 


(61) 


(62) 


- 


ட்‌. 
ம்‌ 
“ர 


தமிழாய்வு--3 
துவிதமத திரஸ்காரி (புனை.) 
முதற்‌ குறள்‌ வாதம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 1897. 299 
நடேச உடையார்‌ (௧.) 


திருக்குறள்‌ திறவு - பொருட்பால்‌, முதற்‌ பதிப்பு, சேலம்‌; 
இருவள்ளுவர்‌ கழகம்‌, 1953. 300 


கவநீதகிருட்டிணன்‌ (௮. ௧.) 


வள்ளுவர்‌ சொல்லமுதம்‌ (முதற்‌ பாகம்‌), முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1955. 301 


நவநீத கிருட்டிணன்‌ (௮. ௧.) 


வள்ளுவர்‌ சொல்லமுதம்‌ (இரண்டாம்‌ பாகம்‌), முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1956. 302 


நவநீத கிருட்டிணன்‌ (௮. ௧.) 


வள்ளுவர்‌ சொல்லமுதம்‌ (மூன்றாம்‌ பாகம்‌), முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1956. 303 


நவநீத கிருட்டிணன்‌ (௮. ௧.) 


வள்ளுவர்‌ சொல்லமுதம்‌ (கான்காம்‌ பாகம்‌), முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1958. 304 


பரணி (புனை) 


இருவள்ளுவர்‌ ஒரு புரட்சிக்காரர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
கஸ்தூரி பதிப்பகம்‌, 1954. 305 


பரந்தாமனார்‌ (௮. கி.) 


திருக்குறளும்‌ புதுமைக்‌ கருத்துக்களும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; பாரி நிலையம்‌, 1963; இரண்டாம்‌ பதிப்பு, 1967. 306 


பரமசிவன்‌ பிள்ள 


திருக்குறட்‌ சாரம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; திரிபுரசுந்தரி 


அச்சியந்திரசாலை, 1929. 307. 


பழனியப்பன்‌ (சாமி.) 
... திருக்குறள்‌ மலர்கள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; இளங்‌? 


அ 


3 
கணம்‌ அன்‌ னி அரும்‌ ட ஆகல 1 படக்கதை 


திருக்குறள்‌ நூலடைவு 43 
(05) புலியூர்க்கேசிகன்‌ (புனை.) 


திருக்குறளும்‌ அறிவுத்‌ திறனும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
கற்பகாம்பிகை பதிப்பகம்‌, 1902. 309 


(60) புலியூர்க்கேசிகன்‌ (புனை,) 

திருக்குறளும்‌ பேச்சுத்‌ திறனும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 

கற்பகாம்பிகை பதிப்பகம்‌, 1962. 310 
(67) புலியூர்க்கேகிகன்‌ (புனை,) 

இருக்குறளும்‌ நட்புக்கலையும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 

கற்பகாம்பிகை பதிப்பகம்‌, 1903. 311 
(68) மணியம்‌ (ப. சு.) 

திருக்குறள்‌ சான்றாண்மை விளக்கம்‌ (பரிமேலழகர்‌ உரைநலம்‌ 

வியத்தல்‌), முதற்‌ பதிப்பு, கோவை; அருட்கலைக்‌ கழகம்‌, 1955. 

312 

(69) மாணிக்கம்‌ (வ. சுப.) 

வள்ளுவம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 1953. 313 


(70) மாணிக்கம்‌ (வ. சுப.) 
வள்ளுவம்‌ (மாணவர்‌ பதிப்பு), சென்னை ; பாரி நிலையம்‌” 
1956. 314 

(71) மாணிக்கவாசகம்‌ (தி.) 
வான்புகழ்‌ வள்ளுவர்‌ (பகுதி 1), முதற்‌ பதிப்பு, மதுரை: 
விசாலாட்சி பதிப்பகம்‌, 1960; இரண்டாம்‌ பதிப்பு, 1963. 315 

(72) மாணிக்கவாசகம்‌ (தி.) 
வான்புகழ்‌ வள்ளுவர்‌ (பகுதி 2), முதற்‌ பதிப்பு, மதுரை; 
விசாலாட்சி பதிப்பகம்‌, 1961; இரண்டாம்‌ பதிப்பு, 1906. 
316 

(73) மாணிக்கவாசகம்‌ (தி.) 
வான்புகழ்‌ வள்ளுவர்‌ (பகுதி 3), முதற்‌ பதிப்பு, மதுரை; 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, 1962; இரண்டாம்‌ பதிப்பு, 1969. 317 

(74) மாணிக்கவாசகம்‌ (தி.) 


வான்புகழ்‌ வள்ளுவர்‌ (பகுதி 4), முதற்‌ பதிப்பு, மதுரை; 
விசாலாட்சி பதிப்பகம்‌, 1965. 318 


இர: மக்க 


(76) 


(77) 


(78) 


(79) 


(80) 


(81) 


(82) 


(83) 


(84) 


தமிழாய்வு — 3 
மாணிக்கவாசகம்‌ (தி.) 


வான்புகழ்‌ வள்ளுவர்‌ (பகுதி 5), முதற்‌ பதிப்பு, மதுரை; 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, 1905. 319 


முத்துசாமிப்‌ பிள்ளை (ஏ.) 


யொய்யாமொழிப்‌ பூஞ்சோலை, முதற்‌ பதிப்பு, தருமபுரி; 
ஸ்ரீராமா பிரிண்டிங்‌ ஒர்க்ஸ்‌, 1953. 320 


முனிசாமி (வீ.) 


காதல்‌ கணவன்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ 
அச்சகம்‌ லிட்‌., 1949. 321 


முனிசாமி (வீ.) 


வள்ளுவர்‌ உள்ளம்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ 
அச்சகம்‌ லிட்‌., 1949. 322 


முனிசாமி (வீ.) 


வள்ளுவரைக்‌ கானோம்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ 


அச்சகம்‌ லிட்‌., 1949. 323 
முனிசாமி (வீ.) 

வள்ளுவர்‌ பேசினால்‌, முதற்‌ பதிப்பு, திருச்சி; குறள்‌ மலர்‌ 

வெளியீடு, 1956. 324 
முனிசாமி (வீ.) 

வள்ளுவரும்‌ பெரியாரும்‌, முதற்‌ பதிப்பு, புதுக்கோட்டை; 

செந்தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, 1958. 325 
முனிசாமி (வீ.) 


இருக்குறள்‌ இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, திருச்சி; முத்துப்‌ 
பதிப்பகம்‌, 1960. 326 


முனிசாமி (வீ.) 
குறள்‌ தந்த குழந்தை உள்ளம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 


அசோகன்‌ பதிப்பகம்‌, 1963. 327 

முனிசாமி (வீ.) 
வள்ளுவர்‌ வழிப்பயணம்‌, முதற்‌ பதிப்பு, காரைக்குடி; 
செல்வீ பதிப்பகம்‌, 1964. 328 
ன 


திருக்குறள்‌ நூலடைவு 
(85) முனிசாமி (வீ.) 
இருக்குறளில்‌ நகைச்‌ சுவை, முதற்‌ பதிப்பு, சென்னை; சேகர்‌ 
பதிப்பகம்‌, 1966. 329 
(86) முனிசாமி (வீ.) 
வள்ளுவர்‌ பூங்கா, முதற்‌ பதிப்பு, சென்னை; சுந்தரம்‌ 
வெளியீடு, 1968. ய்‌ 330 டட 
(87) முனிசாமி (வீ.) | 
வள்ளுவர்‌ காட்டும்‌ வாழ்க்கைப்‌ பாதை, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சேகர்‌ பதிப்பகம்‌, 1972, 331 
(88) லட்சுமணன்‌ (கே. எஸ்‌.) 


அறிஞர்‌ போற்றும்‌ குறள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; அசோகன்‌ 
பதிப்பகம்‌, 1970. 332 


(89) வள்ளுவர்‌ 
வள்ளுவர்‌ காட்டிய ஏர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; தி லிட்டில்‌ 


பிளவர்‌ கம்பெனி, 1947, 333 
(90) வள்ளுவர்‌ 

வள்ளுவர்‌ வகுத்த வழி, முதற்‌ பதிப்பு, சென்னை; தி லிட்டில்‌ 

பிளவர்‌ கம்பெனி, 1962. 334 
(91) விசுவநாதம்‌ (கி. ஆ. பெ.) னா 

வள்ளுவர்‌ உள்ளம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; பாரி நிலையம்‌, 

1945, 1964. 335 


(92) விசுவநாதம்‌ (கி. ஆ. பெ.) 


வள்ளுவரும்‌ குறளும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; பாரி நிலையம்‌, ஸ்‌ 
1953, 1906. 550 25 


ப 
ய்‌ 


(93) விசுவநாதம்‌ (கி. ஆ. பெ.) 


திருக்குறள்‌ புதைபொருள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி 
நிலையம்‌, 1956, 1970. அரப 


௫ 


46 தமிழாய்வு — 3 
(95) வேங்கடராம சாஸ்திரி (தி.) 


திருக்குறள்‌ வியாச மஞ்சரி (அறத்துப்பால்‌), முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; இ லிட்டில்‌ பிளவர்‌ கம்பெனி, 1905. 339 


(96) வேதாசலம்‌ பிள்ளை (காகை.) (மறைமலையடிகள்‌) 


முதற்குறள்‌ வாத நிராகரணம்‌, முதற்‌ பதிப்பு, காகைப்‌ 
பட்டினம்‌ ; சை. வி. சபை, 1898. 340 


(97) ஜகந்நாதன்‌ (கி. வா.) 
கற்பக மலர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 1964, 341 
O31 :1G5:gr:3 
திருக்குறள்‌ ஆராய்ச்சி-கட்டுரைத்‌ தொகுப்பு 
(1) அறிஞர்‌ பலர்‌ 
வள்ளுவர்‌ உலகம்‌, (குன்றக்குடி அடிகளார்‌, ஒளவை. 
துரைசாமிப்‌ பிள்ளை, சரவண ஆறுமுக முதலியார்‌, திருக்‌ 
குறளார்‌ வீ. முனிசாமி), முதற்‌ பதிப்பு, மதுரை; தமிழ்ச்‌ 
செல்வம்‌, 1969. 342 
(2) திருக்குறள்‌ மன்றம்‌ (கொழும்பு) 
திருக்குறள்‌ ஆராய்ச்சி (தொகுப்பு 1); முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; ஸ்ரீமகள்‌ கம்பெனி, 1954, 343 
(5) திருக்குறள்‌ மன்றம்‌ (கொழும்பு) 
திருக்குறள்‌ ஆராய்ச்சி (தொகுப்பு 2); முதற்‌ பதிப்பு, 
சென்னை ; ஸீமகள்‌ கம்பெனி, 1960. 344 
(3) திருக்குறள்‌ மன்றம்‌ (கொழும்பு) 
திருக்குறள்‌ கட்டுரைகள்‌ (இருபது), முதற்‌ பதிப்பு, சென்னை; 
ஸ்ரீமகள்‌ கம்பெனி, 1955. 345 
(5) சோமசுந்தரம்‌ (௧.) பதி. 
திருக்குறள்‌ கனிகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 1968; தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 1968, 346 
(6) மீனாட்சிசுந்தர சிவை, பதி. 
வள்ளுவர்‌ வாய்மொழி, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 1956. 347 


இத WAY 


ந்தி அலு 


திருக்குறள்‌ நூலடைவு 47 
(7) வரதராசனார்‌ (மு.), மீனாட்சிசுந்தரனார்‌ (தெ. பொ.), பி. ஸ்ரீ. 


குறள்‌ வழி, முதற்‌ பதிப்பு, நாகபட்டினம்‌ ; இமயப்‌ 
பதிப்பகம்‌, 1953. 348 


O31:1C5:gr:4 
பல்கலை ஆய்வு--அராய்ச்சி 


(1) இலக்குவனார்‌ (சி.) 
எல்லாரும்‌ இந்நாட்டு அரசர்‌ (பகுதி 1), முதற்‌ பதிப்பு, 
புதுக்கோட்டை ; இலக்கியப்‌ பண்ணை, 1954. 349 
(2) இலக்குவனார்‌ (சி.) 
அமைச்சர்‌ யார்‌? முதற்‌ பதிப்பு, சென்னை ; அருணா பப்ளி 
கேஷன்ஸ்‌, 1956. 350 
(3) இலக்குவனார்‌ (சி) 


வள்ளுவர்‌ வகுத்த அரசியல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சாம்பா 
பதிப்பகம்‌, 1968. 351 


(4) இலட்சுமிரதன்‌ பாரதி (சோ.) 
இறைமாட்சி அல்லது அரசியல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 


தினமணி காரியாலயம்‌, 1946. 352 
(5) இறையனார்‌ 

வள்ளுவர்‌ கொள்கையும்‌ வடவர்‌ கொள்கையும்‌, முதற்பதிப்பு, 

உறையூர்‌ ; தமிழக வெளியீடு, 1949. 353 


(6) கண்ணப்ப முதலியார்‌ (பாலூர்‌.) 
வள்ளுவர்‌ கண்ட அரசியல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சென்ட்ரல்‌ புக்‌ டிப்போ, 1956. 354 
(7) குன்றக்குடி அடிகளார்‌ (தவத்திரு.) 
இருவள்ளுவர்‌ காட்டும்‌ அரசு, முதற்‌ பதிப்பு, சென்னை; தமிழ்ப்‌ 
பண்ணை, 1969, 1971. 355 
(8) குன்றக்குடி அடிகளார்‌ (தவத்திரு. 


இருவள்ளுவர்‌ காட்டும்‌ அரசியல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
கலைவாணி புத்தக நிலையம்‌, 1972. 356 


அன 


னு - ர ஆனி ௮. அ 


4B 
(9) 


(10) 


(11) 


(12) 


(18) 


ல 


(15) 


031: 


அயி 
4 ஸ்ர க்‌ ர்‌, யன்‌ வாழ்வு, முதற்‌ பதி 

க ௬. வடி 1 | ன ப தரர்‌: : ] 
ர்‌ ்‌ ப்‌ ப்‌ 


மவன்‌ 


தமிழாய்வு -- 3 
சண்முகசுப்பிரமணியம்‌ (மா.) 


குறள்‌ கூறும்‌ சட்டநெறி, முதற்‌ பதிப்பு, சென்னை ; சைவ 
சித்தாந்த நாற்பதிப்புக்‌ கழகம்‌, 1907. 357 


சுப்ரமண்யதாஸ்‌ (தி. ப.) 


வள்ளுவர்‌ வருத்த அரசியல்‌, முதற்‌ பதிப்பு, மதுரை ; இரு 
வள்ளுவர்‌ கழகம்‌, 1909. 358 


மதுரை முதலியார்‌ (கு.) 


இருவள்ளுவர்‌ அரசு, முதற்‌ பதிப்பு, சென்னை; பழனியப்பா 
பிரதர்ஸ்‌, 1964, 359 


மருதவாணன்‌ 


வள்ளுவர்‌ கண்ட நாடு, முதற்‌ பதிப்பு, சென்னை; தமிழ்ப்‌ 
பண்ணை, 1959. 360 


மீனாட்சிசுக்தரனார்‌ (தெ. பொ.) 


திருவள்ளுவர்‌ கண்ட நாடும்‌ காமமும்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1957. 361 


முனிசாமி (வீ.) 


திருவள்ளுவரும்‌ திராவிடக்‌ கொள்கையும்‌, முதற்‌ பதிப்பு, 
புதுக்கோட்டை; செந்தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, 1948. 362 


வேங்கடராம சாஸ்திரி (வாழ்குடை) 


இருக்குறள்‌ வியாச மஞ்சரி-- பொருட்பால்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; தி லிட்டில்‌ பிளவர்‌ கம்பெனி, 1957. 363 


வேலாயுதம்‌ (மு. த.) 
வள்ளுவர்‌ கண்ட நாடு, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
எஸ்‌. வாசன்‌ கம்பெனி, 1954. 364 
IC5:gr:5 
பல்கலை ஆய்வு--பொருளியல்‌ 


அருணாசலம்‌ (௮.) 


ஈழ * * *ஈர தும்‌ அர்த ட. அ ப்பி ஓ 


இருக்குறள்‌ நூலடைவு 49 
(2) நடராஜன்‌ (பா.) 
வள்ளுவர்‌ தந்த பொருளியல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1965; 1967. t 366 
031 :1IC5:gr:6 
பல்கலை ஆய்வு--மெய்ப்பொருளியல்‌ 


(1) அழகரடிகள்‌ 
திருக்குறள்‌ அறம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1970. 367 
(2) அனந்தநாத நயினார்‌ 


இருக்குறள்‌ ஆராய்ச்சியும்‌ ஜைந சமய சித்தாந்த விளக்கமும்‌, 
முதற்‌ பதிப்பு, சென்னை; ஆதிமூலம்‌ அச்சியந்திர சாலை, 1932. 
308 


(3) இலக்குமணப்‌ பிள்ளை (தி.) 
கிறிஸ்துவும்‌ திருவள்ளுவரும்‌, முதற்‌ பதிப்பு, திருவனந்தபுரம்‌; 
1918. 369 

(4) இளவழகனார்‌ 
இயற்கை வணக்கம்‌ அல்லது திருக்குறள்‌ பாயிரத்‌ தெளிவு, 
முதற்‌ பதிப்பு, மாம்பாக்கம்‌; குருகுல வெளியீடு, 1954. 370 

(5) கிருஷ்ணன்‌ (பெ.) 
எனது மதம்‌ திருவள்ளுவம்‌, முதற்‌ பதிப்பு, கரூர்‌; தமிழன்‌ 


நிலையம்‌, 1971. 371 
பி (6) கோவிந்தராஜக்கோன்‌ (பி. மா.) ்‌ 
5 இருக்குறள்‌ தெய்வக்‌ கொள்கை, முதற்‌ பதிப்பு, சென்னை; St ம 
நஜ்து முத்தமிழ்‌ நிலையம்‌, 1947. 372. 

(7) சக்கரவர்த்தி ஈயினார்‌ (௮.) லு 1, 


டர்‌, 
திருக்குறளும்‌ சமதர்மமும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; முத்தமிழ்‌ 
நிலையம்‌, 1969. 378 பத 


சதாசிவம்‌ (சோ. ) sf ம்‌ 


% 


திருவள்ளுவன்‌, முதற்‌ பதிப்பு, கத்தர்‌ இன்த Ko 
374 


A 


பதிப்பகம்‌, 1965. 


(9) 


(10) 


(11) 


(12) 


(15) 


(14) 


தமிழாய்வு -- 3 
சித்பவானந்தர்‌ (சாமி.) 


இருக்குறளில்‌ கடவுள்‌ வாழ்த்து, முதற்‌ பதிப்பு, திருப்பராய்த்‌ 
துறை; ஸ்ரீ இராம கிருஷ்ண தபோவனப்‌ பிரசுராலயம்‌, 1956. 
375 


சிதம்பரனார்‌ (சாமி.) 


வள்ளுவர்‌ காட்டிய வைதிகம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 1960. 376 


சின்னதம்பி மூப்பனார்‌ (கோ.) 
வள்ளுவர்‌ காட்டும்‌ பேரின்பம்‌, முதற்‌ பதிப்பு, சுந்தரப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌; 1972. 377 
சீயெஸ்ஸார்‌ (புனை.) 
இருவள்ளுவர்‌ காட்டும்‌ இறைவன்‌, முதற்‌ பதிப்பு, வளவனூர்‌; 
முத்துப்‌ பதிப்பகம்‌, 1972. 378 
செந்துறை முத்து 
வள்ளுவர்‌ வகுத்த தெய்வம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மலர்‌ 
நிலையம்‌, 1956. 379 
செந்துறை முத்து 
வள்ளுவர்‌ வகுத்த அறம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கலைமகள்‌ 
காரியாலயம்‌, 1966. 380 
தமிழ்‌ ஒளி (கவிஞர்‌) 


திருக்குறளும்‌ கடவுளும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கலைஞன்‌ 
பதிப்பகம்‌, 1959. 381 


தில்லைகாத காவலர்‌ (ம.) 


இருவள்ளுவர்‌ சமணர்‌ என்னும்‌ கொள்கை மறுப்பு, முதற்‌ 
பதிப்பு, கொழும்பு; கணேச அச்சுக்கூடம்‌, 1900. 382 


தெய்வநாயகம்‌ (மு.) 


திருவள்ளுவர்‌ இதித்தவரா?, முதற்‌ பதிப்பு, சென்னை; மெய்ப்‌ 
பொருள்‌ பதிப்பகம்‌, 1969. 383 


தெய்வகாயகம்‌ (மு.) 
பதித்தான்‌. யார்‌? வக்‌ தம இன்க்‌ மெய்ப்பொருள்‌ மகம்‌ 
1970. ப 384 


திருக்குறள்‌ நூலடைவு 51 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


தெய்வநாயகம்‌ (மு.) 
நீத்தார்‌ யார்‌?, முதற்‌ பதிப்பு, சென்னை; மெய்ப்பொருள்‌ 
பதிப்பகம்‌, 1971. 385 
தெய்வநாயகம்‌ (மு.) 
வான்‌ எது?, முதற்‌ பதிப்பு, சென்னை; மெய்ப்பொருள்‌ 
பதிப்பகம்‌, 1971. 386 
தெய்வநாயகம்‌ (மு.) 
சான்றோர்‌ யார்‌ 2, முதற்‌ பதிப்பு, சென்னை; மெய்ப்பொருள்‌ 
பதிப்பகம்‌, 1972. 387 
தெய்வநாயகம்‌ (மு.) 
எழு பிறப்பு, முதற்‌ பதிப்பு, சென்னை; மெய்ப்பொருள்‌ 
பதிப்பகம்‌, 1972. 388 


நடேச உடையார்‌ (௧.) 

திருக்குறள்‌ துறவு -- நீத்தர்‌ பெருமை, முதற்‌ பதிப்பு, சேலம்‌; 

இருவள்ளுவர்‌ கழகம்‌, 1955. 389 
நடேச முதலியார்‌ (௮.) 6 

வள்ளுவர்‌ அறம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பழனியப்பா 

பிரதர்ஸ்‌, 1955, 1958, 1963. 390 
பழனியப்பன்‌ (சாமி.) 

வள்ளுவர்‌ தந்த அறநெறி, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஒளவை 

நூலகம்‌, 1959. 391 
பழனியப்பன்‌ (சாமி.) 

வள்ளுவர்‌ கூறும்‌ அறம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; வைரம்‌ 

பதிப்பகம்‌, 1972. 392 
பிவியார்‌ (புனை.) 

குறள்‌ காட்டும்‌ தெய்வம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கலைச்‌ 

செல்வி நிலையம்‌, 1960. 393 
புலியூர்க்கேசிகன்‌ (புனை.) 


வள்ளுவர்‌ காட்டும்‌ அறிவாற்றல்‌, முதற்‌ பதிப்பு, சிதம்பரம்‌; 
மணிவாசகர்‌ நூலகம்‌, 1965. 394 


52 
(29) 


(30) 


(31) 


(32) 


(33) 


௪ டமி ப்‌, வ்‌ பவன்‌ அத உத 


தமிழாய்வு--3 
மீனாட்சிசுந்தரனார்‌ (தெ. பொ.) 
இருக்குறள்‌ காட்டும்‌ மெய்ப்‌ பொருள்‌, முதற்‌ பதிப்பு, மதுரை; 


மீனாட்சி புத்தக நிலையம்‌, 1969. 395 
முனிசாமி (௧.) 

வள்ளுவர்‌ வகுத்த அறம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; சேகர்‌ 

பதிப்பகம்‌, 1906. 396 


லட்சுமணன்‌ (கே. எஸ்‌.) 


இருக்குறள்‌ வழிபாடு, முதற்‌ பதிப்பு, சென்னை ; வானதி 
பதிப்பகம்‌, 1967; 1969. 397 


வச்சிரவேல்‌ முதலியார்‌ (௧.) 


திருக்குறள்‌ உட்கிடை சைவ சித்தாந்தமே, முதற்‌ பதிப்பு, 
மதுரை; திருவருள்‌ தவநெறி மன்றம்‌, 1953. 398 


ஸ்ரீ குரு கிணகர்‌ சுவாமிகள்‌ (திருவாரூர்‌) 


திருக்குறள்‌ கடவுள்‌ வாழ்த்து லட்சியார்த்த விளக்கம்‌, முதற்‌ 
பதிப்பு, திருவாரூர்‌; பிர்ம வித்தியா பீடம்‌, 1954. 399 


(34) ஸ்ரீ பால்‌ (டி. எஸ்‌.) 


031: 


திருவள்ளுவர்‌ வாழ்த்தும்‌ ஆதிபகவன்‌, முதற்‌ பதிப்பு, 
சென்னை; 1959; 1970. 400 


lIC5:gr:7 
பல்கலை ஆய்வு--வாழ்வியல்‌ 


(1) அரங்கசாமி (ஆர்‌. கே.) 


வள்ளுவர்‌ வகுத்த நம்‌ நாட்டுச்‌ சட்டங்கள்‌, முதற்‌ பதிப்பு, 
இராசிபுரம்‌; திருக்குறள்‌ பதிப்பகம்‌, 1946. 40] 


(2) ஆதிரையான்‌ (புனை. 


குறள்‌ நெறிக்‌ காதலர்‌, முதற்‌ பதிப்பு, காரைக்குடி; அழகுப்‌ ல்‌ 


பதிப்பகம்‌, 1960. 


ஆறுமுக முதலியார்‌ (சரவண.) | 
வகுத்த வாழ்க்கை நெறி, முதற்‌ பதிப்பு, 
பல்கலை கழகம்‌, 1971. 


31 2 ள்‌ த்க்‌ 


சென்னை 
மிழ்‌ 


க திக ண்ண ண்ட ணை பளல்‌ 
- பகி தன ச்‌ 


இருக்குறள்‌ நூலடைவு 53 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


இராமகிருஷ்ணன்‌ (எஸ்‌.) 
வள்ளுவர்‌ கண்ட வாழ்வியல்‌, முதற்‌ டல்‌ சென்னை; ஸ்டார்‌ 
பிரசுரம்‌, 1957. 404 
இராமச்சந்திரன்‌ (எஸ்‌. பி.) 
வள்ளுவர்‌ தரும்‌ வாழ்க்கை இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
மின்னெளிப்‌ பதிப்பகம்‌, 1960. 405 
இராமசாமி (கா. சி.) 


வள்ளுவ வளநாடு, முதற்‌ பதிப்பு, சென்னை; தித்‌ உலகத்‌ 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றம்‌, 1964, 406 


இராமலிங்கம்‌ பிள்ளை (காமக்கல்‌, வெ.) ] 
திருவள்ளுவர்‌ இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மங்கள 
நூலகம்‌, 1965. 407 
இலக்குவனார்‌ (சி.) 


குறள்‌ நெறி, முதற்‌ பதிப்பு, மதுரை; கருமுத்து அகம்‌, 1964, 
408 


(9) இலக்குவனார்‌ (கி.) 


(10) 


ரு 


வள்ளுவர்‌ கண்ட இல்லறம்‌ அல்லது காதல்‌ வாழ்க்கை, முதற்‌ 
பதிப்பு, சென்னை; மீனா புத்தக நிலையம்‌, 1971. 409 


எழிலி (புனை.) 
சுதந்திரத்‌ திருநாளில்‌ திருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
நக்கீரர்‌ கழகம்‌, தி. ஆ. 1978, 410 


கந்தசாமி முதலியார்‌ (ச.) 
வள்ளுவர்‌ நகைச்சுவை, வள்ளுவர்‌ மருந்து, வள்ளுவர்‌ வேதாம்‌. 


தம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 1964. அவ 


கிருஷ்ணன்‌ (கே. வி.) ்‌ ப்‌, 
குறள்‌ கூறும்‌ இல்லறம்‌, முதற்‌ பசிய சென்னை; வாசு. 


3 


பிரசுரம்‌, 1965. . 42. 


கிருஷ்ணன்‌ (கே. வி.) 


வள்ளுவரின்‌ காதல்‌ நெஞ்சம்‌, முதற்‌ tle சென்னை; வ 
பிரசுரம்‌, 1965. 


ஆரி இப்ப *: அந்தி. 


54 
(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


பில ்க்தம்‌ கு வானு ந ப 
ப வ டர்‌ ட்‌ 


தமிழாய்வு--3 
சண்முகனார்‌ (சுந்தர) 
வள்ளுவர்‌ இல்லம்‌, முதற்‌ பதிப்பு, புதுச்சேரி; பைந்தமிழ்ப்‌ 
பதிப்பகம்‌, 1963. 414 
சிவஞானம்‌ (ம. பொ.) 


வள்ளுவர்‌ வகுத்த வழி, முதற்‌ பதிப்பு, சென்னை ; தமிழ்ப்‌ 
பண்ணை, 1949. 415 


சீனிவாசன்‌ (வ.) 

வள்ளுவர்‌ கண்ட நல்வாழ்வு, முதற்‌ பதிப்பு, அருப்புக்‌ 

கோட்டை; 1961. 416 
செகநாதன்‌ (ஆ.) 

வள்ளுவச்‌ செல்வம்‌, முதற்‌ பதிப்பு, திருநெல்வேலி; தனித்‌ 

தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌, 1969. 417 
செந்துறை முத்து 

வழிகாட்டும்‌ வள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; கலைமகள்‌ 

காரியாலயம்‌, 1966. 418 
செந்துறை முத்து 

வள்ளுவர்போல்‌ வாழ்க, முதற்‌ பதிப்பு, சென்னை ; குமரவேல்‌ 

பிரசுரம்‌, 1963. 419 
ஞானசம்பந்தன்‌ (௮. ச.) 

குறள்‌ கண்ட வாழ்வு, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி நிலையம்‌, 

1959; 1964. 420 
நல்லசாமிப்‌ பிள்ளை (ஜே. எம்‌.) 

திருக்குறள்‌ வீட்டின்பால்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; சித்தாந்த 

தீபிகை வெளியீடு, 1907. 421 


நலங்கிள்ளி (புனை.) 


வள்ளுவர்‌ வகுத்த வாழ்வியல்‌, முதற்‌ பதிப்பு, அரக்கோணம்‌; 
வாணன்‌ பதிப்பகம்‌, 1968. 422 


I 


திருக்குறள்‌ நூலடைவு 55 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


(1) 


(32) 


(33) 


பழனியப்பன்‌ (சாமி.) 
காதல்‌ இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஸ்டார்‌ பிரசுரம்‌, 
1955. 424 
பழனியப்பன்‌ (சாமி.) 
வள்ளுவர்‌ தந்த இன்ப வாழ்வு, முதற்‌ பதிப்பு, மதுரை; 
பாரதி புத்தக நிலையம்‌, 1904. 425 
பால சுப்பிரமணியஞ்செட்டியார்‌ 
வள்ளுவர்‌ குறளும்‌ ஈ. வெ. ரா. வாழ்க்கையும்‌, முதற்‌ பதிப்பு, 
திருச்சி; தமிழ்‌ மறைத்‌ தொண்டரகம்‌, 1939. 426 
புலியூர்க்கேசிகன்‌ (புனை.) 
குறள்‌ தந்த காதல்‌ இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; அருணா 
பப்ளிகேஷன்ஸ்‌, 1959. 427 
புலியூர்க்கேசிகன்‌ (புனை.) 


திருக்குறளும்‌ பெண்மையும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
கற்பகாம்பிகை பதிப்பகம்‌, 1962. 428 


புலியூர்க்கேகிகன்‌ (புனை.) 
திருக்குறளும்‌ குடும்ப வாழ்க்கையும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
கற்பகாம்பிகை பதிப்பகம்‌, 1964, 429 
புலியூர்க்கேசிகன்‌ (புனை.) 
பெண்மை, முதற்‌ பதிப்பு, சிதம்பரம்‌; மணிவாசகர்‌ நூலகம்‌, 
1965. 430 
பெரியார்‌ (ஈ. வெ. ரா.) 
குறளும்‌ வாழ்வும்‌, முதற்‌ பதிப்பு, திருச்ச; கே. ஆர்‌. 
நாராயணன்‌ பதிப்பு, 1959. 431 
மதுரை முதலியார்‌ (கு.) 
திருவள்ளுவர்‌ இல்லம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மலர்நிலையம்‌, 
1958. 432 
மதுரை முதலியார்‌ (கு.) 


திருவள்ளுவர்‌ இல்லறம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1958. 433. 


பல்க்‌ மய்யம்‌ ம முனு த அ ரில ப த்‌ மும்‌ ம்‌ 


தமிழாய்வு - 3 


மினாட்சிசுந்தரனார்‌ (தெ. பொ.) 
வள்ளுவரும்‌ மகளிரும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஸ்ரீ சாது 
இரத்தின சற்குரு புத்தகசாலை, 1930. 434 
(35) முனிசாமி (வீ.) 
8 இன்பத்‌ தோட்டம்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ 
டி அச்சகம்‌ லிட்‌., 1949 435 
(36) முனிசாமி (வீ.) 
ட இன்பம்‌ இருக்குமிடம்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ 
அச்சகம்‌ லிட்‌., 1949. 436 
(37) முனிசாமி (வீ.) 
i காதல்‌ உழவன்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ அச்சகம்‌ 
மி லிட்‌., 1949. 437 
(38) முனிசாமி (வீ.) 
மயங்கிய நெஞ்சம்‌, முதற்‌ பதிப்பு, கடலூர்‌; திருக்குறள்‌ 
அச்சகம்‌ லிட்‌., 1946. 438 
(39) ராமச்சந்திரன்‌ (எஸ்‌. பி.) 
வள்ளுவர்‌ கண்ட காதலர்‌ வாழ்க்கை, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
மின்னெளிப்‌ பதிப்பகம்‌, 1961. 439 
(40) வச்சிரவேல்‌ முதலியார்‌ (௧.) 
இருக்குறள்‌ துலக்கும்‌ ஒழுக்க நெறி, முதற்‌ பதிப்பு 
காஞ்சிபுரம்‌; 1971. 440 


(41) வரதராசனார்‌ (மு.) 


இருவள்ளுவர்‌ அல்லது வாழ்க்கை விளக்கம்‌, முதற்‌ பதிப்பு, 
கடலூர்‌; பொதிகைப்‌ பதிப்பகம்‌, 1948; பாரி நிலையம்‌, 1967. 
44] 


வரதராசனார்‌ (மு.) 
குறள்‌ காட்டும்‌ காதலர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; தமிழ்‌ A 
- எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 1968. 442. 


இருக்குறள்‌ நூலடைவு 57 
(44) வள்ளுவர்‌ 

வள்ளுவர்‌ கண்ட காதலர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; தி லிட்டில்‌ 

பிளவர்‌ கம்பெனி, 1959. 444 
(45) வாசவன்‌ 

வள்ளுவர்‌ வழங்கும்‌ வாழ்க்கை விளக்கு, முதற்‌ பதிப்பு, 

சென்னை; வானதி பதிப்பகம்‌, 1958; 1963, 1969, 1970. 445 
O31 : 1C5: gr: 8 

ஒப்பியல்‌-ஆராய்ச்சி 


(அ) திருக்குறளும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 
(1) அமிர்தலிங்கம்‌ பிள்ளை (ஆர்‌. பி.) 
திருவள்ளுவ நாயனாரும்‌ பெரியபுராணமும்‌, முதற்‌ பதிப்பு, 
திருவாவடுதுறை; திருவாவடுதுறையா தீனம்‌, 1949. 446 
(2) அரவிந்தன்‌ (மு. வை.) 
திருக்குறளும்‌ சங்க இலக்கியமும்‌, முதற்‌ பதிப்பு, வளவனூர்‌; 
முத்துப்‌ பதிப்பகம்‌, 1970. 447 
(3) குமாரசாமி ஐயர்‌ (வீ.) 
திருவள்ளுவரும்‌ சிவப்பிரகாசரும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1956. 448 
(4) சுந்தரம்‌ (சா.) 
கம்பரில்‌ வள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; விசாலாட்சிப்‌ 
பதிப்பகம்‌, 1964. 449 
(5) சுப்பிரமணிய பிள்ளை (ஜி.) 
நாவுக்கரசரும்‌ திருவள்ளுவரும்‌, முதற்‌ பதிப்பு, புதுக்‌ 
கோட்டை, தமிழ்‌ நிலையம்‌. 1966. 450 
(6) புவியரசு (சி. கே.) 


வள்ளுவரும்‌ இளங்கோவும்‌, முதற்‌ பதிப்பு, கோயமுத்தூர்‌; 
ஆறுமுகம்‌ வெளியீடு, 1965. 451 


(ஆ) திருக்குறளும்‌ பகவத்‌ கீதையும்‌ 


(1) ஆறுமுகம்‌ (கெம்பு) 
குறளும்‌ கீதையும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மல்லிகைப்‌ 
பதிப்பகம்‌, 1969. 452 
8 


ட்டன ஸா ம 


ஆடு 


(3) 


3) 


தமிழாய்வு--3 
குப்புசாமிக்கவுண்டர்‌ (கா.) 


குறளும்‌ கீதையும்‌, முதற்‌ பதிப்பு, மானுப்பட்டி, கோவை; 
காந்தி நினைவு மன்றம்‌, 1953. 453 


நாராயணன்‌ (வே.) 
கீதையும்‌ குறளும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஸ்ரீ காமகோடி 
கோசஸ்தானம்‌, 1905. 454 
திருக்குறளும்‌ வடமொழி நூல்களும்‌ 
இராமசாமி (நா. சி.) 


தேவர்‌ குறள்‌ வியாசர்‌ பிரசாதம்‌, முதற்‌ பதிப்பு, நல்லாதான்‌ 
புத்தூர்‌; அகில உலகத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றம்‌, 1971. 
455 


பதிப்பாசிரியர்‌ குழு 
திருக்குறள்‌ நூற்றெட்டு, முதற்‌ பதிப்பு, சென்னை; ஸ்ரீ காம 
கோடி கோசஸ்தானம்‌, 1950. 456 
திருவள்ளுவரும்‌ பண்டை உலகப்‌ பேரறிஞர்களும்‌ 
சதாசிவன்‌ (சோ.) 


திருவள்ளுவர்‌, முதற்‌ பதிப்பு, கோயமுத்தூர்‌; இன்ப வாழ்வுப்‌ 

பதிப்பகம்‌, 1965. 457 
தனிநாயக அடிகள்‌ 

திருவள்ளுவர்‌, முதற்பதிப்பு, அண்ணாமலை நகர்‌; அண்ணாமலைப்‌ 

பல்கலைக்‌ கழகம்‌, 1907. 458 
திருகாவுக்கரசு (௧. த.) 

இருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971. 459 
பி. ஸரீ. 


வள்ளுவரும்‌ சாக்ரடீசும்‌. முதற்‌ கன்ட சென்னை ; ஸ்டார்‌ 
பிரசுரம்‌, 1971. 460 


லை Sie} 


பகல, தனக அர்க்‌ முதற்‌ ம்‌ 


இருக்குறள்‌ நூலடைவு 59 
(௨) திருவள்ளுவரும்‌ இக்காலத்திய இந்தியச்‌ 
சான்றோர்களும்‌ 


(1) கிருபானந்தவாரியார்‌ 


காந்தி மகானும்‌ வள்ளுவரும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
தமிழ்ப்‌ பண்ண, 1964. 462 


(2) கோவிந்தசாமி (மு.) 
வள்ளுவரும்‌ காந்தியும்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரி 
நிலையம்‌, 1902, 1963, 1904. 463 
(3) சிவசுப்பிரமணியம்‌ (நெரூர்‌) 
மூன்று ஞானிகள்‌ (திருவள்ளுவர்‌, காந்தியடிகள்‌, வினோபா 
அடிகள்‌), முதற்‌ பதிப்பு, தஞ்சை; சர்வோதயப்‌ பிரசுராலயம்‌, 
1968, 464 
(4) சுப்பிரமணியம்‌ (சண்முக.) 


குறள்‌ நெறியில்‌ அறிஞர்‌ அண்ணா, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 1969. 465 


(5) சொக்கலிங்கன்‌ (ராய.) 
காந்தியும்‌ வள்ளுவரும்‌, முதற்‌ பதிப்பு, காரைக்குடி ; பாரதி 
பிக்சர்‌ பாலஸ்‌, 1948. 460.5 தத 
(6) தங்கவேலன்‌ (பொ. ௧.) ப 
குறளும்‌ நேரும்‌, முதற்‌ பதிப்பு, மதுரை; பாரதி புத்தக 
நிலையம்‌, 1965. 467 
(7) தமிழ்முடி (புனை.) 


குறள்‌ வழி நடந்த பெரியார்கள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; த 
அமுத நிலையம்‌, 1970. 462 அத 


(8) நடராசன்‌ (எஸ்‌.) 


குறள்வழிக்‌ காந்தி, முதற்‌ பதிப்பு, ட Sari இலக்கிய ந்‌ வ்‌ 
நூலகம்‌, 1960. 4091 இ 


நாகராசன்‌ (கா. சி.) 2 

காந்தியும்‌ வன்க முதற்‌ த்‌ சென்னை ; கல்லல்‌ 

ட்ப 1968. 
பூ 


Pd ரி; 


அலர இரதி: ந்த அக இவத ஆ 


தமிழாய்வு -- 3 
031 :1C5w:l 


திருக்குறள்‌ கதைகள்‌ 


(1) அரசு (புனை) 
குறள்நெறிக்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; அரசு 
ன்‌ வெளியீடு, 1902. 471 


(2) ஆற்றலரசு (ஈரோடு) 


. குறள்வழிக்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; தமிழ்ப்‌ 
ழ்‌ பண்ணை, 1908; 1970. 472 


ட (3) இராமசாமிப்‌ புலவர்‌ (௬. ௮.) 


ந திருக்குறள்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; ஒற்றுமை 
ஆபீஸ்‌, 1965, 473 


இளங்குமரன்‌ (இரா.) 


திருக்குறள்‌ கதைகள்‌ (3 பகுதிகள்‌), முதற்‌ பதிப்பு, மதுரை ; 
பாரதி புத்தக நிலையம்‌, 1961 ; 1962. 474 


இனியன்‌ (௧.) 
இருக்குறள்‌ விளக்கக்‌ கதைகள்‌ (1. அறத்துப்பால்‌, 2. பொருட்‌ 


பால்‌), முதற்‌ பதிப்பு, சென்னை; சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1950. 475 


குறளேருழவர்‌ (பெ. ஆ.), (புனை.) 


திருக்குறள்‌ முத்துக்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை 7 
சேகர்‌ பதிப்பகம்‌, 1964. 476 


சண்முகம்‌ (ஆர்‌.) 


வள்ளுவர்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; ர்‌ 
1970; 1972. 477 


(8) சுப்பிரமணியம்‌ (ம. சுந்தர.) 
திருக்குறள்‌ நீதிக்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
அலையன்ஸ்‌, 1947, 1953. 478 
ஐ] சுப்பிரமணிய ஐயர்‌ (ம. எக்கா. 


3 ந்‌ நீதிக்கதைகள்‌ (தொகுதி 1), இல்லறவியல்‌, முதற்‌ 
்‌ சென்னை; த்‌ வி. சுந்தரேச ரண தயார்‌ ல்க 


479 


9 ’ ட்‌ ந்த 4... 4! 
13 1% ஈரி (ற ௬. CHAS னா 
. hea ஏ 


திருக்குறள்‌ நூலடைவு 61 


(10) 
(11) 
(12) 
(15) 


(14) 


(15) 


(16) 


(0) 
்‌ 
ப $e 


௫ 


031: 


சுப்பிரமணியன்‌ (சேது.) 
திருக்குறள்‌ கதைகள்‌ (3 பகுதிகள்‌), முதற்‌ பதிப்பு, சென்னை; 
ஒற்றுமை ஆபீஸ்‌, 1960. 480 
பூவண்ணன்‌ (புனை.) 
திருக்குறள்‌ கதைகள்‌ (3 பகுதிகள்‌), முதற்‌ பதிப்பு, சென்னை; 
ஸ்ரீமகள்‌ கம்பெனி, 1953, 1954, 1955. 481 
தங்கமணி 
வள்ளுவர்‌ வண்ணக்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; 
அருனா பப்ளிகேஷன்ஸ்‌, 1965. 482 
பழனியப்பன்‌ (நா.) 
வள்ளுவர்‌ வழிக்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை ; சாரதா 
பப்ளிஷர்ஸ்‌, 1967. 483 
பழனியாண்டிப்‌ பிள்ளை 
திருக்குறளும்‌ கதைக்‌ குறிப்பும்‌ (அறத்துப்பால்‌), முதற்‌ 
பதிப்பு, சென்னை; பழனியாண்டிப்‌ பிள்ளை கம்பெனி, 
1905. 484 
மணியன்‌ (புனை.) 
. திருக்குறள்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; வாசன்‌ 
எண்டர்பிரைஸ்‌, 1908. 485 
விசுவநாதன்‌ (சா.) 


திருக்குறள்‌ கதைகள்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; மங்கள 
நூலகம்‌, 1963. 486 


1IC5w:2 


திருக்குறள்‌ நாடகங்கள்‌ 


அகிலன்‌ (புனை.) 


வாழ்வில்‌ இன்பம்‌, முதற்‌ பதிப்பு, புதுக்கோட்டை ; பழனி. 
பிரசுரம்‌, 1961. 487 


கோவிர்தராசனார்‌ (மயிலை சீனி.) 


திருக்குறள்‌ காடும்‌, மத்த சென்னை; ஸ்டார்‌ பிரசுர 
1955, 1964, 


fr 


4 வா ஏ ்‌ ்‌ ந்‌ 


02 
(3) 


031 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


031 


(1) 


தமிழாய்வு--3 
ஜகந்நாதன்‌ (கி. வா.) 


திருக்குறள்‌ விளக்கு, முதற்‌ பதிப்பு, சென்னை; அமுத 
நிலையம்‌, 1961. 489 


1105 w:3 


குறள்‌ இசைப்‌ பாடல்கள்‌ 


அரசஞ்‌ சண்முகனார்‌ 
இருவள்ளுவர்‌ நேரிசை, கோபாலகிருஷ்ணையர்‌, ம., (குறிப்பு 


உரை), முதற்‌ பதிப்பு, மதுரை; கு. மா. கோபாலகிருஷ்ண 
கோன்‌, 1919, 490 


கணேச பண்டிதர்‌ (வ. ஞா.) 
திருக்குறள்‌ அதிகார சாரமாகிய நன்னெறித்‌ தாலாட்டு, 
முதற்‌ பதிப்பு, மதுரை; 1919. 491 
முத்துக்கிருஷ்ணன்‌ (பு. ஆ.) 
திருக்குறள்‌ இசைமலர்‌ (அறத்துப்பால்‌), முதற்‌ பதிப்பு, 
புதுப்பாளையம்‌; முத்தமிழ்ப்‌ பண்ணை, 1956. 492 
ராமையாதாஸ்‌ (தஞ்சை) 


திருக்குறள்‌ இசையமுதம்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; பாரதி 
பதிப்பகம்‌, 1961. 493 


விசுவநாத சாஸ்திரி (டி. ஆர்‌.) 


திருக்குறள்‌ மதுரகீர்த்தனை (அறத்துப்பால்‌), முதற்‌ பதிப்பு, 
சென்னை; சங்கதசதனம்‌, 1958. 494 


வேலாயுதசாமி (தொ. ப.) 


திருக்குறள்‌ இசைப்‌ பாடல்கள்‌, முதற்‌ பதிப்பு, சேலம்‌; 
தென்றல்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1949. 495 


:1lC5w:4 


குறள்பற்றிய பிற நூல்கள்‌ 
அரங்கசாமி (ஆர்‌. கே.) 


திருக்குறள்‌ அந்தாதி மூலமும்‌ உரையும்‌, முதற்‌ பதிப்பு, 
இராசிபுரம்‌; முருகன்‌ அச்சகம்‌, 1946. 496 


0 அரக்ககாதன்‌ (ம) 
ன்னர்‌ பேசவும்‌ மதத்‌ பதிப்பு, சென்னை; சித்த. 


ச 


4 
ர்‌ 


உரு 
1 


ரரி 


4 


.... ஹட இதி உக பிடி இ டூக்ஆ ந * ம்க்‌ அல்‌ டு வும்‌ டு ௬ அர! , ந எனை வானது எ 


இருக்குறள்‌ நூலடைவு 63 அ 
(3) இராஜானந்தா 

திருவள்ளுவர்‌ திருக்குறள்‌ புகழ்‌ மாலை, முதற்‌ பதிப்பு, 

சென்னை; நெல்லை புலியூர்‌ சன்‌ மார்க்க சங்கம்‌, 1951. 498 
(4) திருநாராயணையங்கார்‌, பதி. 

திருப்புல்லாணி மாலை, முதற்‌ பதிப்பு, மதுரை; மதுரைத்‌ 

தமிழ்ச்சங்க வெளியீடு, 1915. 499 
(5) நல்லசுவாமி (மு.) 

திருக்குறள்‌ மாலை, முதற்‌ பதிப்பு, நெல்லை; பரங்குன்றாப்புரம்‌, 

1969. 500 
(6) முத்துசாமி ஐயர்‌ (வே.) 

திருவள்ளுவர்‌ ஒருதுறைக்‌ (காணிக்கண்புதைத்கல்‌) கோவை, 

முதற்‌ பதிப்பு, கும்பகோணம்‌; மகாபாரதம்‌ அச்சகம்‌, 1950. 

501 

(7) வேதாசலம்‌ (மா.) 


திருக்குறள்‌ அகவல்‌, முதற்‌ பதிப்பு, சென்னை; ராயல்‌ 


பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌, 1955, 502 
031: 1C5w:5 
நாட்குறிப்பு 4 
திருக்குறள்‌ நாட்குறிப்பு--குறள்‌ மணிகளுடன்‌, சென்னை; 1932 
. முதல்‌ சைவ சித்தார்த நூற்பதிப்புக்‌ கழகத்தினரால்‌ 3 
3 வெளியிடப்‌ படுகிறது. 503 ஆ 


031 : 105 m | ட்‌. 
திருக்குறள்‌ இதழ்கள்‌ 


(1) அப்பாத்துரை (கா.) பதி. 
முப்பால்‌ ஓளி, சென்னை; அலமேலு நிலையம்‌, 1966 தனி 
திங்கள்‌ இதழாக வெளியிடப்‌ பெற்று வருகிறது. 504 


இரத்தினசபாபதி (௮.) பதி. 


குறள்மலர்‌, அறத்துப்‌ பாலின்‌ பன்னிரண்டு இயக்‌ த. 
ன்ப த ய்‌ பெற்றன, சேலம்‌; 1988. 505. இ 
ட ்‌ அல்‌ காலர்‌ Ls டம்‌ ர 4 3 


ஒல்‌ 4 ம்ப உ பது ie வ 
poi சனி படப்‌ வந (ப ந்‌ 


டா மணா ஆபத்து எடம்‌ ந்தி 
ச . அ 


64 தமிழாய்வு -— 3 


செ (3) இலக்குவனார்‌ (சி.) பதி. 

ந்‌ குறள்நெறி, வாரஇதழ்‌, மதுரை; கருமுத்துஅகம்‌, 1964 முதல்‌ 
ஆ இடையறவுடன்‌ 1971 வரை வெளிவந்தது. 506 
1 (4) சண்முகனார்‌ (சுந்தர.) 


இருக்குறள்‌ (மலர்‌), தெளிவுரை, திங்களிதழ்‌, புதுச்சேரி; 
ட்‌ 1947 முதல்‌ 1949 வரை வெளிவந்தது. 507 


(5) பத்மகாப முதலியார்‌ (சி. இ.) பதி. 
திருவள்ளுவர்‌, நக்கீரர்‌ கழக வெளியீடு, சென்னை; 1946ஆம்‌ 
ஆண்டில்‌ திங்கள்‌ இதழாக ஆறு இதழ்கள்‌ வெளி வந்தன. 508 
(6) பாலு (ஓவியர்‌) பதி. 
இருவள்ளுவர்‌, சென்னை; திங்களிதழாக 1960இல்‌ வெளி 
வந்தது. 509 
(7) வரதராஜன்‌ (ஜி.) பதி. 


இருவள்ளுவர்‌, திருச்சி; திங்களிதழாக 1951 முதல்‌ 1960 வரை 
வெளிவந்தது. 510 


031:155 
திருக்குறள்‌ மலர்கள்‌ 
(1) இராசபாளையம்‌ வள்ளுவர்‌ மன்றம்‌ 
குவளளு ற 


ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாமலர்‌, வள்ளுவர்‌ ஈராயிரம்‌ 
ஆண்டு விழா வெளியீடு, இராசபாளையம்‌; 1970. 511 


(2) உலகத்‌ திருக்குறள்‌ பணிமன்றம்‌ 
இருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு திருநாள்‌ விழாச்‌ சிறப்புமலர்‌, 
சென்னை; 1969. 512 
(3) கிருஷ்ணம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி (பி. எஸ்‌. ஜி. ஆர்‌.) 


வள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு விழா மலர்‌, கோயம்புத்தூர்‌; 
1970... - 513 - 


ட எிலாராலாளர்‌ கூடம்‌ 


மச்‌ சரசயிரம்‌ அண்டு விழாமலர்‌, சொயப்பேட்டை த 
௮௨ ஈக ர்‌. | வ்‌ 3 . 
AAT FR, 


[த து ம்‌ ட சடந்தது & 8 
ப்‌ ஷ்‌ 2 AN பரப ப்ரி 5 பகலா த 


இருக்குறள்‌ நூலடைவு 65 
(5) சீரணிமன்றம்‌ 


சீரணி திருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு விழா மலர்‌, சென்னை; 
திசம்பர்‌, 1909. 515 


(6) சேலம்‌ நகரத்‌ தமிழாகிரியர்‌ கழகம்‌ 

திருவள்ளுவர்‌ 2000 ஆண்டு விழாமலர்‌, சேலம்‌; 1969. 516 
(7) சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 

இருவள்ளுவர்‌ திருநாள்‌ விழா மலர்‌, சென்னை; 1968. 517 
(8) தமிழ்‌ இலக்கிய மன்றம்‌ 


திருவள்ளுவர்‌ 2000 ஆண்டு சிறப்பு மலர்‌, பதப்‌ 1909 
518 


(9) தமிழ்மறைக்‌ கழகம்‌ 

திருவள்ளுவர்‌ திருகாள்மலர்‌, கொழும்பு; 1955. 519 
(10) தமிழ்‌ வளர்ச்சி மன்றம்‌ 

இருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு விழாச்‌ சிறப்புமலர்‌, ஆர்க்‌ 


காடு, 1970. 590 
(11) தாமோதரன்‌ (ஜி. ஆர்‌.) பதி. ர 1 
கலைக்கதிர்‌, திருவள்ளுவர்‌ 2000 ஆண்டுச்‌. சிறப்பிதழ்‌, 4 12 
கோயம்புத்தூர்‌; நவம்பர்‌, 1969. 521. இ 


(12) தியாகபூமி டன 


இியாகபூமி--திருக்குறள்‌ சிறப்பிதழ்‌, சென்னை; நவம்பர்‌ 1967 
522 


(13) திருக்குறள்‌ கழகம்‌ 
திருவள்ளுவர்‌ நினைவுமலர்‌, சேலம்‌; 1955 


ன (14) திருக்குறள்‌ மன்றம்‌ 
ட்ரக்‌ இருலள்ளுவர்‌ மன்றச்‌ சந்த்‌, அரிமழம்‌; 1960. 
ந்‌ 


ந்‌ திருக்குறள்மணிப்‌ பதிப்பகம்‌ _ 
10 உதிகுவள்ன! வு லர்‌ ப்‌ ] 


7 06 தமிழாய்வு--3 
(16) திருகாவுக்கரசு முதலியார்‌ (மணி.) பதி. 

இருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌, சென்னை; 1935. 526 
(17) திருவள்ளுவர்‌ தமிழ்க்‌ கழகம்‌ 

இருவள்ளுவர்‌ நினைவுமலர்‌, லால்குடி; 1947. 527 
(18) திருவள்ளுவர்‌ திருக்குறள்‌ சபை 

இருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு விழா மலர்‌, சிந்தாதிரிப்‌ 

பேட்டை, சென்னை; 1970. 526 


(19) திருவள்ளுவர்‌ திருகாட்‌ கழகம்‌ 


இருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌, சென்னை; 1936. 529 
ஜி (20) திருவள்ளுவ நாயனார்‌ திருக்கோயில்‌ (மயிலை) 
இருவள்ளுவர்‌ திருநாள்‌ மலர்‌, சென்னை; 1969. 530 


(21) திருவள்ளுவர்‌ கழகம்‌ (லால்குடி) 
இருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌, லால்குடி ; 1942. 531 


(22) திருவள்ளுவர்‌ கழகம்‌ (லால்குடி) 
இருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌, லால்குடி ; 1945. 532 


(23) திருவள்ளுவர்‌ தமிழ்‌ மாணவர்‌ கழகம்‌ 
வெள்ளி விழா மலர்‌, திருவையாறு; 1969. 533 


(24) திருவள்ளுவர்‌ மன்றம்‌ (சென்னை) 
திருக்குறள்‌ மாகாட்டுச்‌ சிறப்பு மலர்‌, சென்னை ; 1963. 


திருவள்ளுவர்‌ மன்றம்‌ (சென்னை) 


இருக்குறள்‌ மாகாட்டுச்‌ சிறப்பு மலர்‌, தருமாம்பாள்‌ இரவுப்‌ 
பள்ளி வெளியீடு, சென்னை; 1963. 535 


26) திருவள்ளுவர்‌ மன்றம்‌ (இராயப்பேட்டை) 


.... திருவள்ளூவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டுவிழா. மலர்‌, 


திருக்குறள்‌ நூலடைவு 


(27) 


(28) 


(29) 


(30) 


(31) 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


த டதத விக்கல்‌ பாள டட 1. ஒட கரியா ன க்‌ a இதன, 


67 


திருவள்ளுவர்‌ மன்றம்‌ (இராயப்பேட்டை) 

மூன்றாம்‌ திருக்குறள்‌ மாநாட்டுச்‌ சிறப்பு மலர்‌, சென்னை; 

1971. 537 
தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 

சுடர்‌ - திருவள்ளுவர்‌ மலர்‌, தில்லி; 1968. 538 
தெய்வீகப்‌ பேரவை (தமிழ்நாடு) 

திருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டுச்‌ சிறப்பு மலர்‌, சென்னை; 

1970. 539 
தென்காசித்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ 

வெள்ளிவிழா மலர்‌, தென்காசி; 1953. 540 


தென்காசித்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ 

முப்பால்‌ மலர்‌, திருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டுவிழா 

நினைவாக வெளியிடப்பட்ட திருவள்ளுவர்‌ கழகப்‌ பொன்விழா 

மலர்‌, தென்காசி; 1970. 541 
நாராயணசாமி முதலியார்‌ (சி. கு.) பதி. 

திருக்குறள்‌ அருமலர்க்‌ கொத்து, திருவள்ளுவர்‌ சங்கம்‌, 

கோயம்புத்தூர்‌; 1937. 542 
புத்தக நண்பன்‌ ்‌ 

திருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டுச்‌ சிறப்பிதழ்‌, தென்‌ 

மொழிகள்‌ புத்தக டிரஸ்ட்‌, சென்னை ; 1965. 543 
மதுரைத்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ 

திருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு நிறைவு விழா மலர்‌, 

மதுரை; 1970. 544 
வள்ளுவர்‌ மன்றம்‌ (தில்லி) 

திருவள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டுவிழா மலர்‌, தில்லி; 1969. 545 
வேணுகோபால சர்மா (கே. ஆர்‌.) பதி. 


திருவள்ளுவர்‌ திருவுருவப்பட வெளியீட்டு விழாச்‌ சிறப்புமலர்‌, 
சென்னை; 1961. 546 


68 தமிழாய்வு -— 3 
TIRUKKURAL IN OTHER LANGUAGES 


்‌. 031: 105॥ 

ம்‌. (A) TIRUKKURAL IN INDIAN LANGUAGES 
ர்‌ 1. BENGALI 
₹ 


(1) NALINI MOHAN SANYAL (Tr.) 


i Tirukkural, First Edn., Calcutta; Bangiya Sahitya Parisha 
ர Mandir, 1939. 547 


2. GUJARATHI 
(1) NAJNKLAL CHOKSI (Tr.) 
Sadupadesa Sangrah, First Edn., Ahmedabad; Sastu 


Sahitya, 1931. 548 
(2) KANTILAL, L. Kalani. 
Tirukkural in Gujarathi, Bombay ; 1971. 549 


2 3. HINDI 
(a) Translation 
(1) JAIN, Govindraj. 
Kural (in Verse), First two Parts, First Edn., Delhi; 1942. 550 


(2) JAIN, B.D. ட 


Tirukkural (3 Parts), First Edn., Tirupananthal ; Kasi Mutt, 
1951. 551 


(3) KHEMANAND RAKAT 


அனி Tirukkural, Parts 1,2; First Edn., Ajmere; Sasta Sahitya தி 
டந்த Mandali, 1924. 552 


(அ 


(4) KHEMANAND RAKAT 
Tamil Ved, Second Edn., New Delhi; Sasta Sahitya 


டு டல்‌ 


f ௨ அனவ ம ல சர ரக கர்ட்‌ 
ஏ ஷேட்‌ அ ப, த்‌ பதி ல்‌. தீச்‌ வ்‌ ரி ஜ்‌ டிக்‌ 
ட்‌ ட க்கப்‌ ப எந்தத்‌, 
ப wh , 


& டர 
டர 
7 நதி (தந த 1 


திருக்குறள்‌ நூலடைவு 
(5) SHANKAR RAJU NAIDU, 8. 


Tirukkural in Hindi, First Edn., Madras; University of 
Madras, 1958. 554 


(6) VENKATA KRISHNAN, நா. G. 
Tirukkural, Part 1, First Edn., Tiruchi; Tirukkural Prachar ததி 
Sangh, 1964, 555 க்‌. 
(b) Studies 
(1) SETH, R. K. இ 
A Comparative Study of Thiruvalluvar and Kabir (in Hindi), - 
First Edn., New Delhi; National Publishing House, 1972. 556 

2, KANNADA 


(1) GUNDAPPA, L. (Tr.) 


- Tirukkural Dharma bhaga, First Edn., Bangalore; 1955, 
Second Edn., Southern Languages Book Trust, Madras; - 
1960. 557 


(2) SRIKANTAIYA, B. M. (Tr.) 
Kural (Extracts), First Edn., Bangalore ; 1940. 558 


5. MALAYALAM 


ந (1) AZHAKATHU KURUP (Tr.) 
Tirukkural (Verse), First Edn., Trivandrum ; 1875. 559 


இ BHASKARAN NAIR, 0. (Tr.) 3 
Kural (Part 1) with Commentary, First Edn., Tiruvallam; - 
1963. 560 -. 
(3) DAMODARAM PILLAI, P. (Tr.) ்‌ 


Tirukkural Manikal (for Children), First Edn., Triuvandrum; - 
Balan Publications, 1951. சிக ப்ட்‌ 


ச ்‌ 
GOPALA KURUP (Vennikulam), (Tr.) ஜீ 


ச்‌ 
Tirukkural (2 Parts), First Edn., பல்‌ 2 National த 
Stall, 1960. 


ள்‌ 
ச்‌ 


(7) 


(8) 


(1) 


(1) 


(2) 


(3) 


(4) 


தமிழாய்வு -- 3 
GOVINDA PILLAI, A. (Tr.) 
Tirukkural, First Edn., Trivandrum; n.d. 563 
KRISHNA VAIDYAN (Perunclli), (Tr.) 
Kural (Part 1), Selections, Trivandrum ; n.d., 564 


RAMAKRISHNA PILLAI (Sastamangalam), (Tr.) 
Ramakrishna Tirukkural, First Edn., Trivandrum ; Kamala- 
laya Printing Works, 1957. 565 

RAMASWAMY IYER, L. V. (Ed.), 


Kural in prose Containing the Tamil Couplcts in Malayalam, 
First written in 1595 by an unknown writter, Published in the 
Bulletin of the Rama Varma Research Institute, Vol. VI, 
Part II; Vol. VIII, Part I; Vol. IX; PartlI in 1938, 1940 
and 1941. 566 


6. MARATHI 


SANE போயா, P. S. (Tr.) 
Kural - Teen Purushartha, First Edn., Poona; Continental 
Prakashan, 1948. 567 


7. SANSKRIT 
APPA VAJAPEYIN (Tr.) 


Suniti Kusumamala, First Edn., Kumbakonam; Guru- 
rajachariar, 1922. 568 


SANKARA SUBRAMANYA SASTRI (Tr.) 

Sugati Ratnaakaraa in the journal * Sahridaya * 1937-40, 569 
SRIRAMA DESIKAN (Tr.) 

Tirukkural in Sanskrit Slogas, Part 1, First Edn., Madras; 

Sarasa Kala Nilayam, 1961. 570 
UNKNOWN 


Kural Kavya - Sanskrit verse with Hindi prose, Delhi; 
1956. 571 


ர்‌ அனுக 


திருக்குறள்‌ நூலடைவு 


(1) 


71 
8. TELUGU 


JAGGANNA SASTRI (Mudiganti) 


Tiruvalluvar Sooktulu, First Edn., W. Godavari; Palleturu 
Granthamandal, 1952. 572 


(2) JALAYYA (Tr.) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8). 


| 


Nitisudha, First Edn., Madras; Vijnamajvala Pracuranalu, 
1955. 573 


LAKSHMINARAYANA SASTRI, C. (Tr.) 
Kural (Selections), 1906. 574 


NARASIMHALU NAIDU, Sokkam. (Tr.) 


Thirivargamu (Selections), First Edn., Madras; Chengal- 
varaya Naicker’s orphanage Press, 1892. 575 


RADHAKRISHNA SARMA CALLA (Tr.) 
Tamil Vedamu, First Edn., Madras; 1954. 576 


SRIPATHY SASTRY, 5. (Tr.) (௧ 
Sripadulu (Kural in Telugu), First Edn., Madras; 1966. 577 


SRIRAMULU REDDY, P. (Tr.) 
Thirivargamuy, First Edn., Puthalapatty ; 1948. 578 


VIDYANANTHANATHA, K. V. (Tr.) 
Trivarga Pradipika; 1887; 1894. 579 


9. URDU 


SUHRAWARY, HASARAT (Tr) 


Kural in Urdu, First Edn., New Delhi; Sahitya Akademi, 
1965. 580 


தமிழாய்வு - 3 
091 : 1051 : 1 
(b) TIRUKKURAL IN ASIAN LANGUAGES 
1. BURMESE 
(1) MYO THANT, U. (Tr.) 


Thirukkural, First Edn., Rangoon:  Kanbe Nattukottai 
Chettiyar Education Trust, 1904. 581 


2. CHINESE 
(1) மோட HSI (Tr.) 


Ku-la-chen-yen, Tirukkural in Chinese, First Edn., Hong 
Kong; University of Hong Kong Press, 1967. 582 


3. MALAY 


(1) ISMAIL, HUSSEIN (Tr.) 


Thirukkural Sastera Kalasik Tamil Yang, First Edn., Kuala 
lampur, University of Malaya, 1967. 583 


(2) RAMLY BIN THAKIR (Tr.) 
Tirukkural, First Edn., Kualalampur; Kural Iyakkam, 
1964. 584 
4. SINHALESE 


(1) CHARLES DE SILVA 


Tirukkural in Sinhalese, First Edn., Colombo; Sri Lanka 
sahitya Mandalaya, 1964. 585 


(இ) MISIGAMY, M. (Tr.) 


Tirukkural, First Edn., Ceylon ; 1961 


5. FIJI 


(1) BERWICK, 5.1. (Tr.) 
Na Tirakkurala, First Edn., Nadi-Fiji Islands Sri 7 


த்‌ ௫. ட 
ப்பட அது வத்தளை க 6 தள்‌ பத்‌ 
இது 8 ப ரப 0 ர 12 


திருக்குறள்‌ நூலடைவு 73 


031 


(6) 


(1) 


0) 
(2) 
(3) 


(4) 


உ 10212 


TIRUKKURAL IN EUROPEAN LANGUAGES 


1. CZECH LANGUAGE 
KAMIL ZVELEBIL. (Tr) ' 


Tirdkkural (Selections) in ‘Novy Orient,’ Prague; From 


1952-54, 588 
2. DUTCH 
KAT, D. (Tr.) 
Tiruvalluvar’s  Tirukkural (Selections), Netherlands; 
1964, 589 
2. ENGLISH 


(a) Translations by European Scholars 


DREW, W. H. Rev. (Tr.) 
The Cura] of Tiruvalluvar, First Edn., Madras; Ramanujak- 
kavirayar Edn., American Mission Press, 1840. 590 
DREW, W. H. & LAZARUS, J. (Trs.) 
Tirukkural, First Edn., Madras ; Teachers Publishing House, 
1956, Second Edn., 1967. 591 
1 
ELLIS, F. W. (Tr) 
Tirukkural on Virtue with Commentary, First Edn., Madras; 
1812, Second Edn., University of Madras, 1955. 592 
EMMONS, E. WHITE. (Tr.) 


The Wisdom of India (A Part), First Edn., New York; The 
Peters Pauper Press, 1968. 593 


(5) GOVER, CHARLES. ந, (Tr.) 


Odes from the Cural in English Verse (A Chapter in the Folk 

Songs of Southern India), First Edn., Madras; Higginbothams, 

1871. 594 
10 


தமிழாய்வு — 3 


KINDERSLEY, N. E. (Tr.) 


Teroo Vauluver Kuddal or The Ocean of Wisdom (Extracts), 
A Chapter in the ‘Specimens of Hindoo Literature’, First Edn., 
London ; W. Bulmer & Co., 1794. 595 


(7) LAZARUS, Rev. J. (Tr.) 
அ Tirukkural, Appended to the Tamil Edition by Murugesa 
4 Mudaliar, Madras; 1885. 596 
(8) POPE, G.U 


The * Sacred’ Kural of Tiruvalluva Nayanar with introduc- 
tion, grammar, translation & notes, First Edn., London ; 
Henry Frowde, 1886. 597 


[1] 


(9) POPE, ௦1; DREW, W.H.; LAZARUS, JOHN & 
வ்‌ ELLIS, F. W. 


14 Tirukkural with English Translations, First Edn., Madras; 
S.L.5.5.W.P. Society, 1970. 598 
(10) POPLEY, H. A. 
ஜ்‌ The Sacred Kural, First Edn., Calcutta; The Heritage of 
இ India Series, 1931. ட்‌ 599 
ROBINSON, EDWARD JEWITT. (Tr.) 


Cural: A metrical Translation of the first 240 couplets, 
preceeded by a biographical Sketch of  Tiruvalluvar 
(A chapter in * Tamil Wisdom’), First Edn., London ; 1878. 

600 


ROBINSON, EDWARD JEWITT. (Tr.) 


Metrical Translation of Part 1 & 2 of Kural, with the biogra- 
phy of Tiruvallvar called “The Divine Pariah,” forms 
Part of ‘Tales and Poems of South India,’ London ; 1886. 601 


(5) Translation by Indian Scholars 


w பு தடட. 


Tivavalluvar, 4th Edn. Madr 


பு ர 1 ச ஸ்‌ 
ட்ட ட ம. 11 இப்பம்‌ எற்றி 


கக்‌ ந ஷ்‌ ப ௮. 7 


எரா தார்‌ ௮ 


உ வடதிதித்‌ படு அவ்ன்‌ 


இருக்குறள்‌ நூலடைவு 75: 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


ர. 


(8) 


(9) 


ARANGANATHA MUDALIAR, A. (Tr.) 
Tirukkural, Commentary in Tamil with English Translation, 
2nd Edn,, Madras; Suvarna Vilas, 1949. 603 
BALASUBRAMANIAM, K. M. (Tr.) 
Tirukkural of Tiruvalluvar, Tamil Text and English Transla- 
tion with notes and comments, First Edn., Madras; Manali 
Lakshmana Mudaliar’s Specific Endowments, 1962. 604 
CHAKRAVARTT, A. (Tr.) 


Tirukkural with English Translation with commentary and 
an Introduction, First Edn., Madras; Diocesan Press, 
1953. 605 


CHINNARAJAN, V.. (Tr.) 

The Kural gems, First Edn., Udumalpet; Gopalaratna 

Gupta, 1967. 606 
ISAAC THANGIAH. (Tr.) 

Tirukkural in English with Parimel Alakar’s commentary 

(First two chapters only), First Edn., Madras; N.D. 607 
MADHAVAIYYA, A. (Tr.) 

Kural in English (Selections) with commentary in Tamil, 

First Edn., Madras; Panchamirtham Press, 1925. 608 
MICHAEL, S. M. (Tr.) 

The Sacred Aphorisms of Thiruvalluvar, First Edn., Nager 

Koil; N. D. 609 
MUTHUSWAMY, KR. (Tr.) 

Thirukkural in English, First Edn., Madurai, Vivekananda 

Press, 1965. 610 
PARAMESWARAN IYER, T. V. (Tr.) 

108 Gems From the Sacred Kural, First Edn., Kottayam ; 


Jagadamba Vidhya Vihar, 1928. 6 


PARAMESWARAN PILLAI, V. K. (Tr.) 


Kural, First Edn., Madras; N. ற. 


ணும்‌ கறுவல்‌ ்த்த அங்‌ த்தது 


னி 76 தமிழாய்வு -— 3 
ப (12) PURNALINGAM PILLAI, M. S. (Tr.) 


The Kurul in English, First Edn., Tirunclveli; Kanthimathi- 
nathan Press, 1942. 613 


(13) RAJAGOPALACHARI, C. (Tr.) 


Kural—The Great Book of Tiruvalluvar, First Edn., 1937; 
Second Edn., Bombay; Bharatiya Vidhya Bhavan, 1965. 614 


! (14) RAJAGOPALA AIYANGAR, M. ௩ (Tr.) 
Ha Tirukkural, First Edn., Kumbakonam; N. D. 615 


(15) RAMACHANDRA DIKSHITAR, V. R. (Tr.) 


. Tirukkural with Roman Transliteration and commentary, 
து First Edn., Madras ; Adyar Library, 1949. 616 


(16) SABARATNA MUDALIAR, 5. (Tr.) 


பி Kural, First Edn, Madras; 1920. 617 

ER (17) SRINIVASAN, KASTHURI. (Tr.) 

Tirukkural - An Ancient Tamil Classic, First Edn., Bombay ; 
Bharatiya Vidhya Bhavan, 1969. 618 


(18) SUDDHANANDA BHARATI, Yogi 


Tirukkural with English couplets, First Edn., Madras ; 
S.L.5.S.W.P. Society, 1968. 619 


SUDDANANDA BHARATI, Yogi 


Tirukkural couplets with clear prose renderings, First Edn., 
Madras; S.I.S.S.W.P. Society, 1970. 620 


THANGASWAML, I. D. (Tr.) 


Tirukkural (Selections), First Edn., Madras; Progresive 
Printers, 1954. 621 


 TIRUNAVUKKARASU, Mrs. (Tr.) 


ப. கோஸ்‌ A Selection of 306 Verses திண்‌ 
ம்‌ வர்க்க லத்‌ ல்‌ ன 


எ அப 


க்சி 
| இ: 


ட: (ஐழ்‌ ௮ டு ௪௩. 


௫) GNANADURAI LAWRENCE 


திருக்குறள்‌ நூலடைவு 


(22) VADIVELU CHETTIYAR, K. (Tr.) 


Kural in English (With Parimelalagar’s Commentary in 

Tamil), Second Edn., Madras; Sacchidanantha Press, 

1919. . 623 
(23) VANMIKANATHAN, G. (Tr.) 


The Thirukkural, First Edn., Tiruchirapalli; The Tirukkural 
Prachar Sangah, 1969. 624 


(6) Studies 


(1) APPADURALI, K. 


The Mind and thought of Tiruvalluvar, First Edn., Madras ; 
Sekar Publications, 1966. 625 


(2) ARASU, S.R. V. 


Kural and Democratic Socialism, First Edn., Madras; 
Thayagam Publications, 1969. 626 


(3) கக்கா, 5.௩.7. 


Voice of Valluvar, First Edn., Madras; Thayakam Publica- 
tions, 1972. 627 


(4) CHAKRAVARTL, A. 
Tiruvalluvar’s Kural, Presidential Address to the Kural 
Conference, Madras ; 1949. . 628 
(5) DURAISWAMI PILLAI. A. 
An Introduction to the Study of Thiruvalluvar, First Edn., 
Madurai; 1962. 629 
(6) GLAZOV, YU. YA. 


Morphemic Analysis of the language of Tirukkural, First 
Edn., Moscow ; Nauka Publishing House, 1967. (Partlin 
Introduction to the Historical Grammar of the Tamil. 


Language). i 630 


Love in St. John’s பத பணம பகவத்ளை ட்‌. 
1970. கத படட ப்‌ 


ட ம்‌ தட்ச அதவ இல்‌ 


தமிழாய்வு --3 
KAMALAIYA, K. C. 


The Preface in the Tirukkural, Sesachalam & Co., Madras; 
} 1973. 632 


(9) MUTHU KUMARASWAMY, R. 


ஷீ Tiruvalluvar and Tirukkural, Published by Director of 
Teacher’s Club, Walajabad, 1969. 633 


(10) MUTHURAMAN, M. 


Religion of Tirukkural, First Edn., Madras; United Printers, 
1969. 634 


(11) MUTHURAMAN, நா. 


Kural apd Gectha, First Edn., Madras; United Printers, 
1969. 635 


(12) NATESAN, V 
Thiruvalluvar’s Life and Message to the World, First Edn., 


Madras ; 1968. 636 

(13) PURNALINGAM PILLAI, M. S. 
இ Critical Studies in Kural, First Edn., Munnirpallam 
sf Tirunelvelly ; The Bibliotheca, 1929, 637 


SOMASUNDARA BHARATHI, S. 


Thiruvalluvar, First Edn., Madurai; Navalar Somasundara 
Bharathiar Educational Charity Trust Publications, 1966. 638 


SOMASUNDARAM PILLAI, M. 
Thiruvalluvar and Brahamanism, First Edn., Ambattur ; 
Avvai Illam, 1969. 639 


Thirumathi SORNAMMAL ENDOWMENT LECTURES ON 
TIRUKURAL 1959-60 to 1968-69 


(Part 1) English, First Edn., Madras; university of Madras 
1971. 


* Lectures : 
THANI NAYAGAM, XAVIER, S. 
2 சல்லிய ர்‌ ல ப்‌ 


RE 
ஒக தவக்‌, வி 


திருக்குறள்‌ நூலடைவு 
(2) NATARAJAN, B. 
Economic Idcas of Thiruvalluvar. 641 
(3) KOTHANDAPANI PILLAI, K. 
Thirukkural-kamaththuppal, 642 


(4) MEENAKSHISUNDARAM, T. P. 
Philosophy of Thiruvalluvar. 643 


ம ய்‌ கத்த. முனு 


(5) DEVASENAPATHI, V. A. 
The Ethics of the Tirukkural. 644 


(6) ARAM, M. 
Tirukkural, Its Relevance for Modern World. - 645 


1 (7) SUBRAMANIAM, SHANMUGA. 
Concept of Law in Tirukkural. 646 


fi (8) MURUGESA MUDALIAR, N. 


Polity in Tirukkural. 647 
| 1 
| (9) BALASUBRAMANIAM, K. M. 

A Twentieth Century Assessment of Tirukkural. 648 


(d) Bibliography 
(1) THIRUMALAI MUTHUSWAMY, A. 
A Biblography on Tirukkural, First Edn., Madurai; Meenakshi. 
Puthaga Nilayam, 1962. 649 
{, FINNISH 
(1) PENTTI AALTO 


Kural — The Ancient Tamil Classic, First Edn., Helsinki, ்‌ 
ட Finland, 1972. 650 - 


5. FRENCH 


உக்ரம்‌ ட ட்டது க்கும்‌ இடத்தும்‌ ட்ட ஆ நத தத்கல்‌ 
ம்‌ i 


00 தமிழாய்வு—3 
(2) BARRIGUE de FONTAINEW, de. (Trs.) 


Le livre de 1 Amour de Trouvallouva, Pt. 3 only; With an 
introduction by J. Vinson, Paris; 1889. 652 
(3) DIAGOU GNANOU. (Tr.) 


Tirouvallouvar Koural, First Edn., Pondicherry; Imprimcric 
Sandhanam, 1942, 653 


ஒக எ டது “ப. 


(0 DUMAST de, P. G. (Tr.) 


Maxims traduitsdes Courals de Tiruvalluvar on la morale des 
qd Pariahs; d’apres desex tracts de poesics Tamouiles, 1854. 
(Extract des memoires de 1” Academic de Stanislas.) 654 


(5) DUMAS de, P. G. (Tr.) 


India, Fleure del’ Inde, Comprenant pluisieurs poesies 
indouses (Extracts from the kural of Tiruvalluvar), Paris; 
1857. 655 


ன்‌ (6) JACOLLIOT, LOUIS. (Tr.) 


Le livre des devoires de Tirouvallouva le divin pariah, 
(selections from Arattuppal and Porutpal), Paris; 1867. 656 


(7) JACOLLIOT, LOUIS. (Tr.) 
சீத்‌ Le Pariah dans 1? humanite, Paris; A Lacroix, etc., 1876. 657 


(8) LAMAIRESSE, M. (Tr.) 
Tirukkural in French, Pondicherry; 1867. 


UNKNOWN 


Kural de Tiruvalluvar, in the Bibliotheca National of 
France, Paris; 1767. He +10} J 


6. GERMAN 


இருக்குறள்‌ நரலடைவு 81 

(3) GRAUL KARL (Tr.) 

Der tamu lische gnomen Dichter Tiruvalluvar; als spiegel des 

tamu lischen Tolksgistes, Leipzig; 1865. 662 
(4) RUECKERT FRIEDERICH (Tr.) 

Tirukkural (selections), Berlin; 1847. 663 
(5) WILLIAM & NORGATE (Tr.) 

Der kural des Tiruvalluvar, 2nd Edn., London; 1856. 664 


7. LATIN 


(1) BESCHIUS, CONSTANTINUS (Tr.) 


Tirukkural (Books I & II), London; 1730. Reproduced in 
Dr.G.U. Pope’s English Tr., London; Henry Frowde, 1886, 665 


(2) GRAUL, CHARLES (Tr.) 


Kural of Tiruvalluvar, High Tamil Text with tr. into common ES 
3 Tamil and Latin, Tranquebar; Mission Press, 1856. 666 Vo 
ர்‌ ்‌ பத 
i (3) UNKNOWN 

ப்‌ Tiruvalluveri Kural Versione Lationa (adnotationi bus 

ழ்‌ glossarioque Illustratus) ; 1865. 667 


8. POLISH 
ப்‌ ்‌ - 
ர (1) UMADEVI, WANDY DYNOWSKIEY . 
% Tiruvalluvar - Kural, Bibliotheka Polsko, Indyjaska, Adayar 

Theosophical Society, Madras, 1958. 668 
(2) WANDY DYNOWSKIE (Tr.) of 
Tirukkural in Polish, Poland; 1958. 669 
9. RUSSIAN 
(1) GLAZOV;, J: J. & KRISHNAMURTL, A. (Tr.) 
மிஷெல்‌ » A Book on vertue, on Politics and on Love, King 


கில்லை O politikei O pubei, Pervods tamil’s kogo ; ஆ 
lal ivevosto enog literartury, Moskva; 1965... 670... 


அடல 


த்‌ ட்‌ 13 க்க அக்க ப்‌ ப நல்க 


தமல்‌ தள்‌ டந்து க்‌ வு 
ப} 


தமிழாய்வு—3 
10. SWEDISH 
(1) YNGUE FRYKHOLM, Rev. (Tr.) 
Tirukkural in Swedish, First Edn., Uppsala; 1972. 671 
O31 :1IC 51:3 
(d) THESES 
(1) DHAMOTHARAN, A. 


(2) 


(3) 


Grammar of Tirukkural with Transliteration, Translation and 
Index; Unpublished Ph.D. Thesis, Dept. of Tamil; 
Kerala University; Trivandrum ; 1966. 672 


GLAZOV, YU. YA. 


Thirukkural — Morphological Analysis of Classical Tamil ; 
Published Ph. D. Thesis; Leningrad University, Russia ; 
1962. 673 


GNANABARANAM, JOHNSON 


Thirukkural with Relevance to the Indian Christian Under- 
standing of the Bible, Unpublished M. Litt. Thesis; Hamburg 
University, West Germany ; 1968. 674 


KAMALA, T.S. 


Kampan’s Treatment of Tirukkural, Unpublished M. Litt. 
Thesis; University of Madras; 1959. 675 


PARAMESWARI 


The Language of Tirukkural, Unpublished M. Litt. Thesis ; 
Dept. of Linguistics, Annamalai University; 1961. 676 


THIRUNAVUKKARASU, K. D. 
Treatment of Ethics in Ancient Tamil Literature, Unpublished 


M. Litt. Thesis; Dept. of Tamil Research, Annamalai 
University; 1962. 677 


அகரவரிசை அடைவு 


[ எண்‌: தொடர்‌ எண்‌] 


அகிலன்‌ (புனை.) 487 
அண்ணாமலை (தி. இரா.) 245 
அண்ணாமலை (மு.) 246 
அப்பாத்துரை (கா.) 164, 165 
166, 167, 247, 504 
அம்பலவாணக்‌ கவிராயர்‌ 74 
அமிர்தலிங்கம்‌ (பூ.) 248 
அமிர்தலிங்கம்‌ பிள்ளை (ஆர்‌. பி.) 
446 
அர்ச்சுனனார்‌ 147 
அரங்கநாதன்‌ (ம.) 497 


அரங்கசாமி (ஆர்‌. கே.) 401, 496 


அரசஞ்‌ சண்முகனார்‌ 148, 490 
அரசு (புனை.) 471 
அரசுமணி 168, 249 
அரவிந்தன்‌ (மு. வை.) 447 
அருணாசலம்‌ (௮.) 365 
அருணாசலம்‌ (ப.) 250 
அருணாசலக்‌ கவிராயர்‌ (மு.ரா). 34, 

169, 1692. 


அருணாசலக்‌ கவுண்டர்‌ (கு. 251 
அருணாசல முதலியார்‌ (பி.எஸ்‌.) 75 


அழகரடிகள்‌ 252, 367 
அழகப்பன்‌ (ஆறு.) 26 
அன்புமுத்து 253 
அனந்தநாத நயினார்‌ 368 
ஆதித்தர்‌ (௮. கு.) 170 
ஆதிரையான்‌ (புனை) 402 
ஆற்றலரசு (ஈரோடு) 472 
ஆறுமுகம்‌ (கெம்பு.) 452 


ஆறுமுக நாவலர்‌ 76, 99 


ஆறுமுக முதலியார்‌ (சரவண.) 
254, 342, 408, 


இரத்தின சபாபதி (௮.) 505 
இரத்தினேசுவர ஐயர்‌ 255 
இராகவலு நாயுடு 119 
இராகவையங்கார்‌ (மு.) 100 


இராசாக்கண்ணனார்‌ (மு.) 35 
இராசமாணிக்கனார்‌ (மா.) 29 
இராதாகிருஷ்ண பிள்ளை (எம்‌.) 


இராமகிருஷ்ணன்‌ (எஸ்‌.) 404 
இராமச்சந்திரன்‌ (எஸ்‌. பி.) 405 
இராமசாமி (ஆ. வே.) 238 
இராமசாமி (செ. ரே.) 172,257 
இராமசாமி (கா. ௪.) 406, 455. 
இராமசாமிப்புலவர்‌ (சு. ௮.) 171, 


473 

இராமநாதன்‌ (பொன்னம்பலம்‌) 
149 
இராமலிங்க சுவாமிகள்‌ 217 
(ஈசானிய மடம்‌) 218 


இராமலிங்கம்‌ பிள்ளை 
(நாமக்கல்‌, வெ.) 173, 174, 258, 


259, 200, 407 
இராமாநுசக்‌ கவிராயர்‌ 

(மு. இரா.) 101, 239. 

இராஜகோபாலாச்சாரியார்‌ 
(கோ.) 266 
இராஜானந்தா 498 
இராஜாஜி 267 
இலக்குமணப்‌ பிள்ளை (த.) 30, 
369 


84 


இலக்குமணப்‌ போற்றி (த.) 261 
இலக்குவனார்‌ (௪.) 175, 349, 350, 
351, 408, 409, 506 


இலட்சுமணி அம்மணி 262 
இலட்சுமிரதன்‌ பாரதி (சோ.) 352 
இளங்குமரன்‌ (இரா.) 474 
இளஞ்சேரன்‌ (கோ. வை.) 203 
இளவழகனார்‌ 264, 370 
இறையனார்‌ (புனை.) 265, 353 
இனியன்‌ (௧.) 475 
உலகத்திருக்குறள்‌ பணிமன்‌ றம்‌ 
512 
எழிலி (புனை.) 410 
ஏகாந்தக்கிராகி 219 
கங்கார தேவர்‌ (பா.) 102 
கண்ணப்பமுதலியார்‌ (பாலூர்‌) 
176, 354 
கண்ணன்‌ (கல்லை, தே.) 71 
கண்ணையன்‌ (வெ.) 150, 158 
கணேச பண்டிதர்‌ (வ. ஞா.) 491 
கணேசன்‌ (பூ.) 268 
கந்தசாமி பிள்ளை (மு. ரா.) 120, 
177 


கந்தசாமி முதலியார்‌ (௪.) 240, 
411 
கந்தையாபிள்ளை (௧. ௪.) 1, 6, 178 
கருணானந்த சுவாமிகள்‌ 121 
கருனாநிதி (கலைஞர்‌, மு.) 269 
கலியாணசுந்தர கவுண்டர்‌ 
(ரா. த.) 36 
கலியாணசுந்தரனார்‌ (திரு. வி.) 
151, 152 
கவிராஜ பண்டிதர்‌ 96 
கழகப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 220, 
221, 222 
கன்னியப்ப நாயக்கர்‌ (ஆர்‌.) 179 
கனகராசையர்‌ (கா.) 
கஜபதி நாயகர்‌ 103 
கிருபானந்த வாரியார்‌ 462 
கிருஷ்ணசாமி காயுடு (௮.) 20 
கிருஷ்ணசாமி பின்‌ 
(3. எஸ்‌.வை.) 95 


தமிழாய்வு -- 3 


கிருஷ்ணம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி 
513 
கிருஷ்ணன்‌ (கே. வி.) 412, 413 
கிருஷ்ணன்‌ (பெ.) 371 
குப்புசாமிக்‌ கவுண்டர்‌ (கா.) 453 
குப்புசாமி நாயுடு (இட்டா.) 122 
குப்புசாமி பிள்ளை (தி. ௧.) 37 

குப்புசாமி முதலியார்‌ (&.) 161, 
180 
குமரகுருபரர்‌ (காயாமொழி) 153 
குமாரசாமி ஐயா (வீ.) 448 
குழந்தை (௮.மு.) 181, 270, 271 
குழந்தை வேல்‌ சாமி (வி. எஸ்‌.) 7 
குறளேருழவர்‌ (பெ. ஆ.) 476 
குன்‌ றக்குடி அடிகளார்‌ 272, 342 
355, 356 
கோதண்டபாணி பிள்ளை (கு.) 241 

கோபாலகிருஷ்ணமாச்சாரியார்‌ 
(வை. மு.) 104 
கோவிந்தசாமி (பி. எஸ்‌. ஜி.) 8 
கோவிந்தசாமி (மு.) 182, 273, 274 


463 
கோவிந்தராசனார்‌ (மயிலை, சனி.) 
488 
கோவிந்தராஜக்கோன்‌ (பி. மா.) 
372 
கோவிந்தராஜ தாசர்‌ (௮.) 9 
சக்கரவர்த்தி நயினார்‌ (௮.) 275, 
373 
சங்கரராசன்‌ (கோ.) 183 
சடகோபராமாநுஜாச்சாரியார்‌ 
105 
சண்முகம்‌ (ஆர்‌.) 477 


சண்முகனார்‌ (சுந்தர.) 184, 414, 507 
சண்முகம்‌ பிள்ளை (மு.) 242, 276 
சதாசிவன்‌ (சோ.) . 374, 457 
சதாநந்தா (சுவாமி) 277 
சபாபதிமுதலியார்‌ (ஈக்காடு) 185 
சரவணப்பெருமாளையர்‌ 


(தணிகை) 123, 124, 125 
சாந்தக்‌ கவிராயர்‌ (பிறைசை) 

223, 224 

சாம்பசிவம்‌ (ச.) 186 


ன க. 


திருக்குறள்‌ நூலடைவு 


சாமிநாதையர்‌ (௨. வே.) 278 
சாரங்கபாணி (ஆர்‌.) 134 
சாரங்கபாணி (இரா.) 135, 136, 
137. 
சிங்காரவேலன்‌ (௪.) 21 
சித்பவானந்தா (சாமி) 375 
சிதம்பரனார்‌ (சாமி) 10, 187, 376 
சிதம்பரம்‌ பிள்ளை (வ. ௨.) 131, 
154 
சிந்தனையாளர்‌ கூடம்‌ 514 
சிவசுப்பிரமணியன்‌ (நெரூர்‌) 464 
சிவஞானம்‌ (ம. பொ.) 415 


சிவஞானமுனிவர்‌ 225, 226, 227 
சிவப்பிரகாசம்‌ (சுகவனம்‌) 279 


சிவமணி (கு.) 188 
சிவமுத்து (மயிலை) 159, 162, 189 
சிவலிங்கனார்‌ (ஆ.) 280 
சின்னதம்பி மூப்பனார்‌ (கோ.) 377 
சீயெஸ்ஸார்‌ (புனை.) 378 
சிரணிமன்றம்‌ 515 
சினிவாசன்‌ (வ.) 416 
சீனுவாசன்‌ (டி. கே.) 281 
சனுவாசாச்சாரியார்‌ (பி. கே.) 11 
சுகாத்தியர்‌ ட்‌ 190 
சுத்தானந்த பாரதியார்‌ 282 
சுந்தரம்‌ (சா.) 449 
சுந்தர முதலியார்‌ 191 
சுந்தர மூர்த்தி (இ.) 243 


சுப்பிரமணியாச்சாரி (வெ. சு.) 31 
சுப்பிரமணிய ஐயர்‌ (எம்‌. எஸ்‌.) 

283 

சுப்பிரமணிய சாஸ்திரி (பி. எஸ்‌) 

155, 160 

சுப்பிரமணியதாஸ்‌ (தி.ப.) 358 

சுப்பிரமணிய பாரதி (௮.) 38 

சுப்பிரமணிய பிள்ளை (கா.) 192, 

284 

சுப்பிரமணிய பிள்ளை (ஜி.) 285, 

450 


சுப்பிரமணியம்‌ (ம. சண்முக.) 357, 
465. 
சுப்பிரமணியம்‌ (ம. சுந்தர.) 478, 
479 


i 


85 
சுப்பிரமணியன்‌ (௧.) 39 
சுப்பிரமணியன்‌ (சேது.) 480 
சுப்பையா பிள்ளை (வ.) 40 
சுவாமி (வி. எம்‌.) 72 
சுவாமிநாத பண்டிதர்‌ 77 
செகதீசன்‌ (ப.) 286 
செகந்நாதன்‌ (ஆ.) 417 


செந்துறை முத்து 12, 32, 193, 287, 
288, 289, 379, 380, 418, 419 
செல்வக்கேசவராய முதலியார்‌ 
(இ.) 13 
சென்னமல்லையர்‌ 228, 229, 230 
சேதுப்பிள்ளை (ரா. பி.) 290, 291 
சேலம்நகரத்‌ தமிழாசிரியர்‌ 
கழகம்‌ 516 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) 517 
சொக்கலிங்கன்‌ (ராய.) 292, 466 
சோமசுந்தர உபாத்தியாயர்‌ 126 
சோமசுந்தரபாரதியார்‌ (ச.) 14 


சோமசுந்தரம்‌ (௧.) 346 
சோமசுந்தரம்‌ (எம்‌.) 293 
சோமசுந்தரன்‌ (அரு.) 22 
ஞானசம்பந்தன்‌ (௮. ௪.) 420 
தங்கமணி 482 
தங்கவேலன்‌ (பொ. ௧.) 467 
தண்டபாணி சுவாமிகள்‌ 23 


தண்டபாணி தேசிகர்‌ (ச.) 138, 
139, 140, 294 


தண்டபாணிப்பிள்ளை 
(நாகை, சொ.) 156 
தமிழ்‌இலக்கிய மன்றம்‌ 
(பெங்களூர்‌) 518 
தமிழ்‌ ஒளி 381 
தமிழ்‌ மறைக்‌ கழகம்‌ (கொழும்பு) 
519 
தமிழ்முடி (புனை.) 468 
தமிழ்வளர்ச்சி மன்‌ றம்‌ 520 
தமிழாசிரியர்‌ குழு 73 
தனிநாயக அடிகள்‌ 458 
தாமோதரன்‌ (௮.) 5 
தாமோதரன்‌ (ஜி. ஆர்‌.) 521 


கே 


| ட்‌ கு 


அச்‌ 
ம எதி 


86 

தியாகபூமி 522 

இருக்குறள்‌ கழகம்‌ 523 

இருக்குறள்‌ மன்றம்‌ 343, 344, 
345, 524 

இருக்குறள்‌ மணிப்‌ பதிப்பகம்‌ 525 

தஇருகாராயணையங்கார்‌ 499 


இருநாவுக்கரசு (௧. த.) 295, 459 
திருநாவுக்கரசு முதலியார்‌ 

(புழலை) 231 
இருநாவுக்கரசு முதலியார்‌ (மணி.) 
78, 106, 244, 526 
இருவள்ளுவர்‌ 41, 42, 44, 45, 46, 
47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 
55, 58, 59, 60, 61, 62, 
63, 66, 67, 68, 69, 70, 
79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 
87, 157, 194, 195, 196, 197, 
198, 296, 297 

திருவள்ளுவர்‌ கழகம்‌ (மதுரை) 
544 


திருவள்ளுவர்‌ தமிழ்க்‌ கழகம்‌ 
(லால்குடி) 527, 531, 532 

திருவள்ளுவர்‌ தமிழ்மாணவர்‌ 
கழகம்‌ 533 

திருவள்ளுவர்‌ திருக்குறள்‌ டார்‌ 


திருவள்ளுவர்‌ திருநாட்‌ கழகம்‌ 529 


திருவள்ளுவ நாயனார்‌ திருக்‌ 
கோயில்‌ (மயிலை) 530 

திருவள்ளுவர்‌ மன்றம்‌ 
(இராசபாளையம்‌) 511 


திருவள்ளுவர்‌ மன்றம்‌ (சென்னை) 
534, 535, 536, 537 
திருவேங்கடம்‌ பிள்ளை (டி. ஆர்‌.) 
199 


தில்லித்தமிழ்ச்சங்கம்‌ 538 
தில்லைகாத நாவலர்‌ (ம.) 15, 382 
தில்லை காதன்‌ (8.) 298 
துரைக்கண்ணன்‌ (காரண) 27 


துரைசாமிப்‌ பிள்ளை (ஒளவை ௬.) 
f 16, 342 
. துவிதமததிரஸ்காசி (புனை.) 299 

383, 384, 


தமிழாய்வு --3 


தெய்வீகப்‌ பேரவை 539 
தென்காசித்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ 

540, 541. 
தேவநேயப்‌ பாவாணர்‌ (ஞா.) 200 


நடராசன்‌ (எஸ்‌.) 469 
நடராசன்‌ (பா.) 366 
நடேச உடையார்‌ (௧.) 300, 389 
நடேசமுதலியார்‌ (௮.) 390 


நல்லசாமிப்‌ பிள்ளை (ஜே. எம்‌.) 
42 


1 

நல்ல சுவாமி (மு.) 500 

நலங்கிள்ளி (புனை.) 422 

நவநீத கிருட்டிணன்‌ (௮. ௧.) 24 
301, 302, 303, 304. 

நாகராசன்‌ (கா. ௪.) 470 


நாராயணசாமி நாயுடு (தி. ௪.) 89 
நாராயணசாமி முதலியார்‌ 


(சி. கு.) 542 
நாராயணன்‌ (வே.) 454 
நாட்குறிப்பு 503 
பட்டுச்சாமி ஓதுவார்‌ (தி.) 141, 


142, 143, 201, 202, 203. 
பத்மநாப முதலியார்‌ (௭. இ.) 508 
பரசுராம முதலியார்‌ (டி. இ.) 90 


பரணி (புனை.) 305 
பரந்தாமனார்‌ (௮. க.) 306 
பரமசிவன்‌ பிள்ளை 43, 307 
பரமசிவானந்தம்‌ (௮. மு.) 423 
பரிதியார்‌ 98 


பரிமேலழகர்‌ 107, 108, 109, 110, 
LL; 2. 19. மா. 1200 எ 
122. 122) 122 122. 126. 122 
128, 129, 130. 

பழனியப்ப பிள்ளை 144, 145 

பழனியப்பன்‌ (சாமி) 308, 391 

392, 424, 425 

பழனியப்பன்‌ (நா.) 483 

பழனியாண்டிப்‌ பிள்ளை 484 

பழைய உரையாசிரியர்‌ (௨. வே. 


சா. நூலகம்‌) 97. 
பார்த்தன்‌ 204. 
பால்வண்ணன்‌ (புனை.) 205 


பாலசுப்பிரமணியன்‌ (கே. எம்‌.) 


திருக்குறள்‌ நூலடைவு 


பாலசுப்பிரமணியஞ்‌ செட்டியார்‌ 


426 
பாலு (ஓவியர்‌) 509 
பிவியார்‌ (புனை.) 393 
பி. ஸ்ரீ. 348, 400 
புத்தக நண்பன்‌ 543 


புலியூர்க்‌ கேசிகன்‌ (புனை.) 309, 
310, 311, 394, 427, 428, 429, 


430 

புவியரசு (சி. கே.) 451 
புஷ்பரதச்‌ செட்டியார்‌ (ஊ.) 91, 
92, 114 

பூவண்ணன்‌ (புனை.) 481 
பெரியண்ணா (ப. ஏ.) 17 
பெரியார்‌ (ஈ. வெ. ரா.) 431 


பொன்னுசாமி நாட்டார்‌ (கா.) 132 
பொன்னுசாமி முதலியார்‌ 127 


மணக்குடவர்‌ 131. 132, 133 
மணியம்‌ (ப. சு.) 312 
மணியன்‌ (புனை.) 485 
மதனி (புனை.) 461 
மதுரை முதலியார்‌ (கு.) 359, 432, 

433. 
மருதவாணன்‌ 360 
மலையப்பன்‌ (ஏ. ௮.) 18 
மறைமலையடிகள்‌ 33, 340 


மாணிக்கம்‌ (வ.சுப.) 206, 313, 314 
மாணிக்க வாசகம்‌ (தி.) 315, 316, 
317, 318, 319. 
மார்க்கசகாயஞ்‌ செட்டியார்‌ (வா.) 
மீனாட்சிசுந்தர சிவை 347 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை (ஆர்‌.) 115 
மீனாட்சி சுந்தரனார்‌ (தெ. பொ.) 
348, 361, 395, 434. 
முத்துக்‌ கிருஷ்ணன்‌ (பு. ஆ.) 492 
முத்துசாமிப்பிள்ளை (ஏ.) 320 
முத்துஸ்வாமி ஐயர்‌ (வே.) 501 
முருகேச முதலியார்‌ 116 
முனிசாமி (௧.) 396 
முனிசாமி (வீ.) 93, 163, 321, 322, 
323, 324, 325, 326, 327, 328, 
329, 330, 331, 342, 362, 435, 
436, 437, 438 


87 


ரத்தினம்‌ (பி. டி.) 207 
ராமச்சந்திரன்‌ (எஸ்‌. பி.) 439 
ராமையாதாஸ்‌, (தஞ்சை) 493 
ருத்திரப்பா (ரா. வே.) 208 
லட்சுமணன்‌ (கே. எஸ்‌.) 332, 397 
வச்சிரவேல்‌ முதலியார்‌ (௧.) 398, 

440 
வடிவேலு செட்டியார்‌ (கோ.) 117 
வரதராசனார்‌ (மு.) 209, 348, 441, 


442 
வரதராஜன்‌ (ஜி.) 210, 510 
வழித்துணைவன்‌ 28 
வள்ளுவர்‌ 333, 334, 443, 444 
வள்ளுவர்‌ மன்றம்‌ 545 
வாசவன்‌ 445 


விசுவநாத சாஸ்திரி (டி. ஆர்‌.) 494 
விசுவநாதம்‌ (கி, ஆ. பெ.) 335, 
336, 337, 338. 


விசுவநாதன்‌: (சா.) 486 
வீரபாகுபிள்ளை (எம்‌. இ.) 211 
வீரராகவன்‌ (கே.) 212 
வீராசாமி நாயுடு (௪.) 94 
வீராசாமிபிள்ளை 128, 129 
வெள்ளியம்பலவாண முனிவர்‌ 
(க.) 232 
வெள்ளைச்சாமி நாடார்‌ 213 


வேங்கடராமையா (கே. எம்‌.) 214 
வேங்கடராம சாஸ்திரி (தி.) 339 
வேங்கடராம சாஸ்திரி (வா.) 363 
வேணுகோபால சர்மா (கே. ஆர்‌.) 
546 

வேதகிரி முதலியார்‌ (களத்தூர்‌) 
130, 215, 216 

வேதாசலம்‌ பிள்ளை (நா.) 340 


வேதாசலம்‌ (மா.) 502 
வேலாயுதசாமி (தொ. ப.) 495 
வேலாயுதம்‌ (மு. த.) 364 


வேலாயுதம்‌ பிள்ளை (சாமி) 4 
வேலுமுதலியார்‌ (செ. மு.) 118 
வைத்தியலிங்கம்‌ 95 
வையாபுரிப்‌ பிள்ளை (எஸ்‌.) 293 
ஜகந்நாதன்‌ (கி. வா.) 146, 341, 

469 


க்க அச த. ன அ 


யப்‌ 


ஜெகவீர பாண்டியன்‌ 234, 235, 


236, 237 

ஸ்ரீகுருகிணகர்‌ சுவாமிகள்‌ 
(திருவாரூர்‌) 399 
Aiyer (7. V. 8) 602 
Appadurai (K.) 625 
Appa Vajapeyin (T. R.) 568 
Aram (M.) 645 


Aranganatha Mudaliar (A.) 603 
Ariel (E.) 651 
Arasu (S. R. V.) 626, 627 
Azhakathu kurup 559 
Balasubramaniam (K. M.) 604, 
648 

Barrigue de Fontainew, de. 652 
Berwick (5. L.) 587 
Beschius Constantinus 665 
Bhaskaran Nair (G.) 560 
Cammers (F.) 660 
Chakravarti (A.) 605, 628 
Charles de Silva 585 
Ch’ceng Hsi 582 
Chinnarajan (V.) 606 
Damodaran Pillai (P.) 561 
Devasenapathi (V. A.) 644 
Dhamotharan (A.) 672 
Diagou (G.) 653 
Drew (W. H.) 590, 591 
Dumast de, (P. G.) 654, 655 
Duraiswami Pillai (A.) 629 
Ellis (F. W.) 592, 598 
Emmons (E. W.) 593 
Glazov 630, 670, 673 
Gnanadurai (L.) 631 
Gnanabaranam ( J.) 674 
562 

594 

563 

666 

661, 662 

557 


தமிழாய்வு -- 3 


ஸ்ரீ பால்‌ (டி. எஸ்‌.) 400 
ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம்‌ 456 


Isaac Thangiah 607 
Ismail, Huesein 583 
Jacolliot (L.) 656, 657 
Jagganna Sastri (M.) 572 
Jain (B. D.) 551 
Jain, Govinda Raj 550 
Jalayya 573 
Kamala (T. S.) 675 
Kamalaiya (K. C.) 632 
Kantilal L. Kalani 549 
Kamil Zvelebil 588 
Kat (D.) 589 
Khemanand Raket 212 21471 
Kindersley (N. E.) 595 
Kothandapani Pillai (K.) 642 
Krishna Vaidyan (P.) 564 


Lakshimi Narayana Sastri (C.) 574 


Lamairesse (M.) 658 
Lazarus, Rev. (].) 596 
Madhavaiyya (A.) 608 
Meenakshisundaram (T. P.) 643 
Michael (S. M.) 609 
Misigamy (M.) 586 
Murugesa Mudaliar (N.) 647 
Muthukumaraswamy (R.) 633 
Muthuraman (M.) 634, 635 
Muthuswami (R.) 610 
Myo Thant (U.) 581 
Najnklal Choksi 548. 
Nalini Mohan Sanyal 547 
Narasimhalu Naidu (S.) 575 
Natarajan (B.) 641 
Natesan (V.) 636 
Parameswaran Iyer (T. V.) 611 
Parameswari 676 


Parameswaran Pillai (V.K.) 612 


லு கள! ஆூ.௮ஆ. அ ணவ ந து 


திருக்குறள்‌ நூலடைவு 


Pentti Aalto 650 
Pope (G. U.) 597, 598 
Popley (H. A.) 599 
Purnalingam Pillai (M. S.) 613 

637 
Radakrishna Sarma (C.) ’ 576 
Rajagopalachari (0) 614 


Rajagopala Aiyangar (M. R.) 615 
Ramachandra Dikshitar (V. R.) 


616 
Ramakrishna Pillai (S.) 565 
Ramaswamy Iyer (ம. V.) 566 
Ramly Bin Thakir 584 
Robinson (E. J.) 600, 601 
Rueckert (T.) 663 
Sabaratna Mudaliar (S.) 617 
Sane Guruji (P. 5.) 567 
Sankara Subramanya Sastri 509 
Scth (R. K.) 556 
Sankar Raju Naidu (S.) 554 
Shanmuga Subramaniam 646 


Somasundara Bharathi (S.) 638 
Somasundaram Pillai (M.) 639 


Srikantaiya (B. M.) 
Srinivasan (K.) 
Sripathy Sastry (S.) 
Srirama Desikan 
Sriramulu Reddy 
Suddhananda Bharati (Y.) 619, 


620 
Suhrawary (H.) 580 
Thangaswamy (I. D.) 621 


Thani Nayagam, Xavier (S.) 640 
Thirumali Muthuswamy (A.) 649 
Thirunavukkarasu (K. D.) 677 
Thirunayukkarasu (Mrs.) 622 


Unknown 659, 667 
Vadivelu Chettiyar (K.) 623 
Vanmikanathan (G.) 624 


Venkatakrishnan (M.G.) 555 
Vidyanantha Natha (K. V.) 579 


Wandy Dynowskie 668, 669 
William 664 
Yugue Frykholm 671 


பிற்சேர்க்கை 


7. அகராதி 
(இ) பொருளடைவு 
திருக்குறள்‌ பொருளகராதி, மு. கோவிந்தசாமி, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, அண்ணாமலை நகர்‌ ; 1972. 678 
3. திருவள்ளுவர்‌ வரலாறு 
திருவள்ளுவர்‌, ஆ. மாரிமுத்து 679 
6. திருக்குறள்‌ பழைய உரை 


இருக்குறள்‌ மணக்குடவர்‌ உரை; காசிமட வெளியீடு, 
திருப்பனந்தாள்‌ ; 1973. 680 


8. திருக்குறள்‌ புதிய உரைகள்‌ 
திருக்குறள்‌ கோனார்‌ பொன்னுரை, ஐயம்பெருமாள்‌ கோனார்‌, 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை ; 1973. 681 


9. திருக்குறள்‌ ஆராய்ச்சி 
(௮) இலக்கியம்‌ 
(1) குறள்‌ விருந்து 
இரா. சாரங்கபாணி, காரைக்குடி ; 1973. 682 
(2) திருவள்ளுவர்‌ கூறும்‌ மூவர்‌ யார்‌? 
மு. தெய்வநாயகம்‌, தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌, திருச்சி ; 1973. 
083 
(3) திருவள்ளுவர்‌ போற்றும்‌ அருட்செல்வம்‌ யாது? 
மு. தெய்வநாயகம்‌, தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌, திருச்சி; 1973. 
684 
(4) திருக்குறளில்‌ கற்பனைத்‌ திறனும்‌ நாடக நலனும்‌ 
௧. த. இருநாவுக்கரசு, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, சென்னை 7 
1973. 685 
(5) திருக்குறள்‌ புதைபொருள்‌ (இரண்டாம்‌ பாகம்‌) 
2. ஆ. பே. விசுவகாதம்‌, பாரி நிலையம்‌, சென்னை ; 1973. 686 


பிற்சேர்க்கை 91 


(6) 


(2) 


(இ) 
(1) 


(2) 


(௪) 
(1) 


(2) 


(2) 
(1) 
(2) 


(3) 


திருக்குறளில்‌ கலைபற்றிக்‌ கூறாததேன்‌ ? 
ம. பொ. சிவஞானம்‌, பூங்கொடி பதிப்பகம்‌, சென்னை ; 1974. 
687 


பண்டைத்‌ தமிழக மாண்பும்‌ வள்ளுவரும்‌ 


வள்ளுவர்‌ தொண்டன்‌, வள்ளுவர்‌ பண்ணை, இராசபாளையம்‌, 
1970. 688 
மெய்ப்பொருளியல்‌ 
உள்ளொளியில்‌ வள்ளுவரை உணரும்‌ வகை 
வ. இராமலிங்கம்‌ பிள்ளை, திருவள்ளுவர்‌ கழகம்‌, ஆழ்வார்‌ 
குறிச்சி, 1972. 689 
திருவள்ளுவரின்‌ மெய்ப்பொருளியல்‌ 
தெ. பொ. மீனாட்சிசுந்தரனார்‌, மீனாட்சி புத்தக நிலையம்‌, 
மதுரை ; 1970. 690 
பொருளியல்‌ 


குறள்கண்ட பொருள்‌ வாழ்வு 
தி, முருகரத்தினம்‌, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை; 1973; 
691 
திருக்குறளில்‌ வேளாண்மை 
இல. செ. கந்தசாமி, தமிழ்நாடு வேளாண்மைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, கோயமுத்தூர்‌; 1973. 692 


வாழ்வியல்‌ 
வள்ளுவர்‌ வழிச்‌ செல்வோம்‌ (கவிதை) 
பெ. ஆராவமுதன்‌, கீழ்ச்சிறுபாக்கம்‌; 1972. 693 
வள்ளுவர்‌ காட்டும்‌ வாழ்க்கைப்‌ பாதை ்‌ 
திருக்குறளார்‌, சேகர்‌ பதிப்பகம்‌, சென்னை ; 1972. 694 
வள்ளுவர்‌ வாய்மொழி 


நெ. து. சுந்தரவடிவேலு, வானதி பதிப்பகம்‌, சென்னை ; 
1973. 695 


வாழ்க்கை நெறி 
௬. ௩. சொக்கலிங்கம்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 
சென்னை ; 1973. 696 1: 


92 தமிழாய்வு -- 3 


(5) குறள்‌ நெறியும்‌ சித்த நெறியும்‌ 
நா. பசும்பொன்கிழார்‌, சிவானந்தா சித்தநெறிப்‌ பயிற்சிக்‌ 
கழகம்‌, பசும்பொன்‌ ; 1974. 697 
(ஊ) ஒப்பியல்‌ ஆராய்ச்சி 
(1) காப்பியங்களில்‌ திருக்குறள்‌ 


ச. தண்டபாணி தேசிகர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
அண்ணாமலை நகர்‌ ; 1972. 698 


(2) வள்ளுவர்‌ வழியில்‌ காந்தியம்‌ 
இ. முருகுசுந்தரம்‌, வேலா வெளியீடு, ஈரோடு ; 1969. 699 


D. TIRUKKURAL IN EUROPEAN LANGUGES 


(a) TRANSLATIONS By (1) EUROPEAN SCHOLARS 
(1) ENGLISH 
The Wisdom of India, (Tr.) Emmons, E. White, The Peter 
Pauper Press, New York; 1968. 700 
(5) STUDIES. 


(1) TIRUVALLUVAR AND TIRUKKUKAL 
R. Muthukumaraswamy, Teacher’s Club, Walajabad; 1969. 
701 


(2) TIRUVALLUVAR AND THE WORLD’S GREAT MEN 
S. M. Diaz, Sri Meenakshi Sundareswarar Temple Renovation 


Committee, Madurai; 1970. 702 

(3) FIRST ALL INDIA TIRUKKURAL SEMINAR ‘PAPERS 
1972 

Ed., N. Sanjeevi, University of Madras; 1973. 703 


(4) SYMPOSIUM PAPERS ON TIRUKKURAL 


Ed., N. Subhu Reddiar, Sri Venkateswara University, 
704 


VOCABULARY AND DIALOGUE 


(English and Malabar) 


Edited By 


Dr. N. SANJEEVI, நக, M.Litt., Ph.D., 
Dip. in Anthropology, Dip. in Pol. & Pub. Admn., 
Professor of Tamil, University of Madras. 


& 
V. JAYADEVAN, B.SC., M.A. Certificate in Linguistics, 


Lecturer in Tamil, University of Madras. 


UNIVERSITY OF MADRAS 
1974 


NOTE 


The manuscript entitled as * Vocabulary and Dialogue—Tnglish and 
Malabar’ is available in the Govt. Oriental Manuscript Library, 
University Buildings, Madras. The description about this work found 
in the Descriptive Catalogue of Tamil Manuscripts in the Govt. 
O. Mss. Library, Madras (Vide, Vol. 1, pp. 4, 5) is as follows : 


* No. D. 6 
அகராதி (இங்கிலீஷ்‌ தமிழ்‌) 
Tamil Vocabulary 


Substance, palm-leaf. Size, 111 x 14 inches. Pages,54. Lines, 
7,8 ona page. Charecter, Tamil. Condition, good. Appearance, 
old. Complete. This Vocabulary gives the Tamil cquivalents for 
English expressions. 

இதில்‌ ஆங்கில மொழிகளும்‌ அதற்கு இசைந்த தமிழ்ப்பதங்களு 
மிருக்கன்றன ; இது இங்கிலீஷ்‌ பாஷை கற்கும்‌ சிறுவர்களுக்கு மிக 


உபயோகமானது. 
% * ௫ 
Vocabulary and Dialogue 
(English and Malabar) 
a—b—e 4 0.௮4. 6௮ நீவ. இய டு 
ஏ பி ச டீ இ யப்‌ ஜீ ஏட்ச்‌ 
கதை i ந்‌ 4. ௩௮ 1 ரு ௮4 று வறு ௮ 
யின்‌ ஐ ஜே கே எல்‌ எம்‌ என்‌ ஓ ப்பி 
வர q — உ ல ல. ௩ வ மு மு வ மு வ்‌ பய 


லாறு இயூ ஆர்‌ எஸ்‌ ட்டி யூ வீ டப்பில்யூ எக்ஸ்‌ 


அத தன்‌ இ இ 


டீ இ யப்‌ ஜீ ஏட்ச்‌ 


பா LAST 


ஐ ஜே கே எம்‌ என்‌ ஓ 


௪2௮௮7 97 


பூட்கை லா ஆர்‌ எஸ்‌ ட்டி 


இ ௮. 222 2 


மர்‌ ந்‌ 


RD பிபி 


Of Heaven 
God 
Heaven 
Sky 

Stars 
Planet 
Sun 

Moon 
Comet 
Light 
Dark 

New Moon 
Full Moon 
Eclipse 
Moon eclipse 
Sun eclipse 
East 

West 
South 
North 
North east 
North west 
South east 
South west 
Water 
Fire 

Air 

Flood 
Tank 
River 
Revulet 
Sea’ 
Waves 
Port 

Shore 


Hill or Mount 


NR | 
ரிது | தர TA PET 1111 1 115 


வானத்தினுடைய 
கடவுள்‌ 

வானம்‌ 

ஆகாசம்‌ 
நக்ஷத்திரங்கள்‌ 
கிரகம்‌ 

குரியன்‌ 
சந்திரன்‌ 

வால்‌ நக்ஷத்திரம்‌ 
வெளிச்சம்‌ 
இருட்டு 
அமாவாசை 
பூரணச்சந்திரன்‌ 
கிராணம்‌ 

சந்திர கிராணம்‌ 
சூரிய கிராணம்‌ . 
கிழக்கு 
மேற்கு 
தெற்கு 
வடக்கு 
வடகிழக்கு 


Rain 

Rain cloud 
Rainbow 
Shower 
Storm 
Monsoon 
Dew or snow 
Thunder 
Thunderbolt 
Lightning 
Wind 
Breeze 
Seabreeze 
East wind 
West wind 
South wind 
North wind 
Hot-srங்கs-Warm 
Smoke 

Of man 
Man 
Woman 
Child 
Children 
Bachelor 
Girl 

Boy 

Vergin 
Young mar 
Old man 
Old woman 
Body 

Head 

Fore head 
Face 

Eye 
Eyebrow 


Nose 


மழை 


இந்திர தனுசு 
கனத்த மழை 
பெசல்‌-— பெருங்காற்று 


காங்கை, heat. 
புகை 

மனிதனுடைய 
மனிதன்‌ 
பெண்பிள்ளை 
குழந்தை 
குழந்தைகள்‌ 
விவாகமில்லாதவன்‌ 
சிரிக்கி 

பையன்‌ 

கன்னி 
பிள்ளயாண்டான்‌ 
கிழவன்‌ 

கிழவி 

சரீரம்‌ 

தலை-— சரசு சிரம்‌ 
நெற்றி 

முகம்‌ 

கண்‌ நேத்திரம்‌ விழி 


Vocabulary and Dialogue 


Ear 
Hair 
Throat 
Breast or Chest 
Belly 
Navel 
Hip 
Waist 
Thighs 
Ass 

The arse 


The Breach-Buttocks 
Leg 

Fect 

11661 

Toe 

Elbow 
Shoulder 
Hand 
Right hand 
Left hand 
Finger 
Nails 

Yard 
Testicles 
Heart 
Brain 
Liver 
Guts-Bawels 
Blood 

Bile 
Swelling-Tumeu’ 
Wound 
Sore 
Rupture 
Flux 
Belly-ache 
Father 
Mother 
Children 
Child 

Son 


காது 
மயிர்‌ 
தொண்டை 
மார்‌-முலை 
வயிறு 
தொப்புள்‌ 
இடுப்பு 
இடுப்பு 
தொடைகள்‌ 
சூத்து--6 arse 


பவன வாய்‌--அ௮சனமி 
The Fundament—பவனவாய்‌ 


புட்டம்‌ 
கால்‌ 
பாதங்கள்‌ 
குதிக்கால்‌ 
கால்‌ விரல்‌ 
முழங்கை 
தோள்‌ 
கை 
வலது கை 
இடது கை 
விரல்‌ 


வீக்கம்‌--அதுப்பு 
காயம்‌ 

புண்‌ 
வளிப்புடுக்கு 
கழிச்சல்‌ 
வயிற்றுநோய்‌ 
தகப்பன்‌ 
தாயார்‌ 
பிள்ளைகள்‌ 


பதி 


ப 
| 


Daughter 
Grand father 
Grand mother 
Grand son 
Grand daughter 
Brother 

Sister 

Bldest 
Youngest 

Uncle 


Aunt 


Nephew 

Cousin 
Wedding 
Bridc-groom 
Bride 

Brideman 
Bridemaid 
Husband 

Wife 

Father in law 
Mother in law 
Sister in law 
Son in law 
Daughter in law 
Stepmother 
Stepfather 
Stepdaughter 
Stepson 
Monthly course 


ஹார மகள்‌ Born 
Stepson-Brothcer in law 


ரர 1(!0111((111/111/1//1/1/11| 


Vocabulary and Dialogue 


மகள்‌ 

பாட்டனார்‌ 
பாட்டியார்‌ 
பேரன்‌ 

பேத்தி 
சகோதரன்‌ 
சகோதரி 
மூத்தவன்‌ 
இளையவன்‌ 

சிறிய தகப்பனார்‌, 


பெரிய தகப்பனார்‌, மாமனார்‌ 


சிறிய தாயார்‌, 

பெரிய தாயார்‌, அத்தை 
அண்ணன்‌ குமாரன்‌ 
பங்காளி 

கலியானம்‌ 

மாப்பிள்ளை 
கலியாணப்பெண்‌ 
மாப்பிள்ளைத்தோழன்‌ 
பெண்தோழி 

புருஷன்‌ 

பெண்சாதி 

மாமனார்‌ 

மாமியார்‌ 

மச்சினிச்சி 

மருமகன்‌ 

மருமகள்‌ 
மாற்றான்தாயார்‌ 
மாற்றான்தகப்பன்‌ 
முந்தினதாரத்தின்‌ மகள்‌ 
முந்தினதாரத்தின்‌ மகன்‌ 
மாதவிடாய்‌ 


மச்சினன்‌ 
கெற்பஸ்திரி 
தலைச்சன்‌ 
இடைச்சன்‌ 
இரட்டைப்பிள்ளைகள்‌ 
கூத்தியார்‌ 

தீட்சை கொடுக்கிறது 
ஞானத்தகப்பன்‌ 
ஞானத்தாயார்‌ 
கர்கள்‌ 


டக்‌ 
* 
அன்டு 


English and Malabar 


168. 
169, 
170. 
171. 
172. 
173. 
174. 
175. 
176. 
1/7. 
178. 
179. 
180. 
181. 
182. 
183. 
184. 
185. 
186. 
187. 
188. 
189. 
190. 
LOIS 
192. 
193. 
194. 


Pickles 


Nurse 
Widower 
Widow 
Relation 
Family 
Estate 
Master 
Mistress 
Visit 
Guest 
Visitor 
Servants 
Slave 
Neighbour 
Friend - Companion 
Life 

Dead 
Burial 
Food and Drink 
Hunger 
Thirst 
Victuals 
Meal 
Breakfast 
Tifin 
Dinner 
Supper 
Bread 
Loaf 
White loaf 
Brown loaf 
Flaur 
Bran 

Grits 
Rolong 
Meat 
Boiled meat 
Roasted meat 
Fried meat 
Beef 
Mutton 
Pork 


AA ETT TT [11111] 


ச! 11111 11-11 


்‌ கோதும்பைநொய்‌ 


தாதி--ஆமாள்‌ 
தாரமிழந்தவன்‌ 
கைம்பெண்சாதி 

உறவு 
சமுசாரம்‌--குடும்பம்‌ 
ஆஸ்தி 
இசமான்‌--துறை 
துறைசாணி 
(விருந்து)--சந்திப்பு 
விருந்தாளி 
சந்திக்கவந்தவன்‌ 
வேலைக்காரர்‌ 

அடிமை 

அண்டை வீட்டுக்காரன்‌ 
சிநேகிதன்‌ 

பிராணன்‌ 
சாவு--0௦ம்‌. 

அடக்கம்‌ பண்ணுகிறது 
தின்னுகிறதுங்‌ குடிக்கிறதும்‌ 
ப 


சாப்பாடு 
காலபோசனம்‌ 
மருமத்தினி 
பகலிய தீனி 
ராவிய சாப்பாடு 
றொட்டி 

றொட்டி 

வெள்ளை றொட்டி 
தவுட்டு & 
மாவு றொட்டி படு 
தவுடு 
நொய்‌ 


இறைச்சி 
அவித்த இறைச்சி அணத 
சுட்ட இறைச்சி i 
பொரித்த இறைச்சி 
மாட்டிறைச்சி 
ஆட்டிறைச்சி 
பன்றி இறைச்சி 
ஊறுக்காய்‌ 


Beet steaks 
Sheep head 
Shoulder of mutton 
Breast of mutton 
Neck of mutton 
Mutton chops 
Lain of mutton 
Meat Bolls 
Sauces 

Stue meat 
Baked meat 
Ham-Gammon 
Salt beef 

Salt pork-Bacon 
Mustard ட 
Soup 

Broth 

Chicken Broth 
Mutton Broth 
Sauce 

Capers 

Fawls 

Capon 

Wing 

Fish 

Fried fish 
Boiled fish 

Salt 

Oil 

Sweet oil 


Vocabulary and Dialogue 


மாட்டிறைச்சிக்‌ கண்டம்‌ 
ஆட்டுத்தலை 

ஆட்டின்‌ முன்னந்தொடை 
ஆட்டின்‌ மாரிறைச்சி 
ஆட்டின்‌ கழுத்திறைச்சி 
ஆட்டிறைச்சிக்கண்டம்‌ 
ஆட்டினிடுப்பிறைச்சி 
கறியுண்டை 

லுங்கிசு 

இஸ்ட்டு பண்ண கறி 
சுட்ட இறைச்சி ப்‌ 
பன்றித்தொடை 

உப்பு போட்ட மாடு 

உப்பு போட்ட பன்றி 
கடுகு 

புஷ்டி, ஆணம்‌ 

ஆணம்‌ 

கோழி ரசம்‌ 

ஆட்டு ஆணம்‌ 

சாறு 

ஊறுக்காய்‌ 

கோழி 

கப்பத்துச்சாலை 

ரெக்கை 

மீன்‌ 

பொரித்த மீன்‌ 

அவித்த மீன்‌ 

உப்பு 

எண்ணை 

சமையெண்ணை 

காடி 

மீனுக்கு வார்க்கிற சாறு 
மசலாச்‌ சாம்பா...கங்கள்‌ 
முூளகு 

இஞ்சி--சுக்கு 

சாதிக்காய்‌ ர 
லவங்கம்‌--கிறாம்பு ்‌ 
லவங்கப்பட்டை 
வெண்ணை--கெய்‌ 
கெய்‌ 
பால்‌ 


English and Malabar 


254. 
255. 
256. 
257. 
258. 


Eggs 

Fried egg 
Poached cggs 
Drink 
Liquor 

Tea 

Coffee 
Sherbet 
Lemanade 


Punch 

Wine 

Madeira 
Claret 

Beer 

Brandy 
Arrack 

Of the Apparel 
Clothes, dress 
Suit of Clothes 
Banian 

Shirt 

Long dress 
Pantaloons 
Breeches 


[4117121241 


Short dress, Short drawers — 


Waist coat 
Jacket 

Neck cloth 
Sleeves 

Pocket 

Coat 
Hunting—drefs 


Mourning cloths 
Buttons 
Cloth 


ad aE 


முட்டைகள்‌ 

பொரி 

அவித்த முட்டைகள்‌ 

குடிக்கிறது 

சாராயம்‌ 

தேயிலை 

காப்பிக்கொட்டை 

சற்பட்டு 

சர்க்கரையு எலுமிச்சம்‌ 
பழமுசாறுந்‌ தண்ணியுங்‌ 
கலந்த பானம்‌ 

பொஞ்சு 

ஒயின்சாறாயம்‌ 

மருதறா சாராயம்‌ 

கிளாரட்டி சாராயம்‌ 

பீர்‌ சாராயம்‌ 

பிராந்திசாராயம்‌ 

ரூக்கசொராயம்‌ 

உடுப்புகளுடையது 

உடுப்பு 

ஒரு திஸ்து உடுப்பு 

உள்ளரைச்‌ சொக்காய்‌ 

கம்மிசு 

நிசார்‌ கால்‌ சட்டை 

நிகள கால்சட்டை 

குள்ளக்‌ கால்‌ சட்டை 

உள்ளறைக்‌ கால்‌ சட்டை 

வாசுகோட்‌ 

சாக்கட்டு - மேல்‌ அரைச்சட்டை 

கழுத்து குட்டை 

சட்டைக்கை 

சட்டை - சாக்கு 

மேல்சட்டை 

வேட்டையாடப்‌ போகும்போது 
போடும்‌ உடுப்பு. 

துக்கவுடுப்பு 

பொத்தான்‌ 

புடைவை 

முழப்புடையவை 

மேசோடு 


பஞ்சு 


Vilvet 

Gavas 

Stox cloth 
Salampore 
Palampore 
Gingham 
Shoes 

Boots 

Spurs 

Shoe Buckles 
Bell Bukles 
Sandals 
Slipper 

Cap 

Hat 

Wig 

Curl 

Womens clothes 
Gown 
Petticoat 
Jacket 

Shift 

Tucker 
Bonnet 
Ribbon 

Hand kerchicf 
White hand kerchief 
Packet hand kerchicf 
Gloves 

Frock 
Damasth 
Chintz 

Stain 

Iron mould 
Jewel 
Necklace 
Bracelets 

Ear Rings 
Gold chain 
Ring 


ANCE EES 


Vocabulary and Dialogue 


குரியகாந்திப்பட்டு 
ரெட்டுப்பிடவை 
மெழுகுச்சிலை 

சிலம்பிறி 

பலம்போற்‌ 

கண்டன்‌ 

செருப்பு 

பூட்சு 

பூட்டுசு முள்ளு 

செருப்பு பொக்கிளஸ்‌ 
அரைக்கால்‌ சட்டை 
பாதக்குறடு 

வைச்சார்‌ 

குல்லா 

தொப்பி 

கள்ளமயிர்‌ 

சுருட்டுமயிர்‌ 

ஸ்திரிகளின்‌ வுடுப்பு 

அங்கி 

பாவாடை 

ரவிக்கை, stays. 
பெண்களின்‌ கம்மிசு 
மார்பு மூடுகிற துணி 
பெண்கள்‌ தொப்பி 
பட்டுநாடா 

லேஞ்சுகுட்டை 
வெள்ளைகுட்டை 

சாக்கிலே வைக்கிறகுட்டை 
கைக்குப்‌ போடுகிற கோடு 
சின்ன அங்கி 

பூ பட்டு 

சட்டி 

கறை 

இப்ப்புக்கறை 

உடைமை - நகை 

அட்டிகை 

காப்பு - கங்கணம்‌ - சரி ட்‌ 
கடுக்கன்‌ - கம்மல்‌ தி 


பொன்சங்கிலி இ pe 
மோதிரம்‌ பந்த்‌ 
விசிரி 


சீப்பு 


டட English and Malabar 


2) 337. 
338. 
339. 
340. 


Musk 
Civet 
Lavender 
Rose water 
Soap 

Pin 
Needle 
Thimble 
Snuff Box 
Snuff 
Tobacco Pipe 
Scissors 
Looking glass 
Umbrella 
Watch 
House 
Home 
Hut 

Floor 
Ground 
Foundation 
Wall 

Brick wall 
Mud wall 
Plonks 
Rope 
Stone 
Brick 
Chunam 
Clay 
Sand 

Tile 

Joint 

Roof 
Pillar 
Ladder 
Entry 

Hall 

Step 

Steps 
Office 
Cook room 
Store room 


தர 1 AAA AAA ATA ATTN 


11 


கஸ்தூரி 

சவ்வாது 
வாசனைத்தண்ணீர்‌ 
பன்னீர்‌ 
சவுக்காரம்‌ 
குண்டூசி 

ஊசி 

அங்குஸ்தான்‌ 
மூக்குத்தூள்‌ பரணை 
முக்குத்தூள்‌ 
சுங்கான்‌ 
கத்திரிக்கோல்‌ 
கண்ணாடி 

குடை 

கடியாரம்‌ 


செங்கல்‌ 
குளிஞ்சம்‌-சுண்ணாம்பு 
களிமண்‌ 

மணல்‌ 

தட்டோடு 
சீங்காவட்டம்‌ - குறுக்குவிட்டம்‌ 
மேற்கூரை 

தூண்‌ 

ஏணி 

தெருநடை 

கூடம்‌ 


படி 

படிகள்‌ 
எழுதுகிறயிடம்‌ 
சமயல்‌ வீடு 
கிடங்கு 


க்‌ 
ச உ. ஓ 


407. 
408. 
ப 409. 
40. 
AT 
312. 

ச்‌. 
414 
415. 


& 


Barn 
Shop 
Veranda 
Stable 
Straw 
Well 
Necefsary 
Room 
Yard 
Backyard 
Door 
Window 


Lock 
Bolt 


Key 
Badlock 
Furniture 
Box 
Trunk 
Rat rap 
Hearth 
Hoven 
Ladle 
Kettle 
Pot 

Pan 

Grid Iron 


Twine 
Knot 

Nail 

Towel 
Napkin 
Table cloth 
Tub 
Winnaw 


I ((1//111/111/1/1/1/111] 


eA ANE 1 1 


Vocabulary and Dialogue 


களஞ்சியம்‌ 

கடை 

சறுக்காறு 
குதிரைலாயம்‌ 
வைக்கோல்‌ 

கிணறு 

சலவாதியிடம்‌ 
அறைவீடு 

வீட்டின்‌ முத்தம்‌ 
பிழைக்கடை 

S| 

ஜெனல்‌ 

பூட்டு 

தாப்பாள்‌ 

சாவி 

மாங்காப்பூட்டு 
வீட்டுத்‌ தட்டுமுட்டு 
பொட்டி - பரணை 
தோல்பொட்டி 
எலிபொன்‌ 

அடுப்பு 

றொட்டி சுடுகிற அடுப்பு . 
அகப்பை i 1 
கரகம்‌ 
பானை 

சட்டி 

இருப்பு அடுப்பு - க.றிகடுகிற. 


பெரியதுவாலை 
மேசை துப்பட்டி 
பிப்பாய்‌--தொட்டி 
முறம்‌ 

கூடை 

தராசுதட்டு 


English and Malabar 


422. 
2211 
424, 
425. 
426. 
227. 


428. 
429. 
430. 
431. 
432. 


433. 


434, 
435. 
436. 
231 
438. 
439. 
440. 
441. 
442, 
443. 
444. 
445. 
446. 
447. 


448. 
449, 


450. 
451. 
452. 
453. 
454. 
455. 
456. 
457. 
458. 
459. 
460. 
461. 
462. 
463. 


Globe 

Wall lantern 
Shade 
Shade stand 
Candle 
Candle stick 


Wax candle 
Wick 

Broom 

Broom stick 
Scissors . 
Looking glass 
Bench 

Stool : 
Carpet—Tapestry 
Mat 

Bed, Bedding 
Cot, Bedstead 
Pillow 

Pillow Cover 
Sheet 

Couch 

Chair 

Champer pot 
Picture 

Table 


Desk 
Comb 


Vile 
Pason 
Cup 
Saucer 
Sneaker 
Bowl 
Teapot 
Plate 
Dish 
Knife 
Fork 
Spoon 
Salt cellar 
Mustard Bottle 


குளோப்லாந்தர்‌ 
செவிர்லாந்தர்‌ 
ஷேடு 
ஷேட்டுத்தண்டு 
வத்திவிளக்கு 
வத்தித்தண்டு, 
தண்டு 
மெழுக்குவத்தி 
வத்தி, திரி 
துடைப்பம்‌ 
துடைப்பக்கட்டு 
கத்திரிக்கோல்‌ 
கண்ணாடி 
விசுப்பலகை 
மணை 
சமுக்காளம்‌ 
பாய்‌ 
மெத்தை 
கட்டில்‌ 


தலைகாணி-- திண்டு 


தலைகாணி உறை 
துப்பட்டி 
கவுச்சுக்கட்டில்‌ 
நாற்காலி 

த்‌ ப்‌ 
படம்‌ 

மேசை 
சாய்ப்பான மேசை 
சிப்பு 

ச்சா 


தட்டுப்பாத்திரம்‌ கூசா . 


கோப்பை 


தசிஞா அடிக்கோப்பை 


பெரிய கோப்பை 
போல்‌ 


தேத்தண்ணீர்‌ னம்‌ 


பீங்கான்‌ 


நீண்ட தட்டைப்‌ பீங்கான்‌ 


கத்தி 

முள்ளு 
கரண்டி 
உப்பு சல்லர்‌ 
கடுகு புட்டி 


13 


குத்துவிளக்குத்‌ 


அ 


487. 


ர 


டட... 


Glass 
Tumbler 
Water glass 
Bottle 
Provision 


Cork 

Cork screw 
Desk 

Bureau 

Of city 

City 

Reins 

Bridle 

Horse shoe 
Cart 

Cart man 
Church 
Haltar 

Bell 

Burying place 
Burning place 


௪ 


1313717) 


ரர ர ([([[(1/1|/11111|॥| 


a 


க. 
ஜு 


ம்‌ 


Vocabulary and Dialogue 


கிளாசு ' 

தம்பிளர்‌ 

தண்ணி குடிக்கிற கிளாசு 

புட்டி 

தனி சம்பராங்கள்‌ சின்ன புட்டி 
களில்‌ தினுசு வாரியாய்‌ வைத்‌ 
இருக்கின்‌ ற விருத்தமான சட்டம்‌ 

புட்டியடைக்கிற சடை 

சடைபிடுங்கற இருப்பு வளையம்‌ 

சாய்ப்பு மேசை 

பீரோ--அறைக்குளப்‌ பெட்டி 

பட்டணத்தோடே சேர்ந்தது 

பட்டணம்‌ 

கடிவாளவாம்‌ 

கடிவாளம்‌ 

லாடம்‌ 

மாட்டுவண்டி 

வண்டிக்காரன்‌ 

கோவில்‌ சபை 

பீடம்‌--மாடம்‌ பலிபீடம்‌ 

மணி 

புதைக்கிற இடம்‌ 

௬டுகிற இடம்‌ 


அக்கியானி 
பிராமணன்‌ 
மந்திரம்‌- ஜெபம்‌ 
ஆசிர்வதிப்பு, ஆசீர்வாதம்‌ 
மோட்சம்‌ 
கரகம்‌ 
பாவம்‌ 
பிசாசு, பேய்‌ 


திருநாள்‌ 


ட சன பதம்‌ சனி , 4 
்‌ ர்க 
யுதுவருஷம்‌ 
| 4 அ ஜட அட 7 ர 


English and Malabar 


504. 


505. 
506. 
507. 
508. 
509. 
510. 
511. 
512. 
513. 
514. 
515. 
516. 
517. 
518. 
519. 
520. 
221. 
522, 
523. 
524, 
525. 
526. 
527. 
528. 
௫295 
530. 
531. 
532. 
533. 
534. 
535. 
536. 


537. 
538. 
539. 


Christmas 


Lent 
Account 
Account Current 
Arrcar 
Auction 
Bag 

Bale 

Bond 
Broker 
Bundle 
Business 
Charge 
Cheap 
Dealer 
Debtor 
Town 
Country 
Gate 

Street 
Channel 
Road 
Market 
Fort 
Rampart 
Barrack 
Justice 
Petty Court 
Supreme Court 
Jail 

Debtor Jail - 
Grant Jail 
Hospital 


Tavern 

Punch house 
shop 

Poor house 

Bridge 

Boat 

Bank 

Bank note 


15 


கர்த்தாவின்‌ பண்டிகை, முறாஜா 
பண்டிகை 

தபசு நாள்‌-உயிர்த்தெழுந்த நாள்‌ 

கணக்கு 

கொடுக்கல்‌ வாங்கல்‌ கணக்கு 

நிலுவை 

ஏலம்‌ 

மூட்டை 

கட்டு 

பத்திரம்‌ 

தரகரி 

கட்டு 

வேலை 

சிலவு 

நயம்‌ 

வர்த்தகன்‌ 

கடன்காரன்‌ 

பட்டணம்‌ 

நாடு - ஊர்‌ 

கெவுனி வாசல்‌ 

தெருவு 

தண்ணீர்‌ கால்‌ 

வழி 

கடை 

கோட்டை 

கொத்தளம்‌ 

இராணுக்கள்‌ சாலை 

ஞாயம்‌ விசாரிக்கிற சாவடி 

சின்ன கோட்டு 

பெரியக்கோட்டு 

சிறைச்சாலை - கிடங்கு 

கடன்காரரை யடைக்கிற கிடங்கு 

பெரிய கோட்டுக்‌ கிடங்கு 

ஆசுபத்திரி-நோயாளிகள்‌ விடுதி, 
வீடு 

சாராயக்கடை 

பொஞ்சிக்கடை 

கள்ளுக்கடை 

கஞ்சித்தொட்டி - அன்னசத்திரம்‌ 

வாராவதி 

படவு 

திரவியச்சாலை 

பணப்‌ பிறிதிக்‌ கட்டு 


அணைப்‌ பகடு * ஆதி ட? 


545. Custom house 
1 ழ்‌ 546. Duty custom 

547, Tax 
548. Quit rent 
549, Assessment 
550. Post oflice 
551. Arsenal 

்‌ 552. Mint 
553, Boundary 
554, Inhabitant 
555. Native 
5565. Foreigner 
557. Stranger 

| 558. Governor 
559. Secretary 
560. Counsellor 
561. Town major 
562. Contractor 
563. Collector 
564, Examiner 
565. Writer 
566. Sea customer 


567. Land customer 
568. Paymaster 


569. Judge 
ya 570. Lawer 


571. Interpreter - 


572. Painter 
573. Book binder 


.எழுதுகிறவன்‌ 


.சம்பளங்‌ கொடுக்கறவன்‌ 


Vocabulary and Dialogue 


தீர்வை வாங்கிறயிடம்‌-— மேட்டு 
தீர்வை 

வரி 

குப்பை வரி 

வீட்டு வரி 

தபாலாபிஸ்‌ 

ஆயுதசாலை 

தங்கசாலை 

குண்டுசாலை 
குடித்தனக்காரன்‌ 
உள்ளூரான்‌ 

அசலூரான்‌ 

பிறத்தியான்‌ 

ஊராளுகிற துரை 

பெரிய கிராணி 
ஆலோசனைக்காரன்‌ 
கோட்டை சேர்வைக்காரன்‌ 
குத்தகைக்காரன்‌ 

கும்பினி தண்டல்காரன்‌ 
ஒத்திடுகிறவன்‌ 


கப்பல்மேல்‌ வருகிற சரக்குகளை 
தீர்வை போடுகிறவன்‌ 

கரைவழி சரக்குகளுக்கு தீர்வை 
போடுகிறவன்‌ 


ஞாயாதிபதி 

ஞாய சாஸ்‌திரி-ஓரவழக்கு பேசு 
இறவன்‌ 

ஒரு பாஷையிலிருந்து மறு 
பாஷையில்‌ விடுவிக்கிற துபாசி 

வர்ணக்காரன்‌ 

புத்தகங்‌ கட்டுகிறவன்‌ 

அமாந்தவர்தகன்‌ 

தொழிலாளி 

தட்டான்‌ 

கருமான்‌ 

பொன்முலாம்‌ பூசு... 

வெள்ளி ... 

சித்திரவெட்டு வேலைக்காரன்‌: 

அம்பட்டன்‌ பக - 

கெடியாரம்‌ பண்ணுகிறவன்‌ 

ஏலம்‌ தப தவன்‌ த்‌ 


as r 
pa த்‌ 911 


English and Malabar 


584. 
585. 

586. 

587. 

588. 

589. 

590. 

591. 

1 592. 
593. 
594. 

595. 

596. 

597. 

598. 

599. 

600. 

601. 

602. 

603. 

604. 

605. 

606. 

607. 

608. 

609. 

610. 

611. 

612. 

i 613. 
614. 
615. 
616. 
617. 
618. 
619. 
620. 
621. 
622. 
623. 
624. 
625. 
626. 


Weaver 
Tailor 
Baker 
Butcher 
Fisher man 
Oil monger 
Water man 
Washer man 
Iron-man 
Servant 
Cook 
Cookmate 
Butler 
Dubash 
House breaker 
Liar 
Perjurer 
False witness 
Murderer 
Pimp 

Ware 

Wore longer 
Gallows, Gibbets 
Grammar 
Story 
Fencing 
Dancing 
Drawing 
Writing 
Painting 
Picture 
Print 

Claur 
White 

Red 

Blue 

Yellow 
Green 

Pale 

Gray 

Purple 
School 
College 


17 
சேணியன்‌ 
தையற்காரர்‌ 
றொட்டிக்காரன்‌ 
ஆடுமாடு அடிக்கிறவன்‌ 
மீன்‌ பிடிக்கிறவன்‌ 


வாணியன்‌ 


தண்ணிக்காரன்‌ - பங்காளி 
வண்ணான்‌ 
இஸ்திரிக்காரன்‌ 
வேலைக்காரன்‌ 
குசினிக்காரன்‌ 
குசினிமேட்டி 
பொட்ளர்‌ 

துபாசி 
கன்னமிடுகிறவன்‌ 
பொய்யன்‌ 
பொய்யாணையிடுகிறவன்‌ 
பொய்சாட்சி 

கொலை பாதகன்‌ 
சங்கமாங்கி ட 
தேவடியாள்‌—Whore 
வேசிக்‌ கள்ளன்‌ 
தூக்குமரம்‌ 
இலக்கணம்‌ 
சரித்திரம்‌ 

சிலம்பம்‌ 

கூத்து 
படமெழுதுகிறது 
கையெழுத்து 
அச்செழுத்து 

படம்‌ 

அச்சு 

வர்ணம்‌ 

வெள்ளை 

சிகப்பு 

நீலம்‌ 

மஞ்சள்‌ 

பச்சை 

மக்கல்‌ 

ஊதா - மேக வர்ணம்‌ 
ஊதா 

பள்ளிக்கூடம்‌ 
சாஸ்திர பள்ளிக்கூடம்‌ 


Learning 
Schoolmaster 
Monitor, usher 
Scholar 

Form 

Ink Bottle 
Sand box 
Scalingwax 
Seal 

Wafer 

Paper 

Rule 

Line 

Pen knife 
Pen 

Quill 

Copy 

Letter 
Direction 
Sign 

Book 

Spelling Book 
Cliphering Book 
Page 
Translation 


file a TEA [1111111111 


Vocabulary and Dialogue 


வித்தை - படிப்பு 
வாத்தியார்‌ 
சட்டாம்பிள்ளை 
ஷன்‌ 

வரிசை, மேல்‌ பாடம்‌ 
இங்க புட்டி 
மணல்புட்டி 

அரக்கு 

முத்திரை 

வொய்பர்‌ 

கடுதாசி 
கோடுகிழிக்கிற கொம்பு 
வரி, கோடு 

இறவு சீவுகிற கத்தி 
சீவின இறகு 
முழுயிறகு 
சட்டம்‌-நகல்‌-காப்பி 
எழுதின காகித்தம்‌ 
மேல்விலாசம்‌ 
கையெழுத்து 
புத்தகம்‌ 


கணக்கதிகாரம்‌ 
ஏடு 


பாஷையைத்திருப்புகிறது, 


மொழிபெயர்ப்பு 
பாஷை 
பாடம்‌ 
தெண்டணை 
அபராதம்‌ 
பிரம்பு 
i 
முட்டாள்‌ 
கெட்டிக்காரன்‌ 


English and Malabar 


669. 
670. 
671. 
672. 
673. 
674. 
675. 
676. 


677. 
678. 
679. 
680. 
681. 
682. 
683. 
684. 
685. 
686. 
687. 
688. 
689. 
690. 
691. 
692. 


693. 


694. 
695. 
696. 
697. 
698. 
699. 


700. 


701. 


Axe 
Hatchet 
Gimlet 
Razor 
Whelstone 
Hook 
Coach 
Carriage 


Harness 
Saddle 
Fright 
Income 
Interest 
Merchandise 
Merchant 
Mortgage 
Outstanding 
Partners 
Principal 
Retail 
Muster 
Security 
Fruit 

Ripe 
Unripe 
Flower 
Bud 
Leaves 
Garden 
Grapes 
Rose apple 
Pine apple 
Orange 


Lemon 

Pome granate 
Plantain 
Guava 
Mango 

Jack fruit 
Sugar candy 
Sugarcane 


19 


கோடாலி 

கைக்கோடாலி 

துரப்பணம்‌ - 19011 

அம்பட்ட கத்தி 

சாணைக்கல்லு 

தூண்டி 

நாலுருளை ரதம்‌ 

வாகனம்‌ - சவாரி - நாற்சக்கர 

வண்டி. 

குதிரை முஸ்தீப்பு 

சீனி 

கேள்வி 

வருத்து 

வட்டி 

வியாபாரம்‌-—வர்த்தகம்‌ 

வர்த்தகன்‌ 

குதுவை 

வெளிபாக்கு 

பங்காளி--கூட்டுவர்த்தகன்‌ 

முதற்பணம்‌ 

சில்லறை விக்கிறையம்‌ 

மாதரி 

ஜாமின்‌ 

கனி 

பழம்‌ 

காய்‌ 

[2 

மொக்கு, தளிர்‌ 

இலைகள்‌ 

தோட்டம்‌ 

கொடிமுந்திரிப்பழம்‌ 

சம்புராகப்பழம்‌ 

அன்னாசிப்பழம்‌ 

திச்சிலிப்பழம்‌, பொம்பிளிமாசுப்‌ 
பழம்‌ 

எலுமிச்சம்பழம்‌ 

மாதுளம்பழம்‌ 

வாழைப்பழம்‌ 

கொய்யாப்பழம்‌ 

மாம்பழம்‌ 

பலாப்பழம்‌ 

கற்கண்டு 

கரும்பு 


Beast 
Horse 
Jackass 
Ass 
Mare 
Ox 
Cow 
Calf 
Bullock 
Bull 


eae RE 1 31 134] 


ரர (1 (|(1/11/111//111111॥1! 


Vocabulary and Dialogue 
மிருகம்‌ 


குதிரை 
கோவேறு கழுதை, Mule 


ஆட்டுக்குட்டி 


பன்றி 


ஒண்டை 


யான 


காக்கை ட 
அடைக்கலான்‌ குருவி 
தகைவீலான்‌ குருவி 3 
கிளிப்பிள்ளை 5 14௨ நீதீத 
ஆள்வார்‌ - கெருடன்‌ - * 


English and Malabar 


753. Teal 
754. Snipe 
755. Pigeon 
756. Dove 
757. Fowl 

2 758. Cock 

. 759. Chicken 

ஸ்‌ 760. Turkey 

ம்‌ 761. Duck 

ட 762. Fish 
763. Seer fish 
764, Whitins whtng 
765. Salt fish 
766. Milk fish 
767. Mullet 
768. Crab 
769. Prans 
770. Oyster 

| 771. Frog 

| 772. Turtle 
773. Alligator 

i 774. Poison 

| 775. Snake 

; 776. Coppra capel 

5 777. Lizard 

ப்‌ 778. Spider 

779. Scorpion 

780. Ant , 

781: Dig 


782. 


ATE 


கிளுவை 

உள்ளான்‌ 

yo 

புரா 

கோழி 

சாவல்‌ 

கோழிக்குஞ்சு 
வான்கோழி 

வாத்து 

மீன்‌, வவ்வால்‌ 
வெள்ளறாமீன்‌ 
கிழங்கான்‌ 
கருவாடு ட அதி 
தசுதும்பு ட, 
மடவை 
நண்டு 
இறா - 
ஆளி 
தவளை 


ஆமை டக நததத்த 


முதலை டட 
விஷம்‌ ர்‌ a 
பாம்பு 1 * தனு 
நாகப்பாம்பு த்‌ 
பல்லி 
சிலந்தி 
தேள்‌ 3 
எறும்பு ல்‌! 
உணி ’ ம 
பேன்‌ 

ஈரு 

மூட்டுப்பூச்சு 

ee த 
கொசு ்‌ 
வச்சிரக்கல்‌ 

பச்சை, வைடூரியம்‌ 
மாணிக்கம்‌ 

பவழம்‌ + 
கெம்பு ERG 
முத்து ன்‌ 
பொன்‌ 


22 


706. 
797. 
798. 
799. 
800. 
801. 
£02. 
803. 


804. 
805. 
806. 
807. 
808. 
809. 
810, 
81. 
812. 
813. 
814. 
815. 
816. 
817. 
818. 
819. 
820. 
821. 
822. 
823. 
824. 
825. 
826. 
827. 
828. 
829. 
830. 
831. 
632. 
833. 
834. 
835. 
836. 
937. 


Brass 

Pinch back 
Tron 

Tin 

51001 

Lead 

Rust 

Time 


Date 
Calendar 
Day 
Morning 
Noon 
Afternoon 
Evening sunser 
Night 

An hour 
One O மேஷ 
Minute 
Year 
Month 
Week 
Sunday 
Monday 
Tuesday 
Wednesday 
Thursday 
Friday 
Months 
January 
February 
March 
April 

May 

June 

Jay 
August 
September 
October 
November 
December 
One 


Vocabulary and Dialogue 


பித்தளை 
தம்பாக்கு 
இரும்பு 
தகரம்‌ - Pewter 
எழுகு - எக 
ஈயம்‌ 
துரு 
காலம்‌, வேளை, சமையம்‌. 
நேரம்‌, சாமம்‌. 
பவத்‌ 
பஞ்சாங்கம்‌ 
நாள்‌ 
காலமே 
மத்தியானம்‌ 
மத்தியானம்‌ 
சாயிந்திரம்‌ 
இராத்திரி 
ஒரு மணி நேரம்‌, நாழிகை 
ஒரு மணி 
ஒரு விகலை 
வருஷம்‌ 
மாசம்‌ 
வாரம்‌ 
ஞாயிறு 
திங்கள்‌ 
செவ்வாய்‌ 
புதன்‌ 
வியாழன்‌ 
வெள்ளி 
மாதங்கள்‌ 
லை 
மரசி 
பங்குனி 
சித்திரை 
வையாசி 
ஆனி 
ஆடி 
ஆவணி 
புரட்டாசி 
அற்பிசி 
கார்த்திகை 
மார்கழி 
ஒன்று 


English and Malabar 


சந்திப்புக்குச்‌ சேர்ந்தது 
காலமே சலாமையா 

பகல்‌ சலாமையா 
சாயிந்திர சலாமையா 
இராத்திரி சலாமையா 
மீரென்‌ ட தா்‌ ஓ ட்‌ 


838. One _ ஒன்று அதி 
839. Two _— இரண்டு த்‌. 
840. Three _ மூன்று 4 1. ்‌ 
ம்‌ 841. Four _ நான்கு 
3842. . Five _ ஐந்து 
843. Six _ ஆறு 
த 844. Seven _ ஏழு 
. 845. Eight _ எட்டு 
846. Nine _— ஒன்பது 
847. Ten _— பத்து 
846. Eleven _ பதினொன்று 
849. Twelve _— பனிரெண்டு 
850. Thirteen _ பதின்மூன்று 
851. Fourteen _ பதினாலு 
852. Fifteen _— பதினைந்து 
853. Sixteen _— பதினாறு 
854. Seventeen _— பதினேழு Ee ்‌ 
855. Eighteen _— பதினெட்டு ப 
856. Ninteen _— - பத்தொன்பது து 
857. Twenty _ இருபது 
858. Thirty _— முப்பது 
859. Forty _— நாற்பது 3 
860. Fifty _— ஐம்பது 
861. Sixty _ அறுபது 
862. Seventy _— எழுபது 
863. Eighty _— எண்பது 2 
864. Ninty _ தொண்ணூறு 
865. Hundred _ நூறு 
866. Two-hundred _ இருநூறு 
Three-hundred _ முன்னூறு 
Four-hundred _ சா 
Five-hundred _— இ௱ 
Seven hundred _ என + 
. Eight hundred _— அன 1 
. Nine hundred _ கா 
_— 3௧௦0௦ 
ன்‌ 


ல 


எத்‌ பளை கரா அழத உ ரச பத ர ரப 10 இல த்‌. 


Vocabulary and Dialogu 


Very well by your favour — உங்களுடைய தயவினாலே சுகமா 


யிருக்கிறேன்‌. 
How is Ammaloo _— அம்மாளுயென்னமாயிருக்கிறாள்‌ 
She is sick _ அவள்‌ வியாதியாயிருக்கிறாள்‌ 
How long since _— எத்தனை நாள்‌ பிடித்து 
Since two months _— இரண்டு மாதமாய்‌ 
Where is dubash _ என்‌ துபாசி யெங்கே 
He is gone to country _ அவன்‌ ஊருக்குப்‌ போயிருக்‌ 
கிறான்‌ 
888. To what country _— எந்த வூருக்கு 
889, To Sadras _— சதிரங்கப்பட்டணத்துக்கு 
890. Why did he go there _— அவனங்கே யேன்‌ போனான்‌ 
891. To Bring his mother _— அவன்‌ தாயாரை அழைத்துக்‌ ‘J 
i கொண்டு வருகிறதுக்கு 
ஆ 892. Walk in sir _ உள்ளே வாருமையா 
- 893. Never mind _ அக்கரையில்லை 
ன்‌ 894. Come in and sit down _— உள்ளே வந்து உளுக்காறும்‌ 
. 895. Geting late _— நேரமாய்ப்‌ போகுது 1S 
896. I must go _— நான்‌ போக வேணும்‌ 
897. Where do you live - நீ எங்கே குடியிருக்கிறாய்‌ 
s 898. At Santhome _— மயிலாப்பூரிலே 
~ 899. Near the church _— கோவிலண்டை 
பத்‌ 900. Shall I come with you  — நானுங்களோடே கூட வரட்டா 
5 901. Better come to-morrow - நரணைக்கு வந்தால்‌ நலமாயிருக்‌ 
கும்‌ 
அ 902. Very well sir _— கல்லதையா அப்படியே யாகட்டு 
மையா 
903. Good by to you sir _— போகிறேன்‌ உமக்கு சலாமையா 
904. Of master and servant _— துரைக்கும்‌ வேலைக்காரனுக்குஞ்‌ 
சேர்ந்தது 
905. Good day sir _— பகல்‌ சலாமையா 
906. Who you _ நீயார்‌ 
907. I am your old servant _— கானுங்களுடைய பழைய வேலைக்‌ 
காரன்‌ ்‌ 
What you want - உனக்கென்ன வேணும்‌ wi 
I got no employment _ எனக்கு உத்தியோகமில்லை i 
What shall I do _ நானென்ன செய்வேன்‌ * 
Give me some money _ எனக்குக்‌ கொஞ்சம்‌ பணங்‌ 
கொடும்‌ 
Come another time _ இன்னொரு வேளைக்கு வா 
Give me someting now  — எனக்கப்போதேதாலிலுங்‌ 
கொடும்‌ 


கத்‌ தாத்தா பண்ட வத்த 
ன்‌ டம்‌ கணப்‌ 


English and Malabar 


915. Where shall I go sir 
916. Go home 

917. 1 got no for expence 
918. I cannot help 

919. Employ me sir 


920. What will you do 
921. I can be your Butler 


922. 1 dont require 
923. Dont be angry 


924. Hold your tongue 
925. I say pcon 

926. Sir 

927. Push him out 
928. Shut the dore 
929. Dont let him out 
930. Very well sir 


931. Of buyer and seller 


932. Good evening sir 
933. Come to my shop sir 


934. What you got 
935. I got every thing 
936. Show me a long cloth 


937. Here it is look sir 
938. What price 
939. Tell me the lowest price 


940. Give me Twenty rupees 
941. It is too dear 
942, You cannot get so cheap 


943. I can get plenty 

944. Go and enquire 

945. Will you give me for ten 
rupees 


எனக்கொரு முழப்‌ 


Never less one fanam too. 


25 


நானெங்கே போவேனையா 

வீட்டுக்குப்போ 

எனக்கு சிலவுக்கு இல்லையே 

நானுதவி செய்யமாட்டேன்‌ 

என்னை உத்தியோகத்தில்‌ 
வைத்துக்கொள்ளுமையா 

நீ என்ன செய்யமாட்டுவாய்‌ . 

நானுங்களுக்கு பொட்லராயிருப்‌ 
பேனையா 

எனக்கு வேண்டியதில்லை 

கோபித்துக்‌ கொள்ளாதை 
யுங்கள்‌ 

உன்‌ வாயை மூடு 

அடா சேவகா 

ஜயா . 

அவனை வெளியிலே தள்ளிவிடு 

கதவைச்சாத்து 

அவனைவுள்ளே விடாதே 

நல்லதையா (அப்படியே 
செய்கிறேன்‌) 

கொள்ளுகிறவனுக்கும்‌ 
வனுக்குஞ்சேர்ந்தது 

சாயந்திரம்‌ வந்தனமையா 

என்னுடையகடைக்கு வாருங்‌ 
களையா 

உன்னண்டை யென்ன யிருக்குது 

என்னண்டை யெல்லா மிருக்குது 

புடைவை 


விற்கிற 


யைக்‌ காண்பி 

இதோ யிருககுது பாருமையா 

என்ன விலை 

குறைந்த விலையை யென்னுடன்‌ 
சொல்லு 

எனக்கு இருபது ரூபாய்‌ கொடும்‌ 

அது றொம்ப குறைச்சல்‌ 

உங்களுக்கு அவ்வளவு நயத்திலே 
கிடையாது 

எனக்கு சேனையகப்படும்‌ 

போய்‌ விசாரித்துப்‌ பாரும்‌ 

பத்து ரூபாய்க்கு யெனக்குக்‌ 
கொடுக்குறையா 

நானொரு பணமாகிலுங்‌ குறைக்‌ 
கமாட்டேன்‌ 


Then keep it with you 


Do you like Furope Cloth — 


That will not do 

See the muslin 

What is the price a yard 
One an half rupees 
Without custom 

Bring that cloth with me 


No one here 


I shall send my man } 


ம will send my man 
Do so 
Send the money also 


Dont change the cloth 

No sir take my word 

Take care 

Tont fear - ‘fride” 

I will not do so 

Peon 

Take the money go and 
pay it the merchant 
(pay it the) 

He will give you a piece 
of muslin 

Bring it to me 


Very well sir 

Peon and (Servant) 
Merchant 

Who sold muslin 


1 sold your master 


How many yards that 
Ten yard a piece 

At what price you sold it 
For Fifteen rupees 


Vocabulary and Dialogue 


அப்படியானால்‌ நீவைத்துக்கொள்‌ 

உமக்குச்‌ சிமைப்புடைவை 
'சம்மதியாயிருக்குமா 

அது உதவ மாட்டாது 

இந்த சல்லாவைப்பாரு 

கெசம்‌ ஒண்ணுக்கு விலையென்ன 

ஒண்ணரை ரூபாய்‌ 

தரகில்லாமற்படிக்கு 

அந்தப்புடைவையை என்னோடே 
கூட கொண்டுவா 

இங்கே ஒருத்தருமில்லை 

என்னுடைய மனுஷனை அனுப்பி 
விக்கிறேன்‌ 

அப்படி செய்‌ 

பணத்தையுங்கூட 
யும்‌ 

துணியை மாற்றிப்போடாதே 

இல்லையா என்பேச்சை நம்பு 

பத்திரம்‌ 

பயப்படாதே - Fraid 

நானப்படி செய்கிறதில்லை 

சேவகனே 

இந்த பணத்தை யெடுத்துக்‌ 
கொண்டு போ  வர்த்தகனுக்‌ 
குக்‌ கொடு 

அவன்‌ உன்கையிலொரு எல்லாப்‌ 
புடைவையைக்‌ கொடுப்பான்‌ 

அதை யென்னண்டை 
கொண்டுவா 

நல்லதையர very well sir 

சேவகனுக்கும்‌ வர்த்தகனுக்கும்‌ 
நடந்த சம்பாஷணை ்‌ 

சல்லா ஆர்‌ விற்றது 

நரன்‌ உங்களுடைய துரைக்கு 
விற்றேன்‌ 

அது எத்தனை கெசம்‌ 

துண்டொண்ணுக்கு பத்து கெஜம்‌ . 

என்ன விலைக்கு நீ விற்றாய்‌. 

பதினைந்து ரூபாய்க்கு ட 

இதோ இந்த பதினாலு குபாயை 

வாங்கிக்கோ 


அனுப்பிவை 


ஓ 
| 


ட 
ட 
௩ 

ட 


English and Malabar 


979. I took that for my custom — 


980. 1 settle without custom 
981. Give me another picce 


982. Like that 
983. I shall pay this moncy 


10-mOrrow 
984. Very well sir 
985. Boy 
986. Sir 


987. Common words | 
988. Who is there 
989. Dressing boy sir 


990. Call him here 

991. Here Iam 

992. Why so late 

993. I am not well sir 

994. Take care 

995. Where the bason of water 


996. Bring my tooth brush 


997. Get me a towcl 
998. Glean my shoe 
999. Give me a shirt 


. 1000. Where is my short 


Bring my pantaloons 


Show me the stockings 
Tie my neck cloth 


Look for my suspender 


Show me looking glass 
Take out my waistcoat 
Pull my jacket 

Where is my comb 
Call the cook 

Cook 

Master wants you 


அதை நான்‌ என்னுடைய தரகுக்‌ 
கெடுத்துக்கொண்டேன்‌ 

நரன்‌ தரகில்லாமல்‌ தீர்த்துக்‌ 
கொண்டேன்‌ 

எனக்கு வேறொரு துண்டைக்‌ . 
கொடு 

அதைப்போலே 

நானிந்தப்‌ பணத்தை நாளைக்குக்‌ 
கொடுக்கிறேன்‌ . 

நல்லது அப்படியே யாகட்டும்‌ 

பையலே 

அய்யா : 

வழக்கமான சொற்கள்‌ 

ஆரங்கே - Common 

உடுத்துகிற பிள்ளையாண்டா 
னையா 

அவனையிங்கே அழை 

இதோயிருக்கிறேனையா 

ஏன்‌ இன்னேரம்‌ 

எனக்கு வுடம்பு லகுவில்லை தயா 

பத்திரம்‌ 

தட்டுத்‌ தண்ணீரெங்கே 

என்னுடைய தந்த சுத்தி. 
பண்ணுகிற புறுசுகொண்டுவா 

எனக்கொரு அக்கு ததத 4 

என்‌ சோட்டை துடை . 

எனக்கொரு கம்மிசு கொடு 

என்‌ அரைக்கால்‌ சட்டை யெங்கே. 

என்‌ கால் சட்டையைக்‌ கொண்டு. 
வா 

மேசோட்டை எனக்குக்‌ காண்ட? ம்‌ 

என்னுடைய கழுத்துக்‌ குட்டை ம 
யைக்‌ கட்டு 

கால்சட்டையை மாட்டுகிற. 
நாடாவைத்தேடு 

எனக்குக்‌ கண்ணாடியைக்‌ காண்பி . 

என்னுடைய வாஸ்கெட்டை 

என்னுடைய ஜாக்கெட்டை இ! 

என்னுடைய சிப்பு எங்கே 

குசினிக்காரனை அப்பட கலு 

குசினிக்காரா 


ட பல்ல ட்கள்‌ த்ர! கஷ்டப்‌ 


Breakfast 


3 1013, Yes - ready sir 

1014, What you got for break 

"i fast 

/ 1015, Bread and Butter 

fe 1016. Whathelse 
1017. Fried fish 
1018. Boiled Egg 

1019. Ham and Cheese 

) 1020. Tea and Coppy 
1021. Without sugar and milk 
1022. Why are you fool 
1023. What I can do money 
1024. Cash keeper did not give 
1025. Go and borrow 

% 1026. 1 shant sir 
1027. Come here dubash 
1028. Pay the cook 
1029. Discharge him 
1030. Get another cook 
1031. Boy bring my umbrella 
1032. Get my palapkeen ready 
1033. Take me to the fort 


Go fast 

Stop here 

Hold the umbrella 
‘Take me home 


Where is butler 
Here I am sir 

Open a Bottle of Beer 
No cork screw sir : 
What is become of it 
I dont know sir 
, Buy another one 
| லவ்ஸ்‌ ( 


Vocabulary and Dialogue 


அலுமுசு அல்லது காலை 
போசனம்‌ தயராயிருக்குதா 

ஆம்‌ தயாராயிருக்குதையா 

அலுமுசுக்கு நீ யென்ன வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாய்‌ 

றொட்டியும்‌ வெண்ணெய்யும்‌ 

பின்னயென்ன 

பொரித்த மீன்‌ 

அவித்த முட்டை 

பண்ணித்துடையும்‌ சின்னுக்‌ 
கட்டியும்‌ 

தே தண்ணியும்‌ காப்பியும்‌ 

சர்க்கரையும்‌ பாலுமில்லாமல்‌ 

ஏன்‌ நீ பயித்தியக்காரனா 

நானென்ன செய்வேன்‌--பண 
மில்லை 

சறாப்பு கொடுக்கவில்லை 

கடன்போய்‌ வாங்கு 

நான்‌ மாட்டேனையா 

இங்கே வா துபாசி 

குசினிக்காரனுக்குச்‌ சம்பளங்‌ 

கொடு 

அவனைத்‌ தள்ளிப்போடு 

இன்னொரு குசினிக்காரனைச்‌ 
சம்பாதி 

பையலே என்னுடைய 
குடையைக்‌ கொண்டுவா 

என்‌ பல்லக்கை தயார்படுத்து 

என்னைக்‌ ட்‌ 
போ ப்‌. 

சிக்கரமாய்ப்‌ போ 23 

இங்கே கிறுத்து 

குடையைப்‌ பிடி 

என்ன வீட்டுக்குக்கொண்டு 
போ 

பொட்டலர்‌ யெங்கே 

இதோ இருக்கிறேனையா 

ஒரு புட்டி பீர்‌ திற 

சடை பிடிங்கி இல்லை ஐயா 

அது யென்னமாய்ப்‌ போச்சு 

நான நறிய மாட்டேனையா 

ப்ர வாங்கு 

னிக்காரனை - 


English and Malabar 29 
1046. Ask him where is the _ சடைபிடிங்கி யெங்கேயிருக்கு 
cork screw தென்று அவனைக்‌ கேள்‌ 
1047. He says that he dont _— அவன்‌ அறியமாட்டேனென்று 
know sir சொல்லுகிறான்‌ ஐயா 

1048. He is stole that _— அவன்‌ அதை திருடிக்கொண்டான்‌ 

1049. No sir I didnt steal _— இல்லையா நான்‌ திருடவில்லை 

1050. You better bring it soon — நீ அதை சிக்கிரமாய்க்‌ கொண்டு 
வந்தால்‌ தாவளை 

1051. I will send you to Police — நானுன்னைப்‌ போலீசுக்கனுப்ப 
வேணும்‌ 

1052. Come let us both go sir — நாமிரண்டு பேரும்‌ போகலாம்‌ 
வாருமையா 

1053. Send him away out _— அவனை வெளியே அனுப்பிவிடு 

1054, Bring my dinner _ என்னுடைய மத்தியான போச 
னத்தைக்‌ கொண்டுவா 

1055. Give me some brandy - எனக்குக்‌ கொஞ்சம்‌ பிறாந்தி 
கொண்டு வா 

1056. Lay the table _— மேசையைப்‌ போடு 

1057. Bring the table cloth _ மேசை துப்பட்டிக்‌ கொண்டுவா 

1058. Open that Gaddown _— அந்தக்‌ கிடங்கைத்‌ திற 

1059. Take out the silver things — வெள்ளி சாமான்களை வெளியிலே 
யெடு 

1060. Bring two large spoons — இரண்டு பெரிய கரண்டியைக்‌ 
கொண்டுவா 


1061. Clean the small spoons — சின்ன கரண்டிகளைத்‌ துலக்கு 
1062. Bring me a knife and fork — எனக்கொரு கத்தியு முள்ளுங்‌ 


கொண்டுவா 

1063. This is not sharp _— இது சுருக்கில்லை 

1064, Get another _— வேறே கொண்டுவா 

1065. Lay the plates _— பீங்கான்களை பரப்பு 

1066. Get some fruits _— கொஞ்சம்‌ பழங்களைக்‌ கொண்டு 

} வா 

1067. What fruits _— என்ன பழங்கள்‌ 

1068. Orange and plantain  — கிச்சிலிப்‌ பழங்களும்‌ வாழைப்‌ 
பழங்களும்‌ 

1069. Bring salt beef _ உப்புப்போட்ட மாட்டிறைச்சிக்‌ 
கொண்டு வா 

க்‌ 1070. Bring salt fish _ கருவாடு கொண்டு வா 

1071. Get a lime -— ஒரு எலுமிச்சம்‌ பழங்கொண்டு 

வா 


1072. Squeeze the juice _— ரசத்தைப்‌ பிழி 
1073. Make some salad - கொஞ்சம்‌ சல்லாது பண்ணு 
1074. Bring the venegar _ காடி கொண்டு வா 

ட 4 


30 
1075. 


1076. 
1077. 
1078. 
10709, 
1080. 
1081. 
1082. 
1083. 
1084. 
1085. 
1086. 
1087. 
1088. 
1089, 
1090. 


1091. 


1092. 
1093. 


1094. 
1095. 


1096. 


1097. 


1098. 


1099. 


1100. 
1101. 


1102. 
1103. 


1104. 
1105. 


Get some green chillys 


Cut the onions 
Pound some pepper 
Mix all together 
Put little salt 

This is too much 
Put some more 
That will do 

Shall T bring mustard 
Do so 

Pour little water 
Get some hot water 
This is very warm 
Make it cold 

Pan it soon 

I like you well 


I dont like you at all 


You are not deligent 


Mind what you are about— 


Take care for next time 
Dont be angry sir 


I shall take care here- 
after 


Dont be angry 
Get me a Palankeen 
I must go to Fort 


I cannot stay here 
You go and call that 
gentleman 

Tell him to come soon 


I cannot wait 


Dont speak a lie 
Tell me the truth 


Vocabulary and Dialogue 


கொஞ்சம்‌ பச்சை 
கொண்டுவா 


வெங்காயத்தை யறு 


முளகாய்‌ 


கொஞ்சம்‌ முளகு தூள்‌ பண்ணு 
எல்லாத்தையுங்‌ கலந்துவிடு 


கொஞ்சம்‌ உப்புப்போடு 
இது அதிகமாயிருக்குது 


இன்னங்‌ கொஞ்சம்‌ போடு 


அது போதும்‌ 
கடுகு கொண்டுவரட்டா 
அப்படியே செய்‌ 


கொஞ்சம்‌ தண்ணீர்‌ வார்‌ 


கொஞ்சம்‌ வெந்நீர்‌ கொண்டுவா 


இது றொம்ப சுடுது 
குளுறப்போடு - ௦௦] 
சீக்கிரமாய்‌ விசறு 


உன்பேரிலே எனக்கு சந்தோஷ 


மாயிருக்குது 


உன்னைப்‌ பார்க்கிறத்துக்கு 


எனக்கு சுத்தமாய்‌ மனமில்லை 
நீ ஜாக்கிரத்தைக்காறனல்ல 
நீ செய்கிறதென்னவென்று 


நினைத்துக்கொள்‌ 


இனிமேல்‌ சாக்கிரத்தையாயிரு 
நீ கோபம்‌ பண்ண வேண்டா 


மையா 


நான்‌ இனிமேலைக்கு சாக்கிரத்தை 


யாயிருக்கறேனையா 


நீர்‌ கோபம்‌ பண்ண வேண்டா 


மையா 


எனக்கொரு பல்லாக்குக்‌ 


கொண்டுவா 
நான்‌ கோட்டைக்குப்‌ 
வேண்டும்‌ 


போக 


நானிங்கே யிருக்கக்‌ கூடாது 
அந்தத்‌ துரையைப்‌ போய்‌ கூப்‌ 


பீடு 


அவரைச்‌ சீக்கிரமாய்‌ வரச்‌ 


சொல்லு 


கான்‌ காத்திருக்க மாட்டேன்‌ 


பொய்‌ பேசாதே 


என்னுடனே நிசத்தைப்‌ பேசு 


English and Malabar 


1106. 
1107. 
1108. 


1109. 
1110. 


1111. 


1112. 
1113. 


1114. 
1115. 
1116. 
1117. 


1118. 


1119. 


1120. 
1121. 


1122. 


1123. 


1124. 
1125. 
1126. 
1127. 
1128. 


1129. 
1130. 
1131. 


m1192: 


1133. 
1134, 


1135. 


I will not trust you — 
Send another person -- 
Tell him to go soon — 


He cannot run — 
He runs like an old man — 


Dont tell tales against — 
onc 

What I did to him _- 
What I done to him _— 


What I did to him _- 
I am not a cheater _—- 
You are a honest man - 
What you think me then — 


Who makes noise there — 


He is quarrelling with — 
me sir 

What about — 
I dont know for what sir — 


He is a busing me — 
since this morning 

Tell him 10......his ட 
tongue 

Keep silence sir — 
Speak slow _— 
Why you are stammering — 
Are you stammer — 
I cannot hear what you — 


say 

I think you are deaf — 
I am not deaf sir — 
Are you blind — 


I am not blind — 
You are very impertinent -- 
fellow 

I dont want your business— 
sir 

Discharge this man — 


31 


நானுன்னை நம்ப மாட்டேன்‌ 

வேறொரு மனுஷனை அனுப்பிவை 

அவனைச்‌ சக்ரெமாய்ப்‌ போகச்‌ 
சொல்லு 

அவனேட மாட்டான்‌ 

அவனொரு கிழவனைப்‌ போல்‌ ஓடு 
கிறான்‌. 

என்‌ பேரில்‌ பொய்‌ சொல்லாதே 


நானவருக்‌ கென்ன செய்தேன்‌ 

நான்‌ அவருக்கு என்ன பண்ணி 
னேன்‌ 

நான்‌ அவருக்கு என்ன செய்தேன்‌ 

நானேமாத்துகிறவனல்லா 


நீ கிறஸ்தன்‌ 

நீ என்னை யென்ன வென்று 
நினைத்தாய்‌ 

அங்கே யார்‌ சந்தடி பண்ணு 
கிறது 


இவனென்னேடே சண்டை பண்‌ 
ணுகிறானை யா 

என்னத்தைக்‌ குறித்து 

என்னத்துக்கென்று எனக்குத்‌ 
தெரியவில்லை அய்யா 

இன்று காலமே முதல்‌ (பிடித்து) 
என்னைத்‌ திட்டுகிறான்‌ 

அவனை வாயை மூடச்‌ சொல்லு 


பேசாமலிருமையா 

மெதுவாய்ப்பேசு 

நீ யேன்‌ தெத்திப்‌ பேசுகிறாய்‌ 

நீ தெத்து வாயனா 

நீ சொல்லுகிறது எனக்குத்‌ 
தெரியவில்லை 

நீ செவிடென்று நினைக்கிறேன்‌ 

நான்‌ செவிடனல்லவையா 

நீ குருடனா 

நான்‌ குருடனல்ல (ஐயா) 

நீ மெத்த ஆங்கரரி-(i௱pertinent) 


உங்களுடைய உத்தியோகம்‌ 
எனக்கு வேண்டாமையா 
இந்த மனுஷனைத்‌ தள்ளிவிடு 


ண்டி? தந்து 


ர can get plenty business — 
sir 

Go awayyimmediately — 
Give me my pay - 
What is due to you -. 
You must know 90100... 


Could not you tcllme  — 
how much that 

Look into your account — 
Go and call the 

conicopillay ந 
ம am here sir — 
Pay this fellow his wages — 


Discharge him _- 
Immediately 
Get another servant — 


Have you paid him சி 


Not yet sir — 
Teli him to come — 
tOMOrrOW 

What time shall I come — 
Come to me any time 


Tont go out before — 
I come 
I shall come tomorrow — 
evening 
Wait for me until I come — 


I shall do as you tell — 


Dont fail to come — 
If not come how I shall — 
get money 

Where is the new servant — 
He will come by and by — 
What he will tell him ட 
to do 


Vocabulary and Dialogue 


எனக்கு அனேகம்‌ உத்தியோகம்‌ 
அகப்படுமையா 
இப்போதுதானே போய்விடு 
என்‌ சம்பளத்தைக்‌ கொடு 
உனக்கென்ன சேரவேண்டியது 
உங்களுக்கு நன்றாய்த்‌ தெரிந்‌ 
இருக்க வேணும்‌ 
அது இவ்வளவென்று யென்‌ 
னேடே சொல்லக்‌ கூடாதா 
உங்களுடைய கணக்கைப்பாரும்‌ 


கணக்கு பிள்ளையைக்‌ கூப்பிடு 

நானிங்கே தானிருக்கிறேனையா 

இவனுடைய சம்பளத்தை யிவ 
னுக்குக்‌ கொடுத்து விடு 

இந்த கூணத்திலே இவனைத்‌ 
தள்ளிவிடு 

வேறேயொரு வேலைக்காரனைச்‌ 
சம்பாதி 

அவனுக்குப்‌ பணங்கொடுத்து 
விட்டையா 

இன்னமில்லை ஐயா 

அவனை நாளைக்கு வரச்சொல்லு 


நான்‌ என்னேரத்துக்கு வரட்டும்‌ 

எந்த வேளைக்காகிலும்‌ என்னிடத்‌ 
துக்கு என்னண்டை வா 

நான்‌ வருகிறதுக்கு முன்னே நீ 
போகாதே 

நானை சாயங்காலம்‌ வருகிறேன்‌ 


நான்‌ வருகிற மட்டுக்கும்‌ எனக்‌ 
காக கார்த்துக்‌ கொண்டிரு 

நீ சொல்லுகிற படிக்கே செய்‌ 
கிறேன்‌ 

வராமலிருக்காதே 

வராவிட்டால்‌ பணம்‌ எப்படியகப்‌ 
படும்‌ 

புது வேலைக்காரனிங்கே 

அவன்‌ பின்னாலே வருவான்‌ 

அவனை என்ன செய்யச்‌ சொல்லு 
வீர்‌ 


| 


அதி be 


English and Malabar 


1162, 


1163. 
1164, 


1165. 
1166. 
1167. 
1108. 
1109. 


1170. 


1171. 


1172. 


1173. 


1174. 


1175. 


1176. 


1177. 
1178. 
1179. 
1180. 
1181. 
1182. 
1183. 
1184. 
1185. 
1186. 
1187. 
1188. 
1189. 
1190. 
1191. 
1192, 


I will make him to do 


every business 
Two-rupees a week 


How many rupees for 


month 


It comes do nine rupees 


How is that 
Why is it wrong 


Certainly it is wrong 
How many rupees it 


will come 


I think it must come 


eight rupees 


I shall see that accounts 
Give me a piece of paper 


Bring my pen and ink 


Take your Iron pen and — 


cudjan 


Come let us now examine — 


How many weeks for a 


month 

Four weeks 

It is right 

Come let us eat 
Take this 

You want more 
Enough sir 

Eat little more 
That will do sir 
Wash your hands 
Wipe your mouth 
Hold this 

Cut that piece 
Scrap all that 
Make fire 

Boil some water 
Buy some milk and 
sugar 


33 


அவனை சகலமான வேலையுஞ்‌ 
செய்யப்‌ பண்ணுகிறேன்‌ 
வாரத்திலிரண்டு ரூபாய்‌ 


மாசத்திலே எத்தனை ரூபாய்‌ 
அது ஒன்பது ரூபாயாகுது 
அதெப்படி 

ஏன்‌ அது தப்போ 
நிட்சயமாய்‌ அது தப்புதான்‌ 
அது எத்தனை ரூபாயாகும்‌ 


நான்‌ எட்டு ரூபாய்‌ வருமென்று 
நினைக்கிறேன்‌ 

நான்‌ அந்தக்‌ கணக்கைப்‌ பார்க்‌ 
கிறேன்‌ 

எனக்கொரு : துண்டு. கடுதாசி 
கொடு 

என்னுடைய இறகையும்‌ இங்க 
யுங்‌ கொண்டுவா 

உன்னுடைய எழுத்தாணியும்‌ 
ஓலையையும்‌ எடுத்துக்கோ 

இப்போது ஒத்துப்‌ பார்க்கலாம்‌ 
வா 

ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்‌ 


நாலுவாரம்‌ 

அது சரிதான்‌ 

நாம்‌ சாப்பிடலாம்‌ வா 

இதை யெடுத்துக்கொ 

உனக்கின்னம்‌ வேணுமா 

போதுமையா 

இன்னங்‌ கொஞ்சஞ்‌ சாப்பிடு 

அது போதுமையா 

உன்‌ கைகளைக்‌ கழுவு 

உன்‌ வாயைத்‌ தொடை 

இதைப்பிடி 

அந்தத்‌ துண்டை அறு 

அதையெல்லாஞ்்‌ சுறாண்டு 

கெருப்பைப்‌ பத்தப்‌ போடு 

கொஞ்சம்‌ தண்ணீர்‌ காச்சு 

கொஞ்சம்‌ பாலுஞ்‌ சக்கரையும்‌ 
வாங்கு 


¥ 


கன்ம 


31 
- 1193, Take one cup of butter — 
1194, Get two pound tea - 
1195. How they sell sugar — 
sandy 
. 1196. Five pagodas உருவம்‌. -- 
1197. I dont want that _- 
. 1198, How can ட 
4 1199. Get some brown sugar - 
1200. ந want a cup of tea — 
1201, Cover that plate — 
1 1202. Shake this bottle — 
ட்‌ 1203. Keep it one (side) place — 
1204. Cool the Claret — 
1205. Change this — 
p 1206. Bring a new towel — 
1207. Old sheet _— 
1208. Stitch that. — 
1209. No needle and thread _— 
1210. Take some thread _— 
, 1211. Twist it well — 
1212. Pull that _— 
¥ 1213. Have you done _— 
்‌ 1214, Who through them there — 
ய்‌ 1215. Enquire the price — 
ர. 1216. How you sell tamarind — 
4 1217. Two fanames a viss _— 
1218. How you sell ghee — 
1219. Twenty pagodas for a 
candy — 
1220. Come let us go _— 
1221. Where = 
1222. To China bazar ன 
1223. 1௦% bazar — 
1224. To Tiffen bazar _— 
1225. Whatfor - = 
To buy house furniture — 


i “ டத்‌ பகு எ 


க்‌ 


்‌ குச்சிலி கடைக்கி இட? 


டி ப Th, 


Vocabulary and Dialogue 


ஒரு கோப்பை வெண்ணெய்‌ 
வாங்கிக்கோ 

இரண்டு ராத்தல்‌ தேயிலை 
கொண்டுவா 

கற்கண்டு யெப்படி விற்கிறார்கள்‌ உ 


மணங்கு ஐந்து வராகன்‌ 
அதெனக்கு வேண்டாம்‌ 
அப்படியானாலெப்படி 
கொஞ்சம்‌ நாட்டுச்சக்கரை 
கொண்டுவா 
எனக்கொரு கோப்பை 
தண்ணீர்‌ வேணும்‌ 
அந்த பீங்கானை மூடு 
இப்புட்டியைக்‌ குலுக்கு 
அதை ஒறண்டை வை 
கிளாரட்டைக்‌ குளிரப்போடு 
இதை மாத்து 
ஒரு புது துவாலை கொண்டுவா 
பழந்துப்படி 
அதைத்தை 
ஊசியும்‌ நூலுமில்லை 
கொஞ்சம்‌ நூலெடுத்துக்கோ 
அதை நன்றாய்‌ முறுக்கு 
அதையிழு 
அதை முடித்தையா (லத) 
அதுகளை அங்கே ஆர்‌ போட்டு 
விட்டது 
விலையை விசாரி 
புளியென்னமாய்‌ விற்கிறாய்‌ 
வீசை இரண்டு பணம்‌ ம்‌ 
கெய்‌ எப்படி விற்கிறாய்‌ 


தேத்‌ 


பாரம்‌-கஇ-உய-ஹ(4) 
காம்‌ போகலாம்‌ வா 
எங்கே 

பீங்கான்‌ கடைக்கி 
பெரிய கடைக்கி 


என்னத்துக்காக 

வீட்டு தட்டு முட்டுகள்‌ 
வாங்றெதற்கு 

மசால்‌ வாங்கிறத்துக்கு i 


சட 8 


% 


English and Malabar 


1228. 
1229. 
1230. 
1231. 


1232. 
1233. 
1234. 
1235. 


1236. 
1237. 
1238. 
1239. 


1240. 
1241, 
1242. 


1243. 
1244, 
1245. 
1246. 


1247. 
1248, 


1249. 
1250. 


Lift up that box 

See under that 

What is that 

The door key and 
Box key 

Is that good Ghee 

It is very pure 

Not mixed 

Give me two jars full 


Weight well 
Hold it right 

See how that liks 
I shall give you 
right weight 
Tont cheat 

I am not so 

You are a very good 
man i 

I will come again 
டூசோ 

Good by sir 

God bless you 


Breach 
Overtake 


To escape 
Whithersoever 


35 


அந்தப்‌ பெட்டியை தூக்கு 
அதற்கடியிலே பார்‌ - (Throw) - 
அதென்ன 

கதவு சாவியும்‌ பெட்டி சாவியும்‌ 


அது நல்ல நெய்யா 

அதுறொம்ப அப்பட்டமாயிருக்குது 

கலப்படமல்ல 

எனக்கு இரண்டு சாடிநிரம்பக்‌ 
கொடு 

செவ்வையாய்‌ நிறு 

ஒழுங்காய்ப்பிடி 

அது எப்படி ஒழுகுது பார்‌ 

நானுங்களுக்குச்‌ சரியாய்‌ 
நிறுத்துக்கொடுக்கிறேன்‌ 

ஏமாற்றாதே 

நானப்படிப்பட்டவனல்ல 


நீ மெத்த நல்ல மனிதன்‌ 

நான்‌ மறுபடியும்‌ வருகிறேன்‌ 

அப்படி செய்‌ 

போறேன்‌ சலாமையா 

சுவாமி உன்னை இரட்சிக்கக்‌ 
கடவது 

கலகம்‌ 

தொடர்ந்து போகிறது - வழியிற்‌ 
கலந்து கொள்ளுகிறது 

தப்பித்துக்‌ கொள்ளுகிறது 

எங்கேயாகிலும்‌ எவ்விடத்தி 
லாகிலும்‌ 


[Comprehensive critical notes on this work will occur in the next issue.] 


“Dictionaries are like watches; the worst is better than 1101௦), 
and the best cannot be expected to go quite truc.’’ 


— Samuel Johnson (Piozazi, Johnsoniana, 178) 


“[ am not yet so lost in lexicography as to forget that words are 
the daughters of the carth, and that things are the sons of heaven.” 


— Samuel Johnson (Dictionary of the English Language : Preface) 


“It is not perhaps extravagent to say, that, in its poetic form, the 
Tamil is more polished and exact than the Greek, and in both dialects, 
with its borrowed treasures, more copious than the Latin. In its 
fulness and power it more resembles English and German than any 
other living language.” 


— Rev. Miron Winslow (4 Comprehensive Tamil and English Dic- 
tionary of High and Low Tamil: Preface) 


cc 


நாட்டுப்புற இலக்கியம்‌ : 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


பதிப்பாசிரியர்கள்‌ ப்‌ 
மு. சண்முகம்‌ பிள்ளை, 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி. 
௬. சண்முகசுந்தரம்‌, எம்‌. ஏ. 
ஆராய்ச்சி மாணவர்‌, 
தமிழ்த்துறை. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


7974 


முதற்‌ பதிப்பு: 1974. 


ப்ப த்ர அனை 
ப சீ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்த்துறை வெளியிடும்‌ 
.... தமிழாய்வு 
fe மூன்றாம்‌ தொகுதியில்‌ இணைக்கப்பெற்ற 
வில்லுப்‌ பாட்டு. 


முன்னுரை 
கதைப்‌ பாட்டு 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்களுள்‌ 
ஒன்று. பெரும்பாலான கதைப்‌ பாடல்களும்‌ அம்மானைப்‌ பாடல்‌ 
முறையிலேயே அமைந்துள்ளன. அல்லி அரசாணிமாலை, தேசிங்கு 
ராசன்‌ கதை, இராமப்பய்யன்‌ அம்மானை போன்றவற்றின்‌ நடையி 
லேயே இவை காணப்படுகின்றன. இப்‌ பாடல்கள்‌ தனிமையில்‌ பாடி 
மகிழ்வதற்கும்‌, பலர்‌ கூடியிருந்து வாசிக்கக்‌ கேட்டு மகிழ்வதற்கும்‌ 
ஏற்றவை. இவ்வகை நூல்களுள்‌ முற்றும்‌ பாடலாய்‌ அமைந்தனவும்‌ 
இடையிடையே கதைத்‌ தொடர்பான விருத்தம்‌ முதலிய வேறு வகைப்‌ 
பாடலோ, உரைநடையோ அமைந்து காணப்படுவனவும்‌ ஆக இரு 
வகையுண்டு. இவற்றுள்‌, பலவற்றை உடுக்கை முதலிய இசைக்‌ கருவி 
களுடன்‌ பாடுதலும்‌, வில்லிசையில்‌ பலர்‌ கூடி இசைத்தலும்‌ வழக்க 
மாகும்‌. வில்லிசைப்‌ பாடல்‌ வகையில்‌ அடங்குவதே இங்கு வெளியிடப்‌ 
பெறும்‌ ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதைப்‌ பாட்டு. 


வில்லுப்‌ பாட்டு 
வில்லுப்‌ பாட்டு எனப்படும்‌ வில்லிசைப்‌ பாடல்கள்‌ கிறு 

தெய்வக்‌ கொண்டாட்டங்களில்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றன. குறித்த 
தொரு தெய்வத்தை முன்னிட்டு வழங்கும்‌ சிறப்புப்‌ பாடல்கள்‌ 
அந்தந்தத்‌ தெய்வங்களின்‌ விழாக்களில்‌ பாடப்பெறும்‌. இவ்வகைத்‌ 
தனிப்பாட்டு தெய்வங்களின்‌ ஆவேசத்திற்காகப்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுத்தப்படுவதாம்‌. ஏனைய நேரங்களில்‌ மக்களுக்கு எழுச்சியும்‌ 
இன்பமும்‌ நல்லறிவும்‌ ஊட்டத்தக்க வகையில்‌ அமைந்த புராணக்‌ கதை 
களிலான வில்லுப்‌ பாட்டுகளை இசைப்பார்கள்‌. சுடலைமாடன்‌ கதை, 
இசக்கியம்மன்‌ கதை, ஐயனார்‌ கதை எனப்படும்‌ சாத்தா கதை. சங்கிலி 
பூதத்தார்‌ கதை, முத்தாலம்மன்‌ கதை, நல்லதங்காள்‌ கதை, கட்ட 
பொம்மு கதை போன்றவை சிறப்பாகப்‌ பாடப்படும்‌ வில்லுப்‌ பாடல்‌ 
களாம்‌. சிறப்பாக அந்தந்த பகுதிகளில்‌ வழங்கும்‌ வீரபெருமக்களின்‌ 
வரலாறுகளும்‌ இடம்பெறும்‌. ஆனால்‌, இப்பொழுது காலத்துக்கு ஏற்ற 
வகையில்‌ நாட்டுப்‌ பெருமக்களின்‌ வரலாறுகளையும்‌ வில்லிசையில்‌ 
அமைத்துப்‌ பாடி வருகின்றனர்‌. 
வில்லுப்‌ பாட்டின்‌ தனி இயல்பு 

, கதைப்‌ பாடல்கள்‌ அனை த்தும்‌ வில்லிசைக்கேற்ப அமைவன அல்ல, 
வில்லிசைக்கான இசை அமைதியும்‌, தாளக்‌ கோப்பும்‌ உடைய 


பாடல்கள்‌, சிறுசிறு தொடர்களில்‌ அமைந்த பாடல்கள்‌, மீண்டும்‌ 
மீண்டும்‌ இசைத்து உணர்ச்சியூட்டும்‌ பாடல்கள்தாம்‌ பெரும்பாலும்‌ 


ந்‌ ்‌ ட்‌ 
கும்‌. ப லு கம்‌ 
து. இ? அட ரா ஒள... சர்க்‌ 2) 9 அடு 


iv ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


விரும்பப்படுகின்றன. ஆகவே, எல்லாக்‌ கதைப்‌ பாடல்களையும்‌ வில்லுப்‌ 
பாடல்கள்‌ என்று சொல்லுவதற்கில்லை. பாடல்களை ஓசையாலும்‌ 
அடியளவு முதலியவற்றாலும்‌ பெயரிட்டு வழங்குவதே மரபு. அம்மானைப்‌ 
பாடல்கள்‌ மெட்டில்‌ வளர்ந்த நிலையே வில்லுப்‌ பாட்டுகள்‌. 


இந்த யாப்பு மரபு எத்தனையோ வகையில்‌ வளர்ச்சியுற்று இசைக்‌ 
கலைக்கும்‌, இசைக்‌ கருவிகளுக்கும்‌ ஏற்ற வகையில்‌ பல்வேறு வடிவங்‌ 
களையும்‌ ஒலி அமைப்புகளையும்‌ தாள நிலைகளையும்‌ பெற்றுக்‌ காலந்‌ 
கோறும்‌ வளர்ந்து வந்துள்ளன. இவ்‌ வளர்ச்சியில்‌ சிந்து கும்மி 
போன்ற எளிய இசைப்‌ பாடல்கள்‌ பின்னாளில்‌ பெரு வழக்குற்றன. 
இத்தகைய இசை அமைதியோடு பழைய ஆசிரியத்தின்‌ மாற்று 
வடிவம்போல்‌ இவை வளர்ச்சியுற்றுள்ளன. 


பெயர்‌ வரலாறு 


பாடலின்‌ இசை அமைதியைப்‌ பொறுத்தும்‌, பாட்டை இசைப்பவர்‌ 
களைப்‌ பொறுத்தும்‌, அவர்கள்‌ இசைக்கும்‌ கருவிகளை மையமாக 
வைத்தும்‌ பாடல்களுக்குப்‌ பெயர்‌ சூட்டுவதுண்டு. வெண்பா, அகவல்‌ 
கலிப்பா முதலிய பா வகைகள்‌ எல்லாம்‌ ஓசையமைதியைக்கொண்டு 
பெயர்‌ பெற்றவையே. தாய்மார்கள்‌ பாடி மகிழ்வதற்காகவே பாடப்‌ 
பெற்றவை அல்லி அரசாணிமாலை முதலிய அம்மானைப்‌ பாடல்கள்‌. 
அம்மனை என்பதற்குத்‌ தாய்‌ என்பது பொருள்‌. அதுவே ஈறு நீண்டு 
அம்மானை என வழங்கப்படுவதுண்டு." கோடங்கி பாட்டு, இராப்‌ 
பாடி பாட்டு, கணியான்‌ பாட்டு, மாட்டுக்காரன்‌ பாட்டு என்னும்‌ 
வழக்குகள்‌ பாடுபவரைக்கொண்டு பிறந்தவை. கருவிகளினால்‌ பெயர்‌ 
பெற்ற பாடல்கள்‌ உடுக்கடிப்‌ பாட்டு, வில்லுப்‌ பாட்டு, கும்மிப்‌ 
பாட்டு, கோலாட்டுப்‌ பாட்டு போன்றவைகள்‌. வில்‌ என்னும்‌ இசைக்‌ 
கருவியை முதன்மையாக வைத்துப்‌ பாடப்படும்‌ பாடலே வில்லுப்‌ 
பாட்டாகும்‌. 


இன்றைய நிலை 


இருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில்‌ கிராமதேவதை 
களின்‌ கொடை விழாக்களில்‌ இன்றும்‌ இப்‌ பாடல்‌ வகை வழக்கிலுள்‌ 


1. புகழேந்திப்‌ புலவர்‌ சிறையில்‌ இருந்த காலத்தில்‌ அச்‌ சிறைக்‌ 
கூடத்தின்‌ அண்மையிலுள்ள கிணற்றில்‌ நீரெடுக்க வந்த பெண்களின்‌ 
பொருட்டு. அல்லி அரசாணி மாலை போன்றவற்றை பாடியதாகச்‌ 
சொல்வது செவிவழிச்‌ செய்தி. “இராமாயண கங்கைப்‌ பாட்டு” என்னும்‌ 
ஒரு நூல்‌ அம்மானை முறையில்‌ அமைந்ததே. இதில்‌ நங்கைப்‌ பாட்டு 
என்று சுட்டியிருப்பதும்‌ கவனிக்கத்தக்கது. அல்லி அரசாணிமாலை 
முதலிய அம்மானைப்‌ பாடல்களை “மாதர்‌ மஞ்சரி' என்னும்‌ வரிசையில்‌ 
சரவண பவானந்தம்‌ பிள்ளை வெளியிட்டிருப்பதும்‌ ஈண்டுக்‌ கவனித்தற்‌ 
குரியது. 


முன்னுரை v 


ளது. இதைப்‌ பாடுபவர்களும்‌ அங்கே பலராய்‌ உள்ளனர்‌. ஆண்களே 
யன்றிப்‌ பெண்களும்‌ இந்‌ நிகழ்ச்சியை நடத்துகின்றனர்‌. சென்னை, 
இருச்சி முதலிய வாொலிநிலையத்தாரும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்‌ நிகழ்ச்சி 
களுள்‌ ஒன்றாக வில்லுப்‌ பாடல்களையும்‌ ஒலிபரப்பி வருகின்றனர்‌. 
இதனால்‌, தமிழகத்தின்‌ பிற பகுதிகளிலும்‌ வில்லுப்‌ பாட்டு சிறப்புற 
விளங்குகிறது. கல்வி நிலையங்களில்கூட மாணவர்கள்‌ தங்கள்‌ விழா 
நாள்களில்‌ வில்லுப்பாட்டுப்‌ . பாடுதலையும்‌ அங்கங்கே காணலாம்‌, 
இவ்வாறு ஒரு பகுதியில்‌ மிகுதியும்‌ போற்றப்பட்டு வருகிற வில்லுப்‌ 
பாட்டு தமிழகம்‌ முழுவதும்‌ பரவி எல்லோரும்‌ இனிது கேட்டு மகிழும்‌ 
நல்லிசையாக இன்று விளங்கி வருகின்றது. 


தோற்றம்‌ 

வில்லுப்‌ பாட்டு மரபு எவ்வாறு தோன்றியது எனச்‌ சற்றுப்‌ 
பார்ப்போம்‌. பண்டை மனிதர்களின்‌ வேட்டைத்‌ தொழிலுக்கும்‌ 
போர்த்தொழிலுக்கும்‌ பயன்பட்ட முக்கியமான கருவி வில்‌. இக்‌ 
கருவியில்‌ மணி கோத்திருப்பது வழக்கமென்பதைக்‌ கம்ப இராமா 
யணம்‌ போன்ற காவியங்கள்‌ வாயிலாய்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 
இராமனுடைய வில்‌ மணி ஓசை ஒலிக்கேற்ப யானை முதலிய எதிரி 
களின்‌ படைகள்‌ வீழ்ந்தன என்பதைக்‌ கம்பர்‌, 


₹கடுமணி நெடியவன்‌ வெஞ்சிலை 
கணகண கணகண எனும்‌ தொறும்‌” 
(யுத்த : மூலபல : 214) 


என்று குறிப்பிடுகின்றார்‌. இங்ஙனம்‌ வெற்றி பெற்ற வீரர்கள்‌ 
மகிழ்ச்சியால்‌ வில்‌ நாண்‌, வில்மணி ஒலிக்கேற்ப மகிழ்ச்சிக்‌ கூத்து 
ஆடினர்‌. இந்த வில்‌ மணி ஓசை மகிழ்ச்சிக்‌ கூத்தாட்டத்திற்கேற்ப 
அமைந்திருப்பதுகொண்டு வீரர்‌ வழிபாட்டிலும்‌ வில்லை இயக்கி ஆடிப்‌ 
பாடும்‌ மரபு தோன்றியிருக்கலாம்‌. மற்றும்‌ இது பற்றிய இன்னொரு 
கருத்தும்‌ உண்டு. அதாவது, வேட்டைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டு வீர 
வாழ்வு நடத்திய மனிதன்‌, ஓய்வு நேரங்களில்‌ இளைப்பாறும்போது 
வில்‌ மணி ஓசைக்கேற்பப்‌ பாடியிருக்கலாம்‌ என்பதே. எவ்வாறு 
யினும்‌ வில்லிசை எழுப்பிப்பாடும்‌ பாடல்‌ வீரர்களின்‌ எழுச்சிக்காகவே 
முதன்முதலில்‌ தோன்றியிருத்தல்‌ வேண்டும்‌. பின்னர்‌, அது வீரர்‌ 
வழிபாட்டிற்கும்‌ பயன்பட்டிருக்க வேண்டும்‌ எனக்‌ கருதுவது இயல்பே. 


வில்லுப்பாட்டுக்‌ கருவிகள்‌ 

வில்‌ பாட்டிற்குரிய முதன்மைக்‌ கருவி வில்லே. இந்த வில்‌ கூந்தற்‌ 
பனையின்‌ அடிமரத்தால்‌ செய்யப்படுவதாகும்‌. இதன்‌ இரு முனை 
களிலும்‌ வெண்கலக்‌ குப்பிகள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. மாட்டுத்தோல்‌ 
வடத்தை முறுக்கி நாணாகப்‌ பயன்படுத்துவர்‌ ; வில்லில்‌ பரல்களோடு 
கூடிய ஒலிக்கும்‌ மணிகள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. வில்லிசை 
தொடங்கும்போது மட்டுமே வில்‌ வளைத்துக்‌ கட்டப்படும்‌. வில்லின்‌ 


தங... ... லிம்‌ கட அற சத்து 


க 
்‌ 
்‌ 


௪1௧ சயன, ந டி ன 


vi ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


நடுப்‌ பாகத்தைப்‌ பெரிய மண்குடத்தின்‌ கழுத்திலே பொருந்தும்படி 
வைத்துக்‌ கட்டுவர்‌. அந்த மண்குடம்‌ வைக்கோலால்‌ முறுக்கப்பட்ட 
புரிமணைமேல்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. வில்லை அடித்து ஒலி எழுப்ப 
இரு வீசுகோல்கள்‌ பயன்படும்‌. அந்த வீசு கோல்களிலும்‌ வெண்கல 
மணிகள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌, இதற்குத்‌ துணையான இசைக்‌ கருவி 
களாய்‌ அமைபவை உடுக்கை, வெண்கலத்தாளம்‌, கட்டை, குடமட்டை 
ஆகியவையே. இப்பொழுது ஆர்மோனியமும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 


கருவிகளை இயக்கும்‌ வகை 


வில்லடிக்கும்‌ தலைமைப்‌ பாடகராகிய புலவரே, வீசுகோலைக்‌ 
கையில்கொண்டு இசைக்கேற்ப வில்நாணை அடித்து ஒலி எழுப்புவார்‌. 
இவரை அண்ணாவி, வில்லுக்காரர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. இதற்கு 
ஏற்பவே ஏனைய கருவிகளும்‌ ஒத்து இசைக்கப்படும்‌. குடவாயை 
மட்டையால்‌ அடிக்கும்‌ ஒருவகைத்‌ திறத்தாலேயே “பம்பம்‌” எனத்‌ தனி 
ஓசை எழுப்பப்படும்‌. வலக்கையால்‌ குடத்தை அடித்துக்‌ கொண்டே 
இடக்கை விரலிடுக்கில்‌ பிடித்துள்ள சொட்டிக்‌ கட்டையால்‌ குடத்தைக்‌ 
கொட்டியும்‌ ஒலி எழுப்புவார்‌. வெண்கலத்‌ தாளமும்‌, கட்டைகளும்‌, 
உடுக்கையும்‌ கையினால்‌ இயக்கப்படுபவையே. 


பாடும்‌ முறை 

வில்லுப்‌ பாட்டுப்‌ புலவர்‌ வில்லின்‌ முன்‌ நடுநாயகமாய்‌ அமர்ந்து 
வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்துவார்‌. தலைப்பாகையுடன்‌ கம்பீர 
மாய்‌ அவர்‌ அமர்ந்து நிகழ்ச்சியை நடத்தும்‌ பாங்கும்‌ சிறப்பாக 
இருக்கும்‌. புலவர்‌ பாடுகின்ற முறையும்‌, வீசுகோலை வீசிச்‌ சுழற்றி 
வில்‌ நாணை அடிக்கின்ற பரங்கும்‌, அவர்தம்‌ அங்க அசைவு மெய்ப்பாடு 
களும்‌, சுற்றியிருந்து கேட்போரைக்‌ கவரத்தக்க வண்ணம்‌ அமைக்‌ 
இருக்கும்‌. வில்லின்‌ தரை சார்ந்த பக்கத்தில்‌, அதாவது வில்லின்‌ 
இடப்புறம்‌ புலவரும்‌, அவருக்கு வலப்புறம்‌ குடத்தை இயக்குபவரும்‌ 
அமர்ந்திருப்பர்‌; ஏனையோரும்‌ அடுத்துப்‌ பின்‌ பக்கம்‌ சூழ்ந்திருப்பர்‌. 
பாடல்களைப்‌ புலவர்‌ பாடும்போது ஏனையோர்‌ இசைக்கருவிகளை 
இயக்கியும்‌ அவர்‌ பாடலை வழிமொழிந்து பாடியும்‌ சுவையூட்டுவர்‌. 


புலவர்‌ தம்‌ பாடலைத்‌ தொடங்குகின்ற பொழுது, “தந்தினத்தோம்‌ 


என்று சொல்லியே வில்லினில்‌ பாட” என்று தொடங்கி, கணபதி, கலை 
மகள்‌ முதலிய தெய்வங்களை வணங்கும்‌ பாடலை முதலில்‌ இசைப்பார்‌. 
வில்லுப்பாட்டீன்‌இசை எவ்வாறு அமையும்‌ என்பதை, *தந்தினத்தோம்‌” 
என்ற சந்தக்‌ குறிப்பே காட்டும்‌. 


வில்லுப்பாடல்‌ முழுவதும்‌ குறித்ததொரு தெய்வத்தைப்‌ பற்றியே 
இருப்பதில்லை. எந்தக்‌ கோயிலில்‌ பாடுகிறுரோ அந்தக்‌ கோயில்‌ 
தெய்வத்தைப்‌ பற்றிய பாட்டே ஆவேசகாலத்தில்‌ பாடப்படுவதாய்‌ 
இருக்கும்‌. எனைய காலங்களில்‌ வீரர்‌ கதைகளும்‌ புராண இதிகாசக்‌ 


முன்னுரை vil 


கதைகளும்‌ நாட்டுத்‌ தலைவரின்‌ வரலாறுகளும்‌ பாடப்படுவதுண்டு, 
கதைகள்‌ முழுவதும்‌ பாடலாகவே அமைவதில்லை. ஒருவகையில்‌ இக்‌ 
நிகழ்ச்சியை அரிகதை சொல்லும்‌ பாகவதர்களின்‌ நிகழ்ச்சியோடு 
ஒப்பிடலாம்‌. எப்படிப்‌ பாகவதர்‌ உரையும்‌ பாட்டுமாகத்‌ தம்‌ கதையை 
நடத்திச்செல்லுகிறாரோ அந்த வகையில்தான்‌ வில்லுப்‌ பாட்டு நிகழ்ச்சி 
களும்‌ நடைபெறுகின்றன. முக்கிய நிகழ்ச்சிகளைப்‌ பாடலாகவும்‌ இடை 
யிடையே தொடர்புக்காகக்‌ கதை சொல்லும்‌ முறையில்‌ உரைகளும்‌ 
இடம்‌ பெறுவதுண்டு. 


பொது மரபுகள்‌ 

புலவர்‌ பாடும்போது ஏனையோர்‌ அப்‌ பாட்டை திரும்பிப்‌ 
பாடுதலும்‌, பாடற்பகுதியின்‌ பின்தொடர்களை மட்டும்‌ மீண்டும்‌ 
பாடுதலும்‌ உண்டு. தொடர்களை மீண்டும்‌ அழுத்திப்‌ பாடுகின்றபோது 
பாடலின்‌ நயம்‌ கேட்போருக்கு நன்கு புலப்படும்‌, புலவர்‌ உரை 
களின்‌ இடையிடையே அதற்கு ஏற்றாற்போல ஆமா, ஓஹோ, ஆஹா 
என்று உணர்ச்சிக்‌ குறிப்புகளை வெளிப்படுத்துவர்‌. தாள லயங்களும்‌ . 
மெய்ப்பாடுகளும்‌ மேலும்‌ மேலும்‌ உணர்ச்சியை வெளிப்படுத்தும்‌. 
கதை சொல்லும்போது இடையிடையே பொருத்தமான சிறு வினாக்‌ 
களைப்‌ பின்னுள்ளோர்‌ .எழுப்புதலும்‌, அதற்கு விடை சொல்லுகின்ற 
பாங்கில்‌ புலவர்‌ உரைப்பதும்‌ கதை விளக்கத்திற்குத்‌ துணைபுரியும்‌. 


பெரும்பாலான பாடல்களின்‌ தொடக்கத்தில்‌ நாட்டு வளப்பம்‌ 
பாடுவது குறிப்பிடத்‌ தக்கது. * நாடு நல்லோ நல்ல நாடு, நாவலர்கள்‌ 
புகழும்‌ நாடு” என்று தொடங்கி நிலவளம்‌ நீர்வளம்‌ போன்றவற்றையும்‌ 
ஏத்திப்பாடுவார்‌. “நாடான நாடதிலே நல்லவள நாடதிலே' என்று 
தொடங்கிப்‌ பாடுவதும்‌ உண்டு. நகரங்களையும்‌ ஊர்களையும்‌ குறிக்‌ 
கன்றபோது *தேனிருந்து மழை பொழியும்‌' என்று புகழுவது பொது 
மரபாய்க்‌ காணப்படுகின்றது. இந்த ஈனமுத்து கதைப்‌ பாட்டிலும்‌ 
* தேனிருந்து மழைபொழியும்‌ தெற்குவள்ளியூர்‌ தலமதிலே' என்று 
குறிப்பிடப்படுவதைக்‌ காணலாம்‌. 


தெய்வ ஆவேசம்‌ உண்டாவதற்காக அத்‌ தெய்வ வரவு குறித்துப்‌ 
பாடப்படுகன்‌ஐ பாடலை “வரத்துப்பாட்டு' என்பர்‌. தெய்வம்‌ 
எங்கிருந்து எப்பொழுது எவ்வெவ்வாறெல்லாம்‌ வந்தது என்றும்‌ 
அதன்‌ திருவிளையாடல்கள்‌ இன்ன என்றும்‌, அத்‌ தலத்தில்‌ வந்து 
கோயில்‌ கொண்டுள்ள மகிமையும்‌ பிறவும்‌ மிக உருக்கமாகவும்‌ 
விளக்கமாகவும்‌ பாடப்படுவதுண்டு. 


வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை முடிக்கின்ற தருணத்தில்‌ பாடுகின்ற 
பாடலை வாழ்த்துப்பாட்டு, வாழ்த்திப்‌ பாடல்‌, வாழி பாடல்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. நாட்டையும்‌ ஊரையும்‌, ஊர்ப்‌ பெருமக்களையும்‌, கோயிலுக்‌ 
குச்‌ சிறப்புச்‌ செய்யக்‌ காரணமாய்‌ இருந்தவர்களையும்‌ “வாழ்க வாழ்க” 
என வாழ்த்திச்‌ சிறப்பிப்பர்‌, வில்லுப்பாட்டுப்‌ புலவர்க்கு வெகுமதி ' 


கைவ ஆகத? சேர ௩ 


viii ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


யளித்துச்‌ சிறப்புச்‌ செய்கின்றவர்களையும்‌ தனித்தனியாகக்‌ குறிப்‌ 
பிட்டு வாழி பாடுவர்‌. நிகழ்ச்சியை முற்றுவிக்கும்போது, *வாழி 
வாழி, வாழி வாழி, வாழி வாழியே?!” என்று இசைப்பர்‌. 


வில்லுப்‌ பாட்டு இலக்கியம்‌ 


வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும்‌, அதற்கான பாடல்களும்‌ ஏறத்தாழ 
மூன்று நாற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன என்று கொள்ள 
லாம்‌. பதினேழாம்‌ நூற்றாண்டு இலக்கியமாகிய முக்கூடற்பள்ளு 
நூலாசிரியர்‌ பேய்க்கொடையையும்‌ வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியையும்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. முக்கூடற்பள்ளனின்‌ இரு மனைவியருள்‌ மூத்தவ 
ளாகிய முக்கூடற்பள்ளி, அவனுடைய செயல்களைப்‌ பண்ணைக்காரரிடம்‌ 
முறையிடும்போது பேய்க்கொடைக்கும்‌ வில்லுப்பாட்டுக்குமாக அவன்‌ 
பொருள்களை மட்டின்றிச்‌ செலவிடுவதாகச்‌ சொல்லுகிறாள்‌. 


* வரத்தினை மீறும்‌--செலவுக்குத்‌ 
தரித்திரம்‌ ஏறும்‌--பேய்க்கொடை 

மட்டுக்கட்டு இல்லான்‌--கூத்துக்கும்‌ 
கொட்டுக்கும்‌ நல்லான்‌ 

உரத்திடும்‌ காளை--சுழியன்‌ 

நரைத்தலை மோழை--புதியவள்‌ 
ஊட்டுக்குக்‌ குறித்தான்‌--வில்லடிப்‌ 
பாட்டுக்குப்‌ பொறித்தான்‌.” (86) 


இதனால்‌ பேய்க்கொடையும்‌ வில்லுப்பாட்டும்‌ அந்‌ நாளில்‌ கிராம 
மக்களிடையே, சிறப்பாக உழவரிடையே பெருஞ்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றிருந்தமை புலனாகும்‌. பேய்க்கொடைபோலவே காளிதேவிக்குச்‌ 
செய்யப்பெறும்‌ சிறப்பினைக்‌ “காளியூட்டு' என்பர்‌. ஊட்டென்பது 
உணவு. காளிக்காகப்‌ படைக்கப்படும்‌ படையல்‌ * காளி ஊட்டு * ஆகும்‌. 
காளியூட்டு விழாவில்‌ காளிக்கு நாற்சந்தியில்‌ மதுக்குடம்‌ வைத்து 
வழிபடுவதும்‌, அப்போது ௮ம்‌ மது பொங்கி வழியும்‌ நிகழ்ச்சியும்‌ இடம்‌ 
பெறுவதுண்டு. 


* தேன்புக்க தண்பணைகுழ்‌ தில்லைச்‌ சிற்றம்பலவன்‌ 
தான்புக்கு நட்டம்‌ பயிலுமது என்னேடீ? . 
தான்புக்கு நட்டம்‌ பயின்றிலனேல்‌ தரணியெல்லாம்‌ 
ஊன்புக்க வேற்கரளிக்கு ஊட்டாம்காண்‌ சாழலோ !” 
(திருவா. திருச்சாழல்‌. 14) 


என்னும்‌ மாணிக்கவாசகரின்‌ திருவாக்கில்‌ காளியூட்டுப்பற்றிய 
குறிப்பு வருகின்றது. சிலப்பதிகாரத்தலே கொற்றவை வழிபாடு 
வேட்டுவ வரியில்‌ சிறப்பாய்‌ எடுத்துச்‌ சொல்லப்பட்டுள்ளது. காளி, 
பேய்‌ முதலான று தெய்வ வழிபாடுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ சங்கப்‌ 
பாடல்களில்‌ அங்கங்கே இடம்‌ பெற்றுள்ளன. ச சிறு தெய்வ. 


முன்னுரை ix 


வழிபாட்டையொட்டி அதற்கான இசையும்‌ கூத்தும்‌ பாட்டும்‌ எழுந்‌ 
திருத்தல்‌ இயல்பே. முக்கூடற்பள்ளின்‌ காலமான பதினேழாம்‌ 
நூற்றாண்டிற்கு முற்பட்டே “வில்லுப்‌ பாட்டு” நாட்டில்‌ பெருவழக்கா 
யிருத்தல்‌ வேண்டும்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 
கவிமணி பாடல்‌ 

இந்த இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ நாஞ்சில்‌ நாட்டில்‌ 
மாடன்‌ கொடையும்‌, அம்மன்‌ கொடையும்‌, காளியூட்டும்‌ பெரும்பாலான 
ஊர்களில்‌ நிகழ்ந்து வந்தமையைக்‌ கவிமணி தம்‌ மருமக்கள்‌ வழி 
மான்மியத்தில்‌ குறித்துள்ளார்‌ : 


“போன கொடைக்குப்‌ புதிதாய்‌ வந்த 
வில்லுக்காரி வீரம்மைக்கு 
நாலு சேலையும்‌ ரூபாய்‌ நாற்பதும்‌ 
கொடுத்தது நீயும்‌ கூடி யல்லவோ ?” 
(கருடாஸ்‌. 24-27) 


* கதிகிடைக்கும்‌ எனக்‌ காளி 
கொடை நடக்கும்‌ காலம்‌ 
கடாத்தறித்துப்‌ பொங்கலிட்டு 
காத்திருந்தோம்‌ அம்மா !” (கோடேறி: 516:2) 


இவைபோன்று கவிமணி மருமக்கள்‌ வழி மான்மியத்தில்‌ தரும்‌ 
குறிப்புகளால்‌ அம்‌ நூல்‌ தோன்றிய இந்த நூற்றாண்டின்‌ முதற்காற்‌ 
கூற்றில்‌ கொடைகளும்‌ அதனை ஓட்டி வில்லுப்‌ பாட்டுகளும்‌ மிகுந்திருந்‌ 
தமை தெரியவரும்‌. ஆனால்‌, வரவர இத்தகு நிகழ்ச்சிகள்‌ குறைந்து 
கொண்டே வருகின்றன. எனினும்‌, வில்லுப்பாட்டு இப்பொழுது தனி 
யான கிராமிய நிகழ்ச்சியாகக்‌ கலைக்காட்சிகளிலும்‌ பிற சிறப்புக்‌ 
களிலும்‌ இடம்‌ பெற்று வாழ்ந்து வருகிறது. “நாட்டுப்புறக்‌ கலை” 
என்னும்‌ வகையில்‌ இதுவும்‌ போற்றத்‌ தக்கதே. 


பழமொழித்‌ தொடர்கள்‌ 


சிறு தெய்வக்‌ கொடை--காளியூட்டு--வில்லடிப்‌ பாட்டு என்ப 
வற்றை ஒட்டிப்‌ பிறந்து தென்னாட்டுப்‌ பகுதிகளில்‌ பழமொழிபோன்று 
வழங்கிவரும்‌ தொடர்களும்‌ சில உள்ளன. 


* வில்லடிச்சான்‌ கோயிலிலே 
விளக்கு வைக்க நேரமில்லை £ 


என்பது வில்லுப்பாட்டின்‌ ஈர்ப்பு சக்தி குறித்து வழங்கப்படுவதாகும்‌. 
கேரம்‌ இருளுவதையும்‌, விளக்கிட வேண்டும்‌ கடமையையும்‌ மறந்து 
கோயில்‌ பணியாளர்‌ உட்பட எல்லாரும்‌ அந்த இசைமயமாய்த்‌ தம்மை 
மறந்துள்ளனர்‌ என்பதனை இது காட்டும்‌. 


ல 


x ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


* வில்லடிச்சா கோவிலிலே 
விளக்குப்‌ பொருத்த நேரமில்லை ” 


என்று சிறு வேறுபாட்டுடனும்‌ இது வழங்கும்‌. 


வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நிறைவுறுவது வாழிபாடுதலோடுதான்‌. 
அதன்‌ பின்‌ விழாக்கோலம்‌, ஆரவாரம்‌, உணர்ச்சிகள்‌ எல்லாம்‌ 
அடங்கிவிடும்‌. பொருள்களைப்‌ பல்வேறு வகையாலும்‌ இழந்து நிற்கும்‌ 
ஒருவன்‌ நிலையை எல்லாம்‌ வாழிபாடியாச்சு' என்று குறிப்பிடுவர்‌. 
*காளியூட்டும்‌ கணியான்‌ கூத்தும்‌ ” 
என்பது காளியூட்டு நிகழ்ச்சியில்‌ கணியான்‌ கூத்து சிறப்பிடம்‌ 


பெறுதலைத்‌ தெரிவிக்கும்‌. சிறு தெய்வ வழிபாட்டை யொட்டி வழங்கப்‌ 
பெறுபவை பின்‌ வருமாறு: 


*சரமி வந்தாராம்‌ சங்கடம்‌ சொன்னாராம்‌ 

* கொட்டில்லாமலே ஆடுவான்‌ ? 

* ஆடிப்‌ பூவெடுத்திட்டான்‌ £ 

*குடுப்பாரைக்‌ கண்டா சாமி கொணட்டிக்‌ கொணட்டி ஆடுமாம்‌ ? 
“பூடந்தெரியாம சாமி ஆடாதே” 

“கும்பிடப்‌ போன தெய்வம்‌ குறுக்கே வந்தது போல்‌ ' 

* நேர்ச்சக்கிடாப்‌ போலத்‌ திரியறான்‌ * 

* பலிகிடாப்‌ போல * 

* படைப்புப்‌ போட” 

“சாமி மலையேறிப்‌ போச்சு” 

“பத்ரகாளி பலிபீடம்‌ போல ” 

“ஈனாப்‌ பேச்சி போலத்‌ திரிகிறான்‌ * 

* ஒண்டவந்த பிடாரி ஊர்ப்பிடாரியை விரட்டினாப்‌ போல * 

* பெண்ணுக்கு ஒருகும்பிடு வில்லுக்கு ஒரு கும்பிடு” 

“சாமி வரங்கொடுத்தாலும்‌ பூசாரி இடங்கொடுக்க மாட்டான்‌ * 
* ஊரிரண்டு பட்டால்‌ கூத்தாடிக்குக்‌ கொண்டாட்டம்‌” . 


* கும்பிட்ட தெய்வம்‌ குலதெய்வம்‌ ” 


முன்னுரை xi 


இவ்வாறான பற்பல தொடர்கள்‌ மக்களின்‌ நடைமுறை வாழ்க 
கையில்‌ வந்து நடையாடுவதற்குக்‌ காரணம்‌ வில்லுப்பாட்டும்‌ சிறு 
தெய்வ வழிபாடுகளுமேயாம்‌. 


ஈனமுத்து கதை 


இப்பொழுது வெளியிடப்பெறும்‌ ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
வில்லுப்பாட்டாய்ப்‌ பாடப்பட்டது ஆகும்‌. இதன்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ 
அறியக்கூடவில்லை. ஆனாலும்‌, ஈன முத்து வாழ்ந்த வள்ளியூர்ப்‌ பகுதியில்‌ 
தான்‌ இக்‌ கதையும்‌ பிறந்திருக்க வேண்டும்‌ என்று துணியலாம்‌. 
அதுவும்‌ ஈனமுத்து மடிந்த கி.பி. 1832ஆம்‌ ஆண்டினை ஒட்டியே இது 
தோன்றியிருத்தல்‌ கூடும்‌. இக்‌ கதை அந்த வட்டார மக்களிடையே 
பெருக வழங்குவது என்பதும்‌ தெரியவருகிறது. 


இந்தக்‌ கதைப்பாடலின்‌ ஏட்டுப்‌ பிரதியைத்‌ தேடிக்‌ கொண்டுவந்து 
தமிழாய்வுத்‌ தொகுதியில்‌ வெளியிட உதவியவர்‌, தமிழ்த்துறையில்‌ 
டாக்டர்‌ பட்ட ஆய்வாளராயிருக்கும்‌ திரு. ௬. சண்முகசுந்தரம்‌ 
எம்‌. ஏ. ஆவார்‌. இக்‌ கதைப்‌ பாடலின்‌ வரலாற்றையும்‌, பாட்டி 
லிருந்து தெரியவரும்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌, வட்டார வழக்குகள்‌ 
முதலியவற்றையெல்லாம்‌ அவர்‌ எழுதியுள்ள “அறிமுகவுரை” என்னும்‌ 
அடுத்தப்‌ பகுதியால்‌ அறியலாகும்‌. திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்‌ 
புறப்‌ பாடல்களை ஆராயும்‌ அவர்தம்‌ முயற்சி பாராட்டத்‌ தக்கது. 


சில செய்திகள்‌ 


இவ்‌ வெளியீட்டிற்கு பயன்பட்டது ஓரே ஒரு ஓலைச்சுவடியே. 
இன்னும்‌ வேறு சுவடிகள்‌ கிட்டினால்‌ இப்‌ பாட்டு மேலும்‌ சில திருத்‌ 
தங்கள்‌ பெறுதல்‌ கூடும்‌. 


இக்‌ கதைப்‌ பாட்டு ஈனமுத்தின்‌ மறைவுடன்‌--அவனைச்‌ சுட்டுச்‌ 
சாம்பலாக்கித்‌ தாம்பிரபரணியில்‌ கரைப்பதோடு நின்றுவிடுகிறது. 
“பேயாய்‌ விளங்கினானே பேர்‌ பெரிய ஈனமுத்து' என்று அவன்‌ 
பேயானான்‌ என்ற செய்தியுடன்‌ நிறைவுறுகிறது. 


பேயான ஈனமுத்துத்‌ தெய்வமாகப்‌ போற்றப்பட்ட வரலாற்றை 
ஆசிரியர்‌ பாடவில்லை. அதோடு பெரும்பாலான வில்லுப்பாடல்களில்‌ 
வாழ்த்துடன்‌ முடிவது போன்று வாழ்த்தும்‌ இதில்‌ காணப்படவில்லை. 
இவற்றையெல்லாம்‌ கோக்க இப்‌ பாடல்‌-பிரதி குறைப்‌ பிரதியாய்‌ 
இருக்கலாமோ என்று எண்ண இடமாயுள்ளது. | 


வட்டார வழக்குகளையும்‌ மக்களின்‌ பேச்சில்‌ சொற்கள்‌ உருமாறி 
வரும்‌ வகையினையும்‌ அறிய இது போன்ற வில்லுப்பாட்டுகள்‌ பெரிதும்‌ 


.. துணை செய்யும்‌. இந்தப்‌ பாடலில்‌ தென்‌ பாண்டி நாட்டு வழக்குகள்‌ 


பல இடம்‌ பெற்றுள்ளமை காணலாம்‌. எனவே, தமிழ்‌ மொழியின்‌ 


xii ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
வரலாற்றில்‌ நாட்டுப்புறப்பாடல்களும்‌ ஒரு தனியிடம்‌ பெறுவன. இத்‌ 
தகைய பாடல்கள்‌ பலவும்‌ மொழியாராய்ச்சிக்கும்‌, நாட்டு வரலாற்‌ 
றிற்கும்‌, சமுதாய வரலாற்றிற்கும்‌ பெருந்துணை செய்வனவாகும்‌. 
ஆதலால்‌, சங்க இலக்கியங்கள்‌ போன்ற பண்டைப்‌ பெருஞ்‌ செல்‌ 
வங்களோடு நாட்டுப்புறப்‌ பாடல்களாகிய வாய்மொழிப்‌ பாடல்‌ 
களும்‌ ஈம்‌ போற்றுதலுக்குரியனவே. ஆய்வாளர்களின்‌ நாட்டம்‌ இவ்‌ 
வகைப்‌ பாடல்களின்‌ மேலும்‌ இப்பொழுது சென்றிருப்பது பெரிதும்‌ 
போற்றத்தக்கது, 


சென்னை-, . . . 
8112-74, மு. சண்முகம்‌ பிள்ளை 


அறிமுகவுரை 


ஈனமுத்து கதைப்பாட்டின்‌ ஓலைச்சுவடியை நான்‌ 1974ஆம்‌ ஆண்டு 
சூன்‌ மாதம்‌26ஆம்‌ நாள்‌ தெற்கு வள்ளியூர்‌ திரு. சுப்பையாத்‌ தேவரிட 
மிருந்து பெற்று வந்தேன்‌. இதை எழுதியது யாரென்று தெரியவில்லை. 
வில்லுப்புலவர்‌ ஒருவர்‌ இக்‌ கதையை எழுதிக்கொடுத்திருக்க i 
வேண்டும்‌. 
கதைச்‌ சுருக்கம்‌ 

திருநெல்வேலி மாவட்டத்தைச்‌ சேர்ந்த தெற்கு வள்ளியூரில்‌ 
வாழ்ந்த நாராயணத்‌ தேவருக்கும்‌ கரிப்பி என்னும்‌ பெண்ணுக்கும்‌ பல 
ஆண்டுகள்‌ பிள்ளைப்பேறில்லை. இவர்கள்‌ வணங்காத தெய்வமில்லை; 
வலம்வாராத கோயில்களில்லை. இறுதியில்‌ சுப்பிரமணியரே இவர்‌ 
களுக்குக்‌ குழந்தை வரம்‌ கொடுத்தார்‌. இறையருளால்‌ ஈனமுத்து 
பிறந்தான்‌; ஈடு இணையில்லாமல்‌ வளர்ந்தான்‌ ; எல்லாவற்றிலும்‌ 
சிறந்தான்‌. 


அப்போது சிங்கம்பட்டி ஜமீனில்‌ சிவனணைந்த பெருமாள்‌ ஆட்சி 
செய்து கொண்டிருந்தார்‌. அவரது மருமகனுக்கும்‌ மலையாளத்துப்‌ 
பொன்பாண்டித்‌ தேவருக்கும்‌ காவல்‌ தகராறு ஏற்பட்டுப்‌ போராக 
வளர்கிறது. மருமகனுக்கு உதவ மாமனார்‌ வருகிறார்‌ ; ஜமீன்தாருக்கு 
உதவ ஈனமுத்து வருகிறான்‌. முப்பந்தல்‌ போரில்‌ முதல்‌ வெற்றியைப்‌ 
பெற்றான்‌ ஈனமுத்து. இவனது திறத்தை மெச்சி ஜமீன்தாரும்‌ 
தன்னோடு சிங்கம்பட்டிக்கு இவனை அழைத்துச்‌ செல்கிறார்‌. அங்கே 
கள்ளவெண்ணியின்‌ சூழ்ச்சியை முறியடித்து ஜமீன்தாரைக்‌ காப்‌ 
பாற்றுகிறான்‌ ஈனமுத்து. 


ஈனமுத்துவின்‌ பதவி உயர்கிறது. இதைக்‌ கண்ட சிலர்‌ பொறுக்‌ 
காமல்‌ இவனைத்‌ தாழ்வுறுத்த முயல்கிறார்கள்‌. இவர்களது முயற்சிக்கு 
ஆதரவாக இவனுக்கும்‌ ஜமீன்தார்‌ மனைவிக்கும்‌ கள்ளக்‌ காதல்‌ ஏற்படு 
கின்றது. ஜமீன்தார்‌ ஈனமுத்தை வெளியேற்றுகருர்‌. 


சொந்த ஊர்‌ வந்த ஈனமுத்துக்கு அவள்‌ உள்ளோலை எழுதுகிறாள்‌. 
காதலியைப்‌ பார்க்க வந்தவன்‌ கைவிலங்கையும்‌ காவல்‌ சிறையையும்‌ 
பெறுகிறான்‌. காவலிலிருந்து தப்பித்‌ தெற்கு வள்ளியூரிலும்‌ மறுகால்‌ 
குறிச்சியிலும்‌ தலைமறைவாய்‌ வாழ்க்கை நடத்துகிறுன்‌. ஈனமுத்‌ 
தைப்‌ பூதத்தேவன்‌ காட்டிக்‌ கொடுத்ததால்‌ அகப்பட்டுக்‌ கொண்டான்‌. 
இவனது தப்பும்‌ முயற்சிகள்‌ பலிக்கவில்லை. ஜமீன்தார்‌ பழி வாங்கத்‌ 
துடிக்கிறார்‌. இவனது உடலில்‌ நெய்ப்பாளம்‌ போட்டு நெருப்பிட்டுச்‌ 
சடுகிறார்கள்‌. இவன்‌ உடல்‌ நெருப்பில்‌ வெந்து சிங்கம்பட்டிக்கு ௮௫௫ 
லோடும்‌ தாம்பிரபரணியில்‌ சாம்பலாய்க்‌ கரைக்கப்படுறது. 


2 ஈனமுத்து பாண்டியன்‌ கதை 
கதையின்‌ காலம்‌ 


இக்‌ கதைப்‌ பாடலின்‌ இறுதியில்‌, “1007ஆம்‌ ஆண்டு தை மாதம்‌ 
பட்டது ; 32 வயது பரணம்‌; புறந்தது 975,” என்றுகுறிப்பு உள்ளதால்‌, 
ஈனமுத்தின்‌ காலம்‌ க. பி. 1800-1832 என்பது தெளிவுபடும்‌. 32 
வயதான ஈனமுத்தின்‌ வாழ்க்கை முழுமையும்‌ வியக்கத்தக்கதே. 


ஐவர்ராசாக்‌ கோட்டை வழியாய்‌ ஈனமுத்து மறுகால்குறிச்சி 
சென்றதை, “ வராசாக்‌ கோட்டை விட்டு ”” (051) என்று கூறுகிறார்‌ 
புலவர்‌. ஐவர்‌ ராசாக்களின்‌ கோட்டை ௫. பி, 1226-ல்‌ கட்டப்பட்டு, 
இ. பி. 1545-ல்‌ அழிந்திருக்கலாம்‌ என்று திரு. நா. வானமாமலை தமது 
ஐவர்‌ ராசாக்கள்‌ கதையில்‌ குறிக்கிறார்‌. அவ்வாறானால்‌, ஈனமுத்து 
அழிந்த கோட்டை வழியாய்ப்‌ போயிருக்க வேண்டும்‌ அல்லது ௮க்‌ 
கோட்டை &,பி. 1832-க்குப்‌ பிறகு அழிந்திருக்க வேண்டும்‌. 


கதை பற்றிய சில செய்திகள்‌ 


1. ஈனமுத்துக்கும்‌ ஜமீன்தார்‌ மனைவிக்கும்‌ உள்ள கள்ளக்காதலைப்‌ 
பாடலில்‌ புலவர்‌, தெளிவாய்க்‌ குறிக்கவில்லை. ஆனால்‌, “எழுதி 
விட்டாளே உள்ளோலை ”” (449) என்ற குறிப்பும்‌, அவன்‌ ஆர்வமொடு 
தன்னை அலங்கரித்துக்‌ கொள்வதும்‌, ஆர்தடுப்பினும்‌ மீறிச்‌ சிங்கப்‌ 
பட்டிக்குப்‌ புறப்படுவதும்‌, “வாணாள்‌ மருகுதே, குடிகெடுத்த சண்டாளி 
யால்‌” (815-820) என்ற இறுதி இரங்கலும்‌ இவர்களின்‌ காதலைத்‌ 
தெரியப்படுத்துகன்‌ றன. 


2. ஈனமுத்தைப்‌ புலவர்‌ பாரப்பிள்ளை, முகைனையுள்ளவன்‌, 
கட்டழகன்‌, அழகுபிள்ளை, செல்லப்பிள்ளை, சூரப்புலி, பாயும்புலி, புத்தி 
யுள்ளவன்‌ என்று பலவாறு பாராட்டுகிறார்‌. இவ்வாறு பாராட்டும்‌ 
போதே பாவிமகன்‌, சண்டாளன்‌, குடிகெடுத்தவன்‌ என்றும்‌ பழிக்‌ 
றாரே. ஏன்‌? அன்பாகப்‌ பழிக்கறாரா? அவனது அடாத செயலுக்கா 
கப்‌ பழிக்கிறாரா 2? இவை கம்‌ சிந்தையில்‌ தோன்றும்‌ ஐயப்பாடுகள்‌. 


3. * அருவாய்‌ மொழி வாசல்‌ மட்டும்‌ 
ஆடுகிடாப்‌ போல வெட்ட?” (205-206) 


என்பது போன்ற இனிய உவமைகள்‌ பல உள்ளன. 


4. “வெட்டும்புலி குத்தும்புலி, வீரப்புலி சூரப்புலி, 


ஆணைக்கண்டால்‌ ஆணழகன்‌ அழகுபிள்ளை ஈனமுத்து '* 


என்பதில்‌ எதுகையும்‌ மோனையும்‌ இயல்பாய்‌ வருகின்றன. 


வில்லுப்‌ பாட்டு 3 


5. இருக்கின்ன வேளையிலே, சொல்லியல்லோ, தெரிசனத்தில்‌, 
புறக்கிறது, எண்ணை மஞ்சன, ஒண்ணுரெண்டு, மாத்தயிலே போன்ற 
பாமரவழக்குகளும்‌ இப்‌ பாடலில்‌ மிகுந்த அளவில்‌ கலந்து வருகின்றன. 


கதை பற்றிய குறிப்புகள்‌ 


1. ஜமீன்தாரால்‌ துரத்தப்பட்ட ஈனமுத்து சிறிது காலம்‌ தெற்கு 
வள்ளியூரில்‌ வாழ்ந்து வந்தானாம்‌. இரவு 10 மணி வரை தன்‌ வீட்டுத்‌ 
தோட்டத்திற்கு நீர்‌ இறைப்பானாம்‌, அதற்குப்‌ பிறகு யாரும்‌ அறியா 
மல்‌ சிங்கம்பட்டி போய்‌ விடியுமுன்னர்‌ திரும்பி விடுவானாம்‌. 


2. ஈனமுத்து மாண்டதும்‌ அவனுக்குச்‌ சிங்கம்‌ பட்டியில்‌ மூன்று 
சிலைகள்‌ செய்யப்பட்டன. அவற்றில்‌ ஒன்று அரண்மனையிலும்‌ ஒன்று 
தெற்கு வள்ளியூரிலும்‌ இன்னொன்று மணி முத்தாற்றுக்கும்‌ பாப்பான்‌ 
குளத்துக்கும்‌ இடையிலும்‌ காணப்படுகின்‌ றன. இச்‌ சிலைகள்‌ செய்யக்‌ 
காரணம்‌ அவன்‌ பேயாகிப்‌ பிறருக்குத்‌ துன்பம்‌ கொடுத்ததுதான்‌. 
எனவே, அவனைச்‌ சாந்தி செய்யவே ஜமீன்தார்‌ உட்படப்‌ பலர்‌ 
முயன்றனர்‌ போலும்‌. 


3. ஈனமுத்துக்குக்‌ கொடைவிழா நடத்தும்போது அவனுக்கு 
ஆடக்கூடியவர்‌ அவனைப்‌ போன்றே பொடிபோடுவார்‌. பலர்‌ காணிக்‌ 
கையாகப்‌ பொடியையே கொடுப்பதுண்டு. சாமியாடி ஈனமுத்துவைப்‌ 
போன்று சிலம்பச்‌ சண்டை செய்வார்‌. பலர்‌ பிடிக்க முயலும்‌ போது 
தப்பி ஓடுவார்‌. இறுதியில்‌ அகப்பட்டதும்‌ தீப்பட்டது போல்‌ 
துடிப்பார்‌. 


4, இவனுக்கு மணமாகாததால்‌ வாரிசுகள்‌ இல்லை. இவனது 
அண்ணனது வாரிசுகளே இன்று வாழ்கின்றனர்‌. அவர்களுள்‌ ஒருவரே 
இம்‌ நூலின்‌ ஏட்டைத்‌ தந்த திரு. சுப்பையாத்‌ தேவர்‌. 


5. இவனது உருவச்சிலையில்‌ ஒரு வீரனுக்குரிய அத்தனை சிறப்பு 
களும்‌ உள்ளன. கைகளில்‌ அரிவாளும்‌, கழுத்தில்‌ மாலையும்‌, கண்ணில்‌ 
வீரமும்‌ பளிச்சிடுகின்றன. 


கதைப்‌ பாட்டு பற்றிய குறிப்புகள்‌ 


இக்‌ கதையில்‌ சிறு தலைப்புகளை மட்டும்‌ நான்‌ சேர்த்திருக்கிறேன்‌. 
எழுத்துப்‌ பிழைகளைத்‌ தவிர வேறு எந்த அசைகளையும்‌ அடிகளையும்‌, 
நரன்‌ மாற்றவில்லை. 


இக்‌ கதையை எனக்குச்‌ சின்ன வயதில்‌ சொன்ன என்‌ மாமனார்‌ 
இராமசாமித்‌ தேவருக்கும்‌, இன்று இதை நான்‌ பெறும்‌ வகையில்‌ 
பெரிதும்‌ உதவிய என்‌ மைத்துனர்‌ வேம்புத்‌ தேவருக்கும்‌ நன்றி 
பாராட்டுகிறேன்‌. 


ளி 
அ 
வ 


4 ஈனமுத்து பாண்டியன்‌ கதை 


இக்‌ கதைப்பாட்டைத்‌ தமிழாய்வு இதழில்‌ வெளியிடுவதற்கு ஊக்க 
மளித்து வழிகாட்டியுதவிய, என்‌ டாக்டர்‌ பட்ட ஆராய்ச்சி மேற்‌ 
பார்வையாளர்‌, சென்னப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சஞ்சீவி அவர்களுக்கு என்‌ வணக்கமும்‌ நன்றி 
யும்‌ உரியனவாகுக. ஏட்டுப்‌ பிரதியுடன்‌ ஒப்பிட்டு நோக்கிப்‌ பதிப்பு 
நெறிமுறைகளை வகுத்துக்‌ காட்டி ஏற்ற குறிப்புகளையும்‌ எழுதுவதற்‌ 
குத்‌ துணைபுரிந்த திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதித்‌ தமிழ்‌ விரிவுரை 
யாளர்‌ புலவர்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை அவர்களுக்கும்‌ என்‌ நன்றியையும்‌ 
வணக்கத்தையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


சென்னை-5, 
௬. சண்முக சுந்தரம்‌ 


25-12-74 (2005) 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


குழந்தைப்பேற்றுக்குத்‌ தவம்‌ 
தேனிருந்து மழைபொழியும்‌ 
தெற்கு வள்ளியூர்‌ தலமதிலே 
ஆண்டு இருக்கிற நாளையிலே 
நாராயணத்‌ தேவரும்‌ 
முகைனையுடன்‌ ' வாழும்போது, 
நல்லதொரு பெண்கொடியாள்‌ 
கரிப்பி நல்ல பெண்கொடியாள்‌, 
குழந்தையில்லை என்று சொல்லி, 
சுப்பிரமணியர்‌ கோவில்‌ போய்‌ 
மாதாந்த சேர்வை” செய்ய 
(லு.ந்றாள்‌. (10) 
குழந்தையில்லை என்று சொல்லி 
முந்திதவம்‌ தானு மிருந்தாள்‌. 
தவசு பண்ணுகிற வேளையிலே 
சுப்பிரமணியர்‌, 
தானே பாத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அப்படி இருக்கின்ன வேளையிலே 
குழந்தை தவசு செய்யி நாள்‌, 
“குழந்தை வசி குடுக்க வேணும்‌” 
என்று சொல்லியல்லோ 
[சுப்பிரமணியர்‌ 
குழந்தை பலன்‌ தானும்‌ 
கொடுத்தார்‌. (20) 
தெரிசனத்தில்‌ வந்து சொன்னார்‌. 
முருகன்‌ அருள்‌ வாக்கு 
“புறக்கிறது ஆண்‌ குழந்தை 
பேரு நல்ல ஈனமுத்து” 
என்று சொன்னாரே 
/சுப்பிரமணியர்‌. 
“பிள்ளை புறந்தவுடன்‌ கைகெழைய 
பொன்களுமே போடவேணும்‌. 
போட்டு முடித்தவுடன்‌ 
தாடகத்தி அம்மனுக்கு 
பொங்கலிட்டு பொலி கொடுத்து 


Es யெண்ணைமஞ்சண தானும்‌ 


சாத்து.?4 (30) 


கருவிலே உரு 


அப்படி இருக்கின்ற வேளையிலே 

வயத்தில்‌ கருவாக 
(இருக்கும்போது, 

காலநாக சனித்தானும்‌ 

ஒண்ணுரெண்டு மாத்தயிலே 

உருவாக வளருகிறார்‌ ; 

மூணு நாலாம்‌ மாத்தயிலே 

மூர்க்கமாக வளருகிறார்‌; 

அஞ்சு ஆறாம்‌ மாத்தயிலே 

துள்ளுகிறார்‌ கருக்குழியில்‌ ; 

ஏழு எட்டாம்‌ மாத்தயிலே (40) 

ஏகமாய்‌ வளருகிறார்‌. 

ஒன்பதாம்‌ மாத்தயிலே 

ஓங்கி நல்ல வளருகிறார்‌. 


பிறப்பிலே வியப்பு 
பத்து ஈல்ல மாத்தயிலே 
தங்க நெறம்போல புறந்தாராம்‌ ; 
புறந்து கீழே கிடக்கும்போது 
துள்ளுகிறார்‌ வீடு யெங்கும்‌. 
அண்டைப்‌ பெண்களெல்லாம்‌ 
ஆச்சரியப்‌ பட்டார்கள்‌ : 
“புள்ளகள்‌ பொறக்கும்‌ 
[ கண்டோம்‌. (50) 
இந்தப்‌ பிள்ளையைப்போல்‌ 
்‌ கண்டதில்லை” 
புள்ளை புறக்து ஆறாம்‌ மாசம்‌ 
பொன்கை நிறைய தானும்‌ 
போட்டார்‌.” 
பெருமை மிக்க வளர்ப்பு 
சுப்பிரமணியரை வாத்தி 
. [பேருமிட்டு, 
ஆறு மாசம்‌ ஒருவருசம்‌ செல்ல, 
அழகுபிள்ளை ஈனமுத்து 
பாலோடே பண்ணையோடே 
பாக்கியத்தோட இருக்கையிலே, 


ப அட அத 


(6 


ஒண்ணுரெண்டு வயதாகி 
இருக்கின்ற வேளையிலே, (60) 
முணு காலு வயதினிலே 
புலிபோல வளருகிருர்‌ ; 
அஞ்சாறு வயததிலே ! 
அஞ்சாமல்‌ பேசுவாராம்‌. 
பள்ளியில்‌ கல்வி 
ஏழு ஈல்ல வயததிலே 
பள்ளிக்குத்‌ தானும்‌ வைத்தார்‌ ; 
எட்டு ஈல்ல வயததிலே 
எடுத்த ஓலைதான்‌ வாசித்தார்‌ 
ஒன்பதாம்‌ வயததிலே 
கொடிய கணக்குகள்‌ தான்‌ 
படித்தார்‌. (70) 
பத்து நல்ல வயததிலே 
பாரதங்கள்‌ தான்‌ படித்தார்‌ ; 
பதினொரு வயததிலே 
இலக்கணம்‌ தானும்‌ கற்றார்‌. 
பனிரெண்டு வயததிலே 
பல சாஸ்திரம்‌ தானும்‌ கற்றார்‌. 
பதிமூணாம்‌ வயததிலே 
அழகுபிள்ளை ஈனமுத்து, 
சகல படிப்புகளும்‌ படித்துக்‌ 
[கொண்டு, 
பள்ளியை விட்டுத்‌ தானும்‌ 
[வந்தார்‌. (80) 


வீரமும்‌ விவேகமும்‌ 


படிப்பு முடிந்தவுடன்‌, வீரப்புலி 
[ஈனமுத்து 

சிலம்ப அடி தானும்‌ கற்றார்‌. 

கன்னம்‌ களவு தானும்‌ கற்றார்‌. 

கூடுவிட்டுக்‌ கூடு பாயும்‌ 

கெட்ட ஓட்டம்‌, கெடிய ஓட்டம்‌, 

குட்ட ஓட்டம்‌ தானும்‌ கற்றார்‌. 

எல்லா வித்தையும்‌ தானும்‌ கற்று, 

பதிநாலாம்‌ வயத இலே 

பாரப்பிள்ளை ஈனமுத்து, 

பாயும்‌ புலிபோல இருந்தாராம்‌. 

(90) 
வீரப்பலி குரப்பலி, 
வெட்டும்புலி குத்தும்‌ புலி, 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


வீரப்புலிபோல இருந்தான்‌. 
பாவிமகன்‌ ஈனமுத்து, 
தந்திரத்தில்‌ கெட்டிக்காரன்‌ ; 
சமத்தன்‌ நல்ல கெட்டிக்காரன்‌ ; 
புத்தியிலே பெரியவன்தான்‌. 
முகனையுள்ள ஈனமுத்து, 
ஆண்டிருக்கு நாளையிலே-- 
நாராயணத்‌ தேவரும்‌, (100) 
நல்லதொரு பெண்கொடியாள்‌, 
கரிப்பி நல்ல பெத்தெடுத்த 
கட்டழகன்‌ ஈனமுத்து 
பாலோடே பண்ணையோடே 
பாக்கியத்தோட இருக்கயிலே-- 
சிரோட இருக்கயிலே 
சிலு£வந்து சேர்ந்ததையா. 


அம்பலவாண புரத்தில்‌ 
[திருமணம்‌ 


பதினாறு பிராயத்திலே 
பாரப்பிள்ளை ஈனமுத்து, 
சிங்கம்பட்டி ஆதிக்கத்தில்‌ (110) 
சிவனணைஞ்ச பெருமாள்‌ துரை-- 
ஆறில்‌ ஒன்று கடமை வாங்கி,” 
அசையாத மணியும்‌ கட்டி, 
ஆண்டிருக்கும்‌ நாளையிலே-- 
ஆனதொரு துரைமகளை, 
அம்பலவாண புரமதிலே 
முத்துஇருளப்பத்‌ தேவருக்குக்‌ 
கலியாணம்‌ செய்யலுற்றார்‌. 
கலியாணம்‌ கழிந்தவுடன்‌ 
கட்டுடனே இருக்கயிலே-- (120) 


காவல்‌ பணம்‌ 


முத்து இருளப்பத்‌ தேவர்‌ 
முகைனையுடன்‌ வாழும்‌ போது, 
காவல்‌ கட்டு கட்ட வேணும்‌ ; 
சவிக்கை காவல்‌” கட்ட வேணும்‌ ; 
தானே முத்துஇருளப்பத்‌ தேவர்‌ 
அரண்மனைக்குப்‌ போயி அல்லோ, 
அம்மான்‌ இடத்தில்‌ தெரியப்‌ 
[படுத்த, 
சிவனணைஞ்ச பெருமாள்‌ துரை 
வாசப்பிரதானியை வரவழைத்து, 


த உ இரா 11% 


வில்லுப்‌ பாட்டு 
வந்தார்கள்‌ துரையவர்கள்‌. (130) 


படை யெடுப்பு 


சிவல குதிரைக்குச்‌ சினிவைத்து, 
ஆனைப்படை அலங்கரித்து, 
சேனைப்படை தானும்‌ கொண்டு, 
கத்தி கேடயம்‌ கையிலெடுத்து, 
ஆயுத பாணி தானும்‌ கொண்டு, 
பூணு கெட்ன கம்பும்‌ கொண்டு, 
சிவனணைஞ்ச பெருமாள்‌ துரை 
படையோடு புறப்படுவார்‌. 
பானையக்‌ காரரும்‌, 
பதினெட்டு சுத்த வீரரும்‌, 
கொப்பறை தோப்பும்‌ விட்டு ; 
புளவக்‌ கல்லு! தனைக்‌ கடந்து ; 
களக்காடு! பாதை கூடி ; 
கொச்சி பொத்தை!” தனைக்‌ 
[கடந்து ; 
திருக்குறுங்குடி" பாதை கூடி; 
சூட்டு மலைப்‌ பொத்தை'* பாதை 
[கூ ட; 
வடக்கு வள்ளியூர்‌!” தலமதிலே-- 
வாராரே ஒரு முகமாய்‌. 
தேனிருந்து மழை பொழியும்‌ (150) 
தெற்கு வள்ளியூர்‌ தானும்‌ 
[ வந்தார்‌. 
அத்தாளம்‌!” அலங்கரித்து, 
பித்தாநாள்‌!” காலத்திலே 
ஆணைக்கண்டால்‌ ஆணழகன்‌ 
அழகு பிள்ளை ஈனமுத்து, 
வல்லயத்தில்‌ கெட்டிக்காரன்‌, 
மானிடத்தில்‌ கண்டதில்‌. 
வெட்டும்புலி குத்தும்‌ புலி, 
வீரப்புலி சூரப்புலி, 
ஆணைக்‌ கண்டால்‌ ஆணழகன்‌ 
(160) 


(140) 


அழகுபிள்ளை ஈனமுத்து 
ஆகதக்க ஒன்றாய்‌ கூடி, 
வள்ளியூர்‌ தலமும்‌ விட்டு ; 
வாய்த்த இடகாடு விட்டு ; 
சிவனணைஞ்ச பெருமாள்‌ துரை, 
செல்லப்பிள்ளை ஈனமுத்து, 
பாளையக்‌ காரர்களும்‌, 


பதினெட்டு சுத்த வீரர்களும்‌, 
பசைபதி நாடும்‌!” விட்டு 
போரறார்கள்‌ ஒரு முகமாய்‌. 
கன்னியா குமரியுட'” 
கட்டான வழியுமிட்டு ; 
அம்பலவாண புரமதிலே* 0 
அருமை மருமகன்‌ வீடதிலே-- 
போய்ச்சேர்ந்தார்கள்‌. 
அரமனையார்‌ அம்மானைக்‌ கண்ட 
[வுடன்‌, 


(170) 


தண்டு தாம்பூலம்‌ 
தானும்‌ வைத்துக்‌ கண்டார்கள்‌.” * 
அத்தாளம்‌ அலங்கரித்து, 
பித்தாநாள்‌ காலத்திலே 
சேனைப்‌ படை அலங்கரித்து, 
கத்திக்‌ கேடயம்‌ எடுத்துக்‌ 
(கொண்டு, 
வேல்களும்‌ ஈட்டிகளும்‌ 
வீச்சருவாள்‌ தானேயெடுத்து, 
போறார்கள்‌ ஒருமுகமாய்‌. 


(180) 


முப்பந்தல்‌ போர்‌ 
அம்பலவாணபுரம்‌ கடந்து, 
சிவனணைஞ்ச பெருமாள்‌ துரை-- 
செப்பந்தல்‌ மொழி மடவார்‌ 
முப்பந்தல்‌? போய்ச்‌ சேர்ந்து, 
கச்சை கெட்டி இடையிறுக்‌க, 
(190) 
கத்தி போர்கள்‌ செய்ய வேனும்‌. 
அப்படி இருக்கின்‌ ற வேளையிலே - 
மலையாளம்‌ பொன்பாண்டித்‌ 
[தேவர்‌ 
படையோடு வருகின்றாரே. 
ஆரவாய்‌ மொழியும்‌”? விட்டு 
வாராரே ஒரு முகமாய்‌. 
அவர்கள்‌ கச்சை கட்டி இடை 
[யிறுக்கி, 
ஆயுத பாணியோட வந்து 
[சேர்ந்தார்‌. 
முப்பந்தல்‌ வந்தார்கள்‌, 
சண்டைகள்‌ செய்யலுற்றார்‌. (200) 
இவரை அவர்‌ அடிக்க, 
அவரை இவர்‌ அடிக்க, 


1] 


இவர்கள்‌ அவரை வெட்ட, 
அவரை இவர்கள்‌ வெட்ட, 
ஆருவாய்‌ மொழி வாசல்‌ மட்டும்‌ 
ஆடு டொப்‌ போல வெட்ட, 
வெட்டிக்‌ குமித்தாரே அரண்‌ 
[மனையார்‌; 
பக்கத்திலே நின்று கொண்டு 
வெட்டினானே ஈன முத்து; 
தந்திரமாய்‌ நின்றல்லவோ; (210) 
சாச்சானே படையை எல்லாம்‌, 
அடித்தாரே ஈனமுத்து ; 
உயிர்களும்‌ மருக மருக 
[அடித்தாரே. 
அடித்த அடி பொறுக்காமல்‌ 
அடியோட ஓடிப்போனார்‌. 
சண்டாள ஈனமுத்து 
துரத்தியங்கே அடிக்கிறானே. 
* வெங்கல பாத்திரக்‌ கடைக்குள்‌ 
மதயான போல” வே?* 
போய்ச்சேர்ந்தார்‌ ஈனமுத்து. 
(220) 
பாவி அடித்தாரே கண்கிறங்க. 


ஈனமுத்து சிங்கம்பட்டி செல்லல்‌ 


அங்கே காவல்களும்‌ கட்டிக்‌ 
[கொண்டு, 
வாரார்கள்‌ ஒருமுகமாய்‌. 
முப்பந்தல்‌ வழியும்‌ விட்டு, 
வாரார்கள்‌ சேனைகளும்‌. 
அம்பலவாண புரமதிலே-- 
வந்தார்கள்‌ படைகள்‌ எல்லாம்‌. 
ஆகதக்க ஒன்றாய்‌ கூடி, 
அத்தாளம்‌ அலங்கரித்து, 
ஆறுமாச காலமதாய்‌, 
சிவனணைந்த பெருமாள்‌ 
சமூன்‌ சிங்கம்பட்டி போய்ச்‌ 


(230) 


. /சேர்ந்தார்‌. 

அப்படியே ஈனமுத்து 
அந்தச்‌ செய்தியைத்‌ தான 
றிந்து 


போய்‌ வாரேன்‌' என்று சொல்லி, 
புறம்பட்டான்‌ ஈனழுத்து. 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


வழியனுப்பித்தார்‌ ௮ரமனையில்‌. 
“போக வேண்டாம்‌ போக 
[வேண்டாம்‌ 
புத்தியுள்ள ஈனமுத்து. (240) 
அரமனையில்‌ இருக்கவேணும்‌, 
வாசப்‌ பிரதானியாய்‌ இருக்க 
[இருக்கவேணும்‌. 
ஒருநாள்‌ ஒரு பொழுது 
உன்னை வைத்து பாராமல்‌ 
[இருப்பேனே 2 £” 
அரமனயில்‌ சூரப்புலி ஈனமுத்து 
அப்படிஇருக்கின்ன வேளையிலே-- 


ஜமீனுக்கெதிராகச்‌ சதி 
அம்பலவாணபுரம்‌ ஆண்டிருக்கு 
[நாளயிலே-- 
முத்து இருளப்பத்தேவருட 
முகனையுள்ள ஈனமுத்து, 
அம்பலவாண புரத்தாரும்‌, 
ஆறுபங்கு நாட்டாரும்‌, 
பெத்தார்‌ புறந்தாருபோல்‌ 
கூடி. இருந்தார்கள்‌ இருபேரும்‌. 
அப்படி இருக்கின்ன வேளையிலே- 
ஆதிக்கம்‌ சங்கர உடையாரும்‌, 
சங்கர உடைய அம்மாளும்‌, 
தானும்‌ இருக்கும்‌ வேளையிலே-- 
அத்தாள நல்லூர்‌ 2 
கள்ள வெண்ணியை 
[வரவழைத்து, 
சங்கர உடைய அம்மாளும்‌ (260) 
தானே செய்தி சொல்லுவாளாம்‌! 
“என்ன செய்தி, என்ன காரியம்‌ 2” 
என்று கேட்டான்‌ கள்ள 
[வெண்ணி. 
வடக்கஅரமன துரையும்‌ நல்ல 
தலயறுத்துப்‌ போட வேணும்‌!” 
தானே சேதி சொல்லுவாளாம்‌. 
அவன்‌ “ஆமென்‌'று சம்மதித்து, 
“எட்டு நாளைக்குள்ளே - 
[தலயறுத்து 
தாரேன்‌” என்று சொன்னானே ! 
சங்கர உடைய அம்மாளுக்குச்‌ 


(250) 


வில்லுப்‌ பாட்டு 


சந்தோசம்‌ தானும்‌ வந்து, 
பண்ணை பாட்டம்‌ தாரேன்‌; 
[என்றும்‌ 
உன்னைப்‌ பக்கத்திலே வைத்துக்‌ 
(கொள்வேன்‌. 
பாரப்பிள்ளை கள்ள வெண்ணி 
என்மனம்‌ போல முடித்தா 
[யானால்‌, 
உன்னை ஒருக்காலமும்‌ மறக்க 
மாட்டேன்‌ ! 
என்று சொன்னாளே சங்கர 
[உடைய அம்மாளும்‌ 
அப்படி இருக்கின்ன சமயத்திலே- 


சதிக்குச்‌ சதி 
ஆணைக்கண்டால்‌ ஆணழகன்‌ 
அழகு பிள்ளை ஈனமுத்து (280) 
அரமனயில்‌ சாப்பிட்டு, 
அந்தச்‌ செய்தியைத்தான்‌ 
[அறிந்தார்‌ 
பெரியசாமி துரையிடத்தில்‌ 
வீரப்புலி ஈனமுத்து, 
“உங்கள்‌ தலையறுத்துப்‌ 
[போடுதற்கு 
துப்புவந்தது என்னிடத்தில்‌” 
என்று சொன்னாரே ஈனமுத்து. 
துரையவர்கள்‌ சொல்லுகின்றார்‌ : 
“ இந்த கள்ளனத்தான்‌ புடிக்க 
[வேணும்‌ ? 
என்று சொன்னார்கள்‌ 
[சமீன்தாரும்‌. (290) 
ஈனமுத்து * ஆமென்று சம்மதித்து 
புறப்பட்டார்‌ அரமனையாரும்‌ ; 
சிவலக்‌ குதிரைக்குச்‌ சீனி வைத்து 
புறப்பட்டார்‌ காவலரும்‌. 
குடிகெடுத்த ஈனமுத்து 
தானும்‌ போனார்‌ ஈனமுத்து. 
சிறப்புடனே போகையிலே-- 
எட்டோட எட்டு நாளாய்‌ 
தானும்‌ இருந்தார்‌ ஈனமுத்தும்‌. 


கைதானான்‌ கள்ள வெண்ணி 
அத்தராத்திரி வேளையிலே--(300) 


ஆன நல்ல சாமத்திலே-- 
தலையை அறுக்க வேணுமென்று, 
கள்ள வெண்ணி தானும்‌ வந்தான்‌. 
வருகின்ற சமயத்திலே 
கண்டாரே ஈனமுத்து. 
கண்டவுடன்‌ கள்ள வெண்ணி 
மச்சிமேல்‌ ஏறிக்‌ கொண்டு, 
தானும்‌ இருந்தான்‌ கள்ள 
[வெண்ணி. 
கதவை நல்ல துறந்துகொண்டு, 
முக்கு முக்காய்‌”* தேடுகிறான்‌ ; 
(310) 
இருட்டில்‌ மச்சி மேல்‌ ஏறி பார்த்‌ 
[தான்‌. 
பார்த்த அந்த சமயம்‌ நல்ல 
கள்ள வெண்ணியும்‌ தானும்‌ கண்‌ 
[டான்‌. 
கைப்பிடியாய்‌ பிடித்துக்கொண்டு, 
பாயும்புலி ஈனமுத்து 
மொழியோட மொழியெடுத்து, 
கெட்டினார்கள்‌ கையிரண்டும்‌. 
அழகு பிள்ளை ஈனமுத்து 
கொண்டு வந்தார்‌ அரமனயில்‌. 
அத்தாள நல்லூர்‌ கள்ளவெண்ணி 
[320 
கள்ள முழி முழிக்கிறானே. 
சென்னயில்‌ அடித்த அடி 
பல்லுகளும்‌ உடைந்து போச்சு. 
அழகு பிள்ளை ஈனமுத்து 
டேசன்யிடம்‌* தெரியப்படுத்தி 
கொண்டு போனார்கள்‌ போலீஸ்‌ 
[காரரும்‌. 
செம்மதீர்ப்பு செய்துபோட்டு, 
வாரார்கள்‌ துரையவர்கள்‌. 
பேர்‌ பெரிய ஈனமுத்தும்‌ 
வாரார்கள்‌ ஒருமுகமாய்‌. (330) 


ஈனமுத்துக்கு அதிகாரம்‌ 
அத்தாள நல்லூர்‌ விட்டு 
சேர்ந்தாரும்‌ சனத்தாரும்‌, 
சிங்கம்பட்டியில்‌ வந்து சேர்ந்தார்‌. 
பெரியசாமி துரையும்‌ பார்த்து, 
பேர்‌ பெரிய ஈனமுத்தை, 


10 


செய்தி சொல்வாராம்‌ துரைய 
[வர்கள்‌ : 
“ அஆவத்துக்கு உதவப்பட்ட 
ஆணழகன்‌ ஈனமுத்து ! 
உன்னாலே என்தலை திரும்பவும்‌ 
எழுதினான்‌ பிரமதேவன்‌. (340) 
உனக்கு மேமுதலும்‌ 
உண்டாக்கித்‌ தருவேன்‌” என்றார்‌. 
“கும்பிடும்‌ கம்பளியும்‌ எனக்கு 
[என்று, 
மத்த அதிகாரம்‌ உனக்கே 
[யென்று,*ூ 
அண்ணன்தம்பி போல்‌ இருக்க 
[வேணும்‌ !” 
சொன்னார்கள்‌ துரையவர்கள்‌. 
“ஆணை பிரமாணம்‌ பண்ண 
(வேணும்‌, 
இருவிளக்கு உப்பு பால்‌ வெடி 
வேல்கத்திபிரமாணம்‌ பண்ண 
வேணும்‌.” 
ஆணை பிரமாணம்‌ பண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌: (350) 
ஆண்டு இருக்கிறான்‌ ஈனமுத்து. 
எதிரிகள்‌ அடங்கினர்‌ 


அப்படி இருக்கிற வேளையிலே-- 
ஆறுபங்கு நாட்டாரும்‌ 
சங்கரஉடைய அம்மாளும்‌, 
இருகையும்‌ ஒன்றாய்‌ நின்று, 
பெரியசாமி துரையிடத்தில்‌ 
சண்டை சல்லியம்‌”! தானும்‌ 

[வந்து, 
பட்டம்‌ எனக்கு உனக்கு யென்றார்‌. 
பட்டண வியாச்சியம்‌ 


பெரியசாமி துரையவர்கள்‌ 
ஈனமுத்து தேவருமாய்‌-- (360) 
“பட்டண வியாச்சியம்‌ பண்ண 
[வேணும்‌” 
என்று சொல்லியல்லோ சமீம்‌ 
ல > [தாரும்‌, 
சுத்தவீரன்‌ ஈனமுத்தும்‌, 
பய்நிறைய பணத்தைக்‌ கெடடி, 
சறப்புடனே புறப்படுவார்‌ : 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


பட்டண வியாச்சியம்‌ செய்து 
[கொண்டு, 
பாரப்பிள்ளை ஈனமுத்து 
பெரியசாமி துரைபேர்க்கு, 
பட்டமென்று உத்தரபேத்து, 
கொண்டுதான்‌ வந்தார்கள்‌. (370) 


மொட்டை மனு 


அப்படி இருக்கின்ன வேளையிலே 
அரமனையில்‌ உத்தபிள்ளையாய்‌ 
[இருந்தார்‌. 
வீரகோட்கார ரெல்லாம்‌?” 
எழுதினார்கள்‌ மொட்டைமனு. 
கச்சேரி அடியாள்‌ வந்து, 
குடித்தனக்காரர்‌ வந்து, 
அரமனயில்‌ சாடி சொல்ல; 
அகுமான வார்த்தை கேட்டவுடன்‌ 
துரையவர்கள்‌ வெக்கப்பட்டு, 
“என்ன சொல்வேம்‌, ஏது சொல்‌ 
[வேம்‌ . (380) 
அண்ணன்‌ தம்பிபோல்‌ இருந்த 
[துக்கு 
மானபங்கம்‌ செய்து போட்டான்‌.” 
உறவும்‌ பகையும்‌ 
அப்படி இருக்கின்ன வேளையிலே- 
பின்னும்‌ வந்து கோள்‌ சொன்னார்‌ 
(கள்‌ 
மனவருத்தம்‌ உண்டாகி, பெரிய 
[சாமி துரையவர்கள்‌ 
வாய்துறந்து சொல்லுகின்றார்‌; 
குடிகெடுத்த ஈனமுத்தை, 
கூப்பிட்டு சொல்லுகின்றார்‌ : 
சீரோட இருக்கயிலே-- 
சிலுவு வந்து வளைந்தய்யா.(390) 
பெரியசாமி சமீந்தாருக்கும்‌ 
ஈனமுத்து தேவருக்கும்‌ 
மனஸ்தாபம்‌ தானும்வந்து, . 
“அரமனயில்‌ விட்டு வெளியில்‌ போ 
படிவாங்கிக்‌ கொண்டு போ, 
[ என்றார்‌. 
அப்போது ஈனமுத்து ்‌ 


“வாசப்படியா?” என்று கேட்டார்‌. 


வில்லுப்‌ பாட்டு 


“உன்மாமன்‌ மச்சினன்‌ வீடுபோய்‌ 
சமயல்‌ செய்து சாப்புடென்றார்‌. 
அப்போது ஈனமுத்தும்‌-- (400) 
“அருவா புடியோ 2” என்று கேட்‌ 
[டார்‌. 
துரையவர்கள்‌ சொல்லுகின்றார்‌ : 
“மெத்தநல்ல பெரியவர்தான்‌ !? 
அப்போது ஈனமுத்து சொல்லு 
[கின்றார்‌ : 
“மலையில்‌ இருக்கின்றார்‌ பெரியவர்‌ 
[தான்‌்‌ 
என்று கேட்டார்‌ ஈனமுத்து: 
பெரியசாமி துரையுமங்கே-- 
“கண்ணில்‌ முழியாதே!” என்று 
[கேட்டார்‌. 
அப்படியே ஈனமுத்து 
ஆனமொழி கேட்டவுடன்‌ 
சண்டை வந்த போது, . 
தான்‌ இருக்கக்‌ கூடாது ; 
பக்கத்திலே இருந்து கொண்டு, 
மாமன்‌ மச்சினன்‌ வீடுபோய்‌ 
அண்டைவீட்டில்‌ தான்‌ இருந்து 
ஆணழகன்‌ ஈனமுத்து, 
ஒருமாதம்‌ தானும்‌ இருந்தார்‌. 
“நரமள்‌ ஊருக்குப்‌ போக 
[வேணும்‌!? 
வீடுநோக்கி ஓடிவந்தார்‌ 
சிங்கம்பட்டி ஊரும்‌ விட்டு 
வாராரே ஓர்‌ முகமாய்‌. (420) 
கொப்பறை கதோப்பும்‌ விட்டு ; 
பொளவக்கல்லு பாதை கூடி ; 
பச்சையாறு பாதை கூடி; 
களக்காடு தனைக்கடந்து ; 
கொச்சி பொத்தை பாதை கூடி; 
திருக்குறுங்குடி தானும்‌ வந்து ; 
ஆற்றில்‌ காலத்திலே நானம்‌ 
(செய்து; 
இருமலை நம்பியை சேர்வை 
(செய்து; 
சூட்டு பொத்தை பாதை கூடி ; 
வடக்கு வள்ளியூர்‌ தலமும்வந்து ; 
[(430) 


11 


திருமலைப்பாறையைச்‌ சுற்றி 
(வந்து; 
சுப்பிரமணியரை சேர்வை 
[செய்து ; 
வாராரே ஒருமுகமாய்‌. 
தேனிருந்து மழைபொழியும்‌ 
தெக்கு வள்ளியூர்‌ தானும்‌ 
[ வந்தார்‌. 
விருந்தும்‌ மகிழ்வும்‌ 
இராமுத்‌ தேவர்‌ வீடு வந்தார்‌. 
“அத்தான்‌ வாருங்கள்‌ /? என்று 
[சொல்லி, 
ஆசனங்கள்‌ தானும்‌ செய்தார்‌. 
வெத்திலை தாம்பூலம்‌ தானும்‌ 
[போட்டார்‌. 
எண்ணை தேய்த்து முழுகிக்‌ 
[ கொண்டு, (440) 
இருவத்தொரு வகைக்‌ கறியும்‌ 
பாங்குடனே சமையல்‌ செய்து, 
கோழிக்கறி தானும்‌ வைத்து, 
தலைவாழை இலையும்‌ போட்டு, 
இலையில்‌ சாதம்‌ கறிதான்‌ 


(படைத்து, . 


அதன்மேல்‌ கோழிக்கறி தான்‌ 
(வைத்து, 
இலை நிறையப்‌ படைத்தார்கள்‌.“ 


தேடிவந்த உள்ளோலை 


சாப்பிட்டு இளைப்பாறி தாம்பூலம்‌ 
-  [தரிக்கும்போது, 

எழுதி விட்டாளே உள்ளோலை. 

ஓலையைப்‌ பார்த்துக்‌ கொண்டு, 

[ (450) 
அழகு பிள்ளை ஈனமுத்து-- 
பெருமூச்சு விட்டுக்‌ கொண்டு, 
சம்பங்கி எண்ணை தேய்த்து, 
தலைசிவி கட்டிக்‌ கொண்டு, 
பட்டு லேஞ்சி தலையில்கெட்டி, 
சோமன்‌ துப்பட்டா மேலே 

(போட்டு, 
சுங்குல்‌ உருமா தானும்‌ கெட்டி, பி 
சிங்கம்‌ பட்டிக்குப்‌ புறப்படுவார்‌. 


35 தத கபக்‌ 
அர ட தில்‌ ட்‌ உரத்தக்‌ ட 


12 


தடையும்‌ மீறலும்‌ 


“போய்‌ வாரேன்‌,” என்று சொன்‌ 
னார்‌. 
இராமுத்தேவர்‌ சொல்லுகின்றார்‌: 
[ (460) 
* “போக வேண்டாம்‌! போக வேண்‌ 
[டாம்‌ ! 
புத்தியுள்ள அத்தானே ! 
எண்ணைத்‌ தடையாய்‌ இருக்கு ! 
போகவேண்டாம்‌ புத்திமானே'"்‌ 
அண்ணன்மார்கள்‌ தம்பிமாரு 
என்று சொன்னார்‌, 'போக வேண்‌ 
[டாம்‌ !? 
எல்லா பேர்களும்‌ தான்‌ தடுத்‌ 
[தார்‌. 
தடுத்ததைக்‌ கேட்டுக்‌ கொண்டு, 
அழகு பிள்ளை ஈனமுத்து 
சொல்லுகின்றார்‌ வாய்‌ தொறந்து; 
[—(470) 
“எத்தனையும்‌ சொன்னாலும்‌ 
போகாமல்‌ இருக்க மாட்டேன்‌ 
[கான்‌ 
“*இச்சணமே நானும்‌ போணும்‌. 
என்‌உயிரே போனாலும்‌ இருக்க 
[மாட்டேன்‌. 
“இச்சணமே போக வேணும்‌.” 
“சொன்ன சொல்லைத்‌ தட்டிப்‌ 
ட்போட்டு, 
புறப்படுகிறார்‌ வீரப்புலி. 
ஆசையால்‌ வந்த விளைவு 
வள்ளியூர்‌ தனைக்கடந்து; 
வடக்கு வள்ளியூர்‌ பாதை கூடி; 
ஏர்வாடி? பாதை கூடி; (480) 
உடன்காட்டு”” பாதை கூடி ; 
வடிவச்சி மலை?? விலக்கு மிட்டு; 
ஊச்சி குளம்‌? பாதை கூடி; 
போனாரே காட்டுப்‌ பாதை. 
கோட்டைக்‌ கரை” 'விலக்கு மிட்டு; 
உப்பாத்துப்‌ பாதை** கூடி; 
பச்சையாறு கொச்சி குளம்‌ 
பய்ப்ப கேரி*” பாதை கூடி; 
பொழவக்கல்லு பாதை கூடி; 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


சேழைய பட்டர்‌ மடமும்‌** 
[விட்டு; (490) 
திரவியப்‌ பொத்தை*” பாதை 
கூடி; 
கொப்பற தோப்பதிலே-- ந 
வீரப்புலி ஈனமுத்தை, 
கூடரெண்டு பேருமாக 
மலையாம வாறண்டு வந்து, 
சேவிக்கும்‌ மூணுபேரும்‌, 
காவல்‌ காரரும்‌ கண்டு வளைந்து-- 
தந்திரமாய்ப்‌ பிடித்தார்கள்‌ 
கொப்பறை தோப்பதிலே-- 
கிழக்குமுகமாய்‌ இருக்கும்போது, 
வெத்திலை போடும்போது, (500) 
சண்டாள சேவுகரும்‌ 
தந்திரமாய்‌ வளைந்து, 
பொறத்தை நின்று பதிபோட்டுப்‌ 
[ பிடித்தார்‌. 
கவுலாகக்‌*£ கண்டு பிடித்தார்‌, 
புடித்தவுடன்‌ ஈனமுத்தை, 
மொழியோட மொழியெடுத்து, 
மூணு கெட்டாக்‌ கெட்டினானே. 
கெட்டி நல்ல கொண்டு போருரே. 
பாச்சகயிறு போட்டு புடித்துக்‌ 
[கொண்டு, (510) 
வீரப்புலி முன்னுமாகப்‌ போறா 
(ராம்‌. 
சேவுகர்‌ பாச்சகயிறு போட்டு 
[கொண்டு போறார்‌. 
முன்னும்‌ பின்னுமாகப்‌ போறார்‌ 
[கள்‌. 
தவறுக்கு வருந்தல்‌ 
அப்போது ஈனமுத்து 
வாய்தொ றந்து சொல்லுவாராம்‌: 
“வீடுவிட்டு வரும்போது 
நிலைப்படிதலையில்‌ தட்டுயது; 
அதையும்‌ பாராமல்‌ பாவி, 
அறியாமல்‌ வந்தேனே ! 
முத்தத்தில்‌ வரும்‌ போது, 
வலது பெருவிரல்‌ தட்டிமாம்‌.(520) 
வீடுவெட்டு வெளியேறி போக 
[யிலே 


வில்லுப்‌ பாட்டு 


வீச்சுளி கத்தினதாம்‌. 

ஓரடி வைத்து ஈரடிவைக்கயிலே— 

காகமும்‌ இடமாச்சே. 

ஈரடிவைத்து வரும்போது அங்கே 

கருடனும்‌ வலமாச்சே. 

ஊருக்குள்‌ இந்தச்‌ சமனம்‌ 

வந்ததும்‌ என்ன விதியோ? 

அதையும்‌ விட்டு மேக்க வரும்‌ 
[போது 

பாப்பானும்‌ எதிரே வந்தான்‌. 

[ (530) 
போகக்‌ கூடாது என 
மறித்தார்கள்‌ எல்லோரும்‌. 
அந்தச்‌ சொல்லையும்‌ கேளாமல்‌ 
இப்படி மன வருத்தப்பட்டுக்‌ 

[கொண்டு 
என்ன செய்வேம்‌? ஏது செய்‌ 
[வேம்‌? 
ஒருத்தரை நானடித்தேன்‌ 
அதுக்கு என்னை அடிக்கிறானே! 
தந்திரமாய்‌ வந்து என்னையும்‌ 
[பிடித்து 
தொந்தரவு செய்கிறானே ! 
நேரடியா என்னைவந்து பிடித்தாக்‌ 
: [கால்‌—(540) 
இரு துண்டா போட்டிடுவேன்‌. 
அவன்‌ வந்ததும்‌ எனக்கு 
லேசா தெரிந்தாக்கால்‌-- 
கிட்டத்தில்‌ வருவானோ? 
இவனிடத்தில்‌ அம்புடும்படியா 
ஊழ்வினைப்‌ பயமோ ? 
“ஆறுக்கு இருந்தாலும்‌ சாக 
[வேணும்‌]! 
நூறுக்கு இருந்தாலும்‌ போக 
வேணும்‌” 
மனதை நல்ல தேத்திக்‌ கொண்டு, 
அழகு பிள்ளை ஈனமுத்து, (550) 
“என்கூட வாருங்கள்‌,” என்று 
போருரே வேகமதாய்‌. 
பணகுடியில்‌ சிறை 
கொப்பற தோப்பும்‌ விட்டு; 
சேழையர்‌ பட்டர்‌ மடமும்‌ விட்டு; 
ஈ—2 


13 


பொழவக்கல்லு பாதை கூடி; 
பச்சையாறு தலமும்‌ விட்டு; 
கருவலங்‌ குளம்‌ “* பாதை கூடி; 
களக்காடு விலக்கு மிட்டு; 
கொச்சிபொத்தை பாதைகூடி; 
திருக்குறுங்குடி ஊரும்‌ விட்டு; 
(560) 
வள்ளியூரான்‌ காலும்‌ விட்டு; 
நரிப்பாறை பாதை* £ கூடி; 
பணகுடி“ தானும்‌ வந்து; 
இராமலிங்கர்‌ ஈசர்‌ வாசல்‌ 
போனார்கள்‌ எல்லோரும்‌. 
கோவில்‌ கதவைத்‌ தான்துறந்து, 
உள்ளே தள்ளி அடைத்துப்‌ 
(போட்டு? 
வாசல்படியில்‌ தலையை வைத்து, 
படுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
விலங்கொடித்த பறவை 
வேளை நல்ல வேளையிலே (570) 
இருட்டு அத்த சாமத்திலே 
வீரப்புலி ஈனமுத்து 
உறக்க சமயம்‌ பாத்து, 
வல்லமையில்‌ கெட்டிக்காரன்‌ 
கெட்டை நிமித்துக்கொண்டு, 
குதிரை முழை கூடாரமுள்ளை 
கக்கத்திலே இடுக்கிக்கொண்டு, 
மதிலேறி குனிந்துகொண்டு, 
முன்பாக வந்து நின்றான்‌. 
சொல்லுகிறான்‌ வாய்‌ தொறந்து : 
(580) 
“போறேண்டா புள்ளிகளே,” 
என்று சொல்லவும்‌ ஈனமுத்து-- 
சேவுகன்‌ திடுக்கென்று 
சேவிகனும்‌ சொல்லுவானாம்‌: 
“கட்டின கட்டையெல்லாம்‌ 
எவர்கள்‌ அவுத்தார்கள்‌: 
என்னமோசம்‌ தெரியலியே! 
என்று சொல்லி சேவுகரும்‌-- 
பிடிக்க வேணுமென்று 
ஓடினான்‌ சேவகனும்‌. (590) 
ஓடியங்கே மறிக்கும்‌ போது, 
சுத்தவீரன்‌ ஈனமுத்து 


பர்கர்‌ பட்டத்‌ 


14 


கக்கத்திலே இடுக்கி டருந்தமுளை 
முகத்திலே தானெறிந்தான்‌. 
எறியும்‌ அந்த சமயத்திலே-- 
முன்யெட்டி மறிக்கும்‌ போது, 
முழைய கொண்டு தானெஜறிக்‌ 
[தான்‌. 
எறிந்து கீழே தள்ளிப்போட்டு, 
இரட்டி அவனை அடித்தான்‌. 
அடித்த அடி பொறுக்காமல்‌ (600) 
பல்லுகளும்‌ தான்‌ உடைத்து, 
சுத்தவீரன்‌ ஈனமுத்து 
இங்கே நிக்கக்‌ கூடாதென்று, 
அத்தராத்திரி வேளையிலே, 
பணகுடி தலமும்‌ விட்டு; 
பொன்னிமேடு பாதைகூடி; 
பாலத்து ஓடையும்‌ விட்டு; 
அத்தராத்திரி வேளையிலே 
வள்ளியூரு தானும்‌ வந்தார்‌. 
வள்ளியூரில்‌ திட்டமிடல்‌ 
சுப்பிரமணிய கோனார்‌ வீட்டில்‌ 
(610) 
போய்‌ இருந்தான்‌ ஈனமுத்து. 
சுப்பிரமணிய கோனார்தான்‌ 
[கேக்கார்‌ : 
“எங்கேயிருந்து எங்க வந்தீர்‌ 2 
அத்தராத்திரி சாமத்திலே, 
மன்னருடே ஈனமுத்து !” 
அன்று சொன்னார்‌ ஈனமுத்து: 
அத்தராத்திரி வேளையிலே 
இராமதேவரை வரவழைத்தார்‌. 
அய்யம்பெருமாள்‌ தேவரை 
[வரவழைத்து, 
வந்தார்கள்‌ கோனார்‌ வீட்டில்‌. (620, 
“என்ன செய்தி? என்ன காரியம்‌?” 
என்று விசாரித்தார்‌ ரெண்டு 
பேரும்‌. 
உத்தபிள்ளை ஈனமுத்து 
உத்தகாரியம்‌ சொல்லுவானாம்‌, 
நடந்ததெல்லாம்‌ சொல்லுவானாம்‌. 
கேட்டு முடித்தவுடன்‌ பதில்‌ 
சொல்லுகின்றார்‌ ரெண்டு பேரும்‌ : 
நான்‌, 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


போகவேண்டாம்‌ போகவேண்‌ 

[டாம்‌, 
சொன்ன சொல்லை கேளாமல்‌!” 

[ (630) 
அவரைக்கட்டி இவர்‌ அழுதார்‌; 
இவரைக்‌ கட்டி அவர்‌ அழுதார்‌ ! 
அப்படி இருக்கின்ற வேளையிலே - 
அழகு பிள்ளை ஈனமுத்து, 

“இச்சணமே தானுமென்னை 
இவ்விடம்விட்டு கடத்தவேணும்‌. 
மறுகால்‌ குறிச்சியிலே-- 
பிச்சகண்ணு தேவர்‌ வீட்டில்‌ 
இச்சணமே கொண்டு போய்‌ 
இருபேரும்‌ விட வேணும்‌ !” 
ஆணழகன்‌ சொன்னபோது-(640) 
ஆமென்று சம்மதித்து, 
அச்சணமே புறப்படுவார்‌. 
மறுகால்‌ குறிச்சிக்குப்‌ பயணம்‌ 
மூணுபேரும்‌ ஒண்ணாக 

வள்ளியூர்‌ தலமும்‌ விட்டு; 
மங்கம்மாள்‌ சாலை! வழி 
போறார்கள்‌ மூணு பேரும்‌. 
கணியான்‌ பாறை?” பாதைகூடி, 
போறார்கள்‌ ரோட்டு பாதை. 
கணவதி அடப்பு”£” வழி 

வடக்கு வள்ளியூர்‌ தலமும்விட்டு ; 

[(650) 
அய்வறாசா கோட்டை“ விட்டு; 
மூன்றுயொகம்‌ கொண்டானை 5 
சேர்வை செய்து; 
கண்ணுப்புளி££ பாதை கூடி! 
போரறார்கள்‌ மூணு பேரும்‌. 
பெருமணைஞ்சி”£* தானும்‌ விட்டு; 
நாட்டாறு தனைக்‌ கடந்து; 
வாவிகுளம்‌ தன்னை விட்டு; 
வெள்ளமடம்‌£? பாதை கூடி: : 
நாங்குநேரி! தலமும்‌ விட்டு: (660) 1 
மறுகால்‌ குறிச்‌சி* தானும்‌ 

வந்தார்‌. i 
பீச்சகண்ணு தேவர்‌ வீட்டில்‌ i 
போறார்கள்‌ மூணுபேரும்‌. ்‌ 
சாப்பிட்டு இளைப்பா றி, | று 


வில்லுப்‌ பாட்டு 


வெற்றிலைத்‌ தாம்பூலம்‌ போட்டுக்‌ 
[கொண்டு, 
இசாமுத்தேவரும்‌ அய்யம்‌ பெரு 
[மாள்‌ தேவரும்‌ 
தெக்கு நோக்கிப்‌ புறப்பட்டார்‌ 
[கள்‌. 
வரும்போது சொன்னார்கள்‌, 
“இந்த வீட்டைவிட்டு போகாதே” 
யென்று சொன்னார்கள்‌ ரெண்டு 
[ பேரும்‌. (670) 
ஆம்யென்று சம்மதித்தார்‌, 
உத்தபிள்ளை ஈனமுத்து. 
இராமுத்‌ தேவரும்‌ அய்யம்‌ பெரு 
[மாள்‌ தேவரும்‌ 
தெக்கு வள்ளியூர்‌ தானும்‌ 
[வந்தார்‌. 


ஆபத்தின்‌ அழைப்பு 
பித்தா நாள்‌ காலத்திலே 
சாப்பிட்டு இளைப்பாறி 
அழகு பிள்ளை ஈனமுத்து, 
“சிங்கம்பட்டி போய்‌ வாரேன்‌ 
இச்சணமே போகவேணும்‌ ! 
உயிர்‌ போனாலும்‌ அங்கே 
[போணும்‌/ (680) 
தடையில்லாமல்‌ போகவேணும்‌!” 
என்று சொன்னார்‌ ஈனமுத்து. 
பிச்சகண்ணுத்‌ தேவரும்‌ 
வாய்‌ துறந்து சொல்லுகின்றார்‌ : 
“அவர்‌ சொன்னதெல்லாம்‌ கேட்‌ 
[டுக்கொண்டு, 
இப்பம்‌ போகவேண்டாம்‌! போக 
[வேண்டாம்‌! 
சுத்த வீரன்‌ ஈனமுத்து, 
சொன்ன மொழி கேளாத 
சுத்தவீரன்‌ ஈனமுத்து, 
மந்திரத்தில்‌ பெரியவனாம்‌ ஈன 
[மூத்து, (690) 
தந்திரத்தில்‌ பெரியவனாம்‌ 
சமத்து நல்ல ஈனமுத்து, 
கிருபையுடன்‌ தானும்‌ பாத்து-- 
சமத்து நல்ல கெட்டிக்காரன்‌ 
தனக்கு வாரது அறியாமல்‌ 


15 


சொன்ன சொல்லு கேளாமல்‌ 
அழகு பிள்ளை ஈனமுத்து, 
போகவேண்டாம்‌ என்றுசொல்ல 
போணுமென்று சொல்லலாமோ? 
என்று கேட்டாரே பிச்சகண்ணு 
[தேவர்‌. (700) 
சண்டாளன்‌ ஈனமுத்து 
தனக்கு வாரது அறியாமல்‌, 
சொன்ன சொல்லை தடுத்துப்‌ 
[போட்டு, 
போகவேணும்‌ என்று சொல்லி, 
புறப்பட்டார்‌ ஈனமுத்து. 
பாப்பான்‌ குளத்தில்‌ தங்கல்‌ 
சொன்னசொல்‌ கேளாத 
குடிகெடுத்த ஈனமுத்து, 
வழிஅனுப்பித்தி புறப்பட்டாராம்‌. 
மறுகால்‌ குறிச்சி தலமும்‌ விட்டு; 
வாய்த்த இடகாடு விட்டு; (710) 
பொத்த சித்தி££” பாதை கூடி, 
தேவகரல்லூர்‌£* விலக்கும்‌ விட்டு: 
பச்சையாறு பாதை கூடி, 
பொழவகல்லு பாதை கூடி: 
சேழையர்‌ பட்டர்‌ மடம்‌ கடந்து; 
கொப்பரை தோப்பும்‌ விட்டு; 
பாப்பான்‌ குளம்‌ £ தானும்‌ வந்து, 
பூதத்‌ தேவர்‌ வீட்டில்‌ வந்தார்‌. 
அழகுபிள்ளை ஈனமுத்து 
தானிருக்கும்‌ வேளையிலே-—(720) 


பூதத்தேவரின்‌ தூது 
பாரப்பிள்ளை ஈனமுத்து 
சூது எண்ணாமல்‌ தான்‌ இருந்தார்‌. 
பூதத்தேவரும்‌ அத்தராத்திரி 
[வேளையிலே 
உள்ளோலை தான்‌ எழுதி, 
அத்தராத்திரி சாமத்திலே-- 
சிங்கம்பட்டிக்கு ஆள்‌ அனுப்ப, 
ஓலையை வாங்கிப்‌ பாத்துக்‌ 
(கொண்டு. 
அத்த ராத்திரி வேளையிலே-- 
அரமனயில்‌ 


16 


செவலக்‌ குதிரைக்குச்‌ சனி 
(வைத்து, 
பெரியசாமி துரையுமங்கே (730) 
வாசப்பிரதானியை வரவழைத்து, 
படைகளை வரவழைத்து வரச்‌ 
(சொல்ல, 
படைகளும்‌ தானும்‌ வந்து, 
கத்திக்‌ கேடயம்‌ கையில்‌எடுத்து, 
ஈட்டிவேல்கள்‌ தானெடுத்து, 
ஐநூறு படையுமாக, 
சிங்கம்பட்டி ஊரும்‌ விட்டு, 
வாரார்கள்‌ துரையவர்கள்‌. 
அத்தராத்திரி வேளையிலே, 
ஆரவாரமாக வாரார்கள்‌. (740) 
படைகள்‌ எல்லாம்‌ ஒன்றாய்க்‌ கூடி, 
பாப்பான்‌ குளம்‌ தானும்‌ வந்து, 
பூதத்தேவர்‌ வீட்டைசுத்தி வளைத்‌ 
[தார்‌: 
வளையும்‌ அந்த வேளையிலே 


தப்பும்‌ முயற்சி 

மன்னன்‌ நல்லோ ஈனமுத்து, 
ஆட்களை கண்டவுடன்‌ 
மச்சிமேல்‌ ஏறியல்லோ 
சுத்தவீரன்‌ ஈனமுத்து, 
பாய்ந்தானே ஈனமுத்து. 
பாய்ந்ததைக்‌ கண்டார்கள்‌. (750) 
பிடிக்கிறதுக்கு ஓடிப்‌ போனார்‌. 
சண்டாளன்‌ ஈனமுத்து 
பாய்கிறானே புலிப்பாய்ச்சல்‌. 
மன்னன்‌ நல்ல ஈனமுத்து 
ஓடியந்த வேளையிலே 
ஈழுவன்‌ ஊத்த திலே 
அத்தராத்திரி வேளையிலே 
அழகு பீள்ளை ஈனமுத்து, 
அத்தராத்திரி சாமத்திலே 
ஈழுவன்‌ ஊத்தத்திலே 
ஓடியந்த வேளையிலே 
ஊத்தில்‌ இருந்தானாம்‌. 
சண்டாள அரண்மனையார்‌ 
ஈழுவன்‌ ஊத்தத்திலே, 
சுத்தி வனைத்தாராம்‌. 
செல்லப்பீள்னளை ஈனமுத்து- 


(760) 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


அழகு பிள்ளை ஈனமுத்து-- 
தண்ணிக்குள்ளே முங்கியிருக்‌ 
[கான்‌. 
பத்தோட பத்து நாழியல்‌ 
முங்கியிருந்தான்‌ தண்ணியிலே. 
[(770) 
மூச்சி முட்டி வெளியில்‌ வந்தான்‌ / 
போய்புடித்தார்கள்‌ அரமனயார்‌. 
அம்புட்டுக்‌ கொண்டானே 
[ஈனமுத்து ! 
பிடிபட்டது சிங்கம்‌ 
“என்ன செய்வேம்‌? ஏது செய்‌ 
[வேம்‌ ? 
என்று சொல்லியல்லோ ஈன 
[முத்து 
மொழியோட மொழி யெடுத்து, 
கட்டினார்கள்‌ மூணு கட்டா, 
ஈழுவன்‌ ஊத்தைவிட்டு, 
புறப்படுவார்‌ சாமத்திலே; 
குடிகெடுத்த ஈனமுத்தை (780) 
கொண்டு போனார்‌ சிங்கம்பட்டி. 
ஈழுவன்‌ ஊத்தும்‌ விட்டு, 
கழுத்தறுத்தான்‌”” பாறைவிட்டு ; 
வாய்த்த இடகாடு விட்டு ; 
சிங்கப்பட்டி சேர்ந்தார்கள்‌. 


-அரமனயில்‌ கொண்டு போய்‌ : 


ஆணழகன்‌ ஈனமுத்தை; 
கோட்டைக்குள்‌ கொண்டுபோய்‌ 
நாலுவாயிலையும்‌ தானடைத்து; 
ஆணைக்கண்டால்‌ ஆனழகன்‌ (790) 
அழகு பிள்ளை ஈனமுத்தை, 
கருமரத்திலே இரும்படித்து, 
கட்டழகன்‌ ஈனமுத்தை 
சுத்தவீரன்‌ ஈனமுத்தை 

சண்டாள துரையவர்கள்‌ 

வாய்‌ தொறந்து சொல்லுகின்றார்‌. 
பாவிமகன்‌ ஈனமுத்தை 
கொண்டைக்கு முளையழைந்து, 
கொண்டையைக்‌ கெட்டினார்கள்‌. 
கைக்கு முளையறைந்து, (800) 
கையிரெண்டு கட்டினார்கள்‌. 
காலுக்கு முளையறைந்து, 


என | 


வில்லுப்‌ பாட்டு 


காலுரெண்டும்‌ கட்டினார்கள்‌. 
மலத்தி கடத்தியல்லோ 
மன்னனுட ஈனமுத்தை, 
நெய்யை நல்ல கொண்டுவந்து, 
கெய்ப்பாளம்‌ தான்‌ கனைத்து, 
தலைக்குப்‌ பத்துப்பேரும்‌ 
காலுக்குப்‌ பத்துப்பேரும்‌ 
சுத்தவீரன்‌ ஈனமுத்தை, (810) 
நெய்யை நல்ல கொண்டு வந்து, 
நெய்ப்பாளம்‌ போட்டார்கள்‌. 
ஏழ்‌ அடுக்குப்‌ பாளம்சுத்தி, 
நெருப்பைப்‌ போட்டு எரித்தார்‌ 
[கள்‌. 
பாவி நெருப்பதில்‌ போட்டவுடன்‌ 


ர்‌ | 5 


* இக்கதைப்பாட்டு முடிவின்‌ றியிருப்பதை நோக்கின்‌, இது மேலும்‌ 
சில பகுதிகளைக்‌ கொண்டிருக்குமோ என்றும்‌ ஐயம்‌ தோன்றுகிறது. 
கதைகேட்போர்‌ பெறும்‌ பயன்களும்‌, 
வாழ்த்துமோ இதில்‌ காணப்படவில்லை. இறுதியில்‌ பின்வரும்‌ குறிப்பு 


கதைமாந்தர்‌ வாழ்த்தோ, 


கள்‌ காணப்படுகின்றன ;: 


1007-ஆம்‌ ஆண்டு தைமாதம்‌ பட்டது. 
ஈனமுத்து சாமி வாழ்த்து.” 


புறந்தது 975. 


புழுவாத்‌ துடிக்கிறுப்போல 
துள்ளி உழுதாரே. 


நீறாகி நீரில்‌ கலந்தான்‌ 

துடிக்கிறது ஆவியெல்லாம்‌ 

வாணாள்‌ மருகுதே, 

குடிகெடுத்த சண்டாளியால்‌. (82 

சாம்பல்தான்‌ எடுத்து 

தாம்பிர வன்னியில்‌ போட்டெறிந்‌ 
[தார்‌. 

தாம்பிர வன்னியில்‌ தான்கரைந்து 

சண்டாளன்‌ ஈனமுத்து 

பேயாய்‌ விளங்கியல்லோ 


பேர்‌ பெரிய ஈனமுத்து.* (826 ) 


32 வயது பரணம்‌ 


ட இது 


3 
்‌ 
ட 
ட 
ம 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 


1. முகனை - சிறப்பு. 

2. மதாந்தசேர்வை : ஒவ்வொரு 
மாத இறுதி வெள்ளிக்கிழமை 
யிலும்‌ முருகன்‌ கோவிலை 
வணங்கிவரல்‌. தொடர்ந்தாற்‌ 
போல்‌ 10 அல்லது 12 மாத 
பந்தம்‌ செல்வர்‌. 

4, வசி- வரம்‌. 
4. வழிபாட்டு 
ஒன்று. 

5. பிள்ளை பிறந்தால்‌ பொன்‌ 
போடுவதாக வேண்டுவதும்‌. 
செலுத்துவதும்‌ உண்டு. 

6. சிலு- துன்பம்‌, ஒழுங்கின்மை. 

7. ஆறில்‌ ஒன்று கடமை வாங்கு 
வது தொன்றுதொட்ட வழக்‌ 
கம்‌. 


முறைகளுள்‌ 


8. சவிக்கை காவல்‌ - சுங்கச்‌ 
சாவடி காவல்‌. 
9. 15 இடப்பெயர்களும்‌ - ஊர்ப்‌ 
பெயர்களும்‌. 
16. அத்தாளம்‌ - யானை, இரவு. 
17. பித்தாகாள்‌ - மறுநாள்‌. 
18. 20 ஊர்ப்‌ பெயர்கள்‌. 
21. விருந்தை உபசரிக்கும்‌ முறை. 
22-23. ஊர்ப்பெயர்கள்‌. 
24. பழமொழி. 
25. ஊர்ப்பெயர்‌. 
26. பண்ணைபாட்டம்‌ - குத்தகை. 
27. முக்கு - மூலை. 
28. டேசன்‌ - Station. 
29. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
ஜமீன்தாருக்கு; அதிகாரம்‌ 
ஈனமுத்துக்கு. 


30. சத்தியத்தின்‌ வகைகள்‌. திரு 
விளக்கு, உப்பு, பால்‌, வெடி, 
வேல்கத்தி போன்றவை மனி 
தனின்‌ - தேவையான - உயர்‌ 
வானப்‌ பொருள்கள்‌. அதன்‌ 
மேல்‌ ஆணையிட்டால்‌ பின்‌ 
மாறமாட்டார்கள்‌ 
நம்பிக்கை. 

31. சண்டை சல்லியம்‌ - சண்டை 
யும்‌ கலவரமும்‌; உபத்திரவம்‌. 

32. வீரகோகாரரெல்லாம்‌ - வீண்‌ 
பழிக்‌ கூறுபவர்கள்‌. 

33. சாடிசொல்லல்‌ - குறிப்பினால்‌ 
குற்றம்‌ சொல்லல்‌; கோள்‌, 
கண்டித்தல்‌. 

34. விருந்தின்‌ நிலை. 

35. அலங்கார நிலை. 

36. எண்ணெய்த்தடையுண்டு என்‌ 
பது நாட்டுப்புறத்து நம்‌ 
பிக்கை. 


என்பது 


37-45. ஊர்ப்பெயர்களும்‌ இடப்‌ 
பெயர்களும்‌. 

46. கவுலாக - சூழ்ச்சியாக. 

47-49, ஊர்ப்பெயர்கள்‌. 

50. கோவில்களும்‌ சிறையாக 
அன்று விளங்கின என அறிக 
றோம்‌. 

51 - 53. ஊர்ப்பெயர்களும்‌ இடப்‌ 
பெயர்களும்‌. 

54, ஐவராசா கோட்டை: வள்ளி 
யூரில்‌ குலசேகரன்‌ கட்டிய 
கோட்டை. 

55. கோட்டையில்‌ உள்ள அம்மன்‌ 
தெய்வம்‌. 

56 - 67. ஊர்ப்பெயர்களும்‌ இடப்‌ 
பெயர்களும்‌. 


க... 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி 


அத்தாளநல்லூர்‌ 258, 320, 313. 

அம்பலவாணபுரம்‌ 116, 173, 186, 
226, 247, 250. 

அய்யம்பெருமாள்தேவர்‌ 619, 666. 

அய்வராசா கோட்டை 651. 

ஆடு 206. 

ஆரல்வாய்மொழி 199, 205 

ஆறு 38, 52, 55, 63, 112, 547. 

ஆனை 183. 

இரண்டு 34, 59, 317, 454, 639. 

இராமலிங்க ஈசர்‌ 564, 

இராமுத்தேவர்‌ 436, 460, 618, 666: 
613. 

இருவத்தொரு 441, 

ஈட்டி 183, 734. 

ஈழுவன்‌ ஊத்து 756, 760, 764, 778. 

ஈனமுத்து 23, 56, 78, 81, 89, 94, 
98, 103, 109, 155, 161, 166, 209, 
212, 216, 220, 233, 236, 240, 245, 
249, 280, 284, 287, 291, 295, 
296, 299, 305, 315, 318, 324, 
329, 335, 338, 351, 360, 363, 
367, 387, 392, 396, 400, 404, 
406, 409, 416, 451, 469, 493, 
505-515: 500502 282-504 
602, 611, 615, 616, 623, 634, 
672, 677, 682, 687, 689, 690, 
692, 697, 701, 705, 707, 719, 
721, 745, 748, 749, 752, 754, 
758, 766, 767, 775, 777, 780, 
787, 791, 793, 794, 797, 805, 
810, 824, 826. 

உப்பாத்து பாதை 486. 

உப்பு 348. 

ஊச்சிகுளம்‌ 483. 

எட்டு 40, 67, 208, 297. 

ஏழு 40, 65. 

ஏர்வாடி 480. 


ஜந்து 38, 63. 

ஐநூறு 736. 

ஒன்பது 42, 69. 

ஒன்று 34, 55, 59, 112. 

கண்ணுப்புழிப்‌ பாதை 654. 

கணவதி அடைப்பு 645. 

கணியான்‌ பாறை 047, 

கத்தி 135, 182, 191, 345, 734. 

கம்பளி 343. 

கரிப்பி 7, 102. 

கருடன்‌ 526. 

கருவலங்குளம்‌ 557. 

கழுத்தறுத்தான்‌ பாறை 782. 

கள்ளவெண்ணி 259, 263, 274, 
303, 306, 308, 313, 320. 

களக்காடு 144, 424, 558. 

கன்னியாகுமரி 171. 

காகம்‌ 524 

கிழக்கு 499. 

குதிரை 132, 293. 

குதிரை முழை 576. 

கேடயம்‌ 135, 182, 734. 

கொப்பறை தோப்பு 142, 421, 492 
498, 553, 716 

கொச்சிபொத்தை 145, 425, 559. 

கோட்டைக்கரை 485. 

கோழிக்கறி 443, 446, 

சங்கர உடைய அம்மாள்‌ 256, 260, 
270, 277, 354. 

சங்கர உடையார்‌ 255. 

சம்பங்கி எண்ணை 153, 

சிங்கம்பட்டி 110, 232, 333, 419, 
458, 678, 726, 737, 781, 785. 

சிவனணைஞ்ச பெருமாள்‌ 111, 129, 
138, 165, 187, 231. 

சுங்குல்‌ உருமால்‌ 457. 

சுப்பிரமணிய கோனார்‌ 612, 673. 


அதை கை இர அது 


20 


சுப்பிரமணியர்‌ 4, 9, 19, 24, 54, 
432, 

குட்டு பொத்தை 4, 29. 

சூட்டு மலைப்‌ பொத்தை 147. 

சேழையபட்டர்‌ மடம்‌ 490, 554, 
715. 

சோமன்‌ துப்பட்டா 456, 

தங்கம்‌ 45, 

தாடகத்தி அம்மன்‌ 28. 

தாம்பிர வன்னி 822, 823. 

திரவிய பொத்தை 451, 

இருக்குறுங்குடி 146, 426, 560. 

இருமலை நம்பி 428. 

திருமலைப்பாறை 431. 

இருவிளக்கு 348. 

தெக்கு 667. 

தெக்கு வள்ளியூர்‌ 2, 151, 435, 478, 
474. 

தேவநல்லூர்‌ 712. 

தேள்‌ 1, 150, 434. 

நரிப்பாறை 562: 

நாங்குநேரி 660 

நாட்டாறு 657. 

நான்கு 34, 61. 

நாராயணத்‌ தேவர்‌ 4, 180. 

நூறு 548. 

நெய்‌ 806. 811. 

கெய்ப்பாளம்‌ 807, 812. 

கொச்சிகுளம்‌ 487. 

பச்சையாறு 473, 477, 556, 713. 

பசைபதி 165. 

பட்டுலேஞ்சி 455. 

பணகுடி 563, 005. 

பனிரெண்டு 75. 

பத்து 44, 71, 779, 808, 809. 

பதிநான்கு 88. 

பதிமூன்று 77. 

பதினாறு 108. 

பதினொன்று 73. 

பய்ப்பதேரி 448. 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 


பாப்பான்‌ 530 

பாப்பான்‌ குளம்‌ 617, 742. 

பாரதம்‌ 72. 

பாலாயக்காரர்‌ 140, 

பிச்சகண்ணுத்‌ தேவர்‌ 638, 662, 
683, 700. 

பிரமதேவன்‌ 340. 

புலி 62, 81, 90-93, 198, 159, 
245, 315, 477, 493, 753. 

புளவகல்லு 143, 422, 489, 555, 
714. 

பூதத்தேவர்‌ 718, 723, 743. 

பெரியசாமித்‌ துரை 283, 334, 256, 
259, 368, 385, 391, 407, 730. 

பெருமணைஞ்சி 059. 

பொத்திசித்தி 711. 

பொன்பாண்டித்‌ தேவர்‌ 193, 

பொன்னி மேடு 606. 

மங்கம்மாள்‌ சாலை 645. 

மதயானை 219. 

மறுகால்‌ குறிச்சி 637, 661, 709. 

முத்து இருளப்பத்‌ தேவர்‌ 117, 
121, 125, 248. 

முப்பந்தல்‌ 199, 199, 224. 

மூன்று 36, 61, 436, 507, 643, 646, 
655, 663, 777. 

மூன்று யொகம்‌ கொண்டாள்‌ 652. 

வடக்கு 264. 

வடக்கு வள்ளியூர்‌ 148, 163, 430, 
479, 650. 

வடிவச்‌ மலை 482. 

வள்ளியூர்‌ 509, 644, 

வள்ளியூரான்‌ கால்‌ 561. 

வாவகுளம்‌ 658. 

வீச்சருவாள்‌ 184. 

வீச்சுளி 522. 

வீரப்புலி 510, 572. 

வெத்திலை 500. 

வெள்ளமடம்‌ 659. 

வேல்‌ 183, 349, 735. 


கக்‌, 
iF 
்‌ 
௦ 
oi 


வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ 


1. சிங்கம்பட்டி ஜமீன்‌ வரலாறு 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதையில்‌ நாம்‌ பல வரலாற்றுக்‌ குறிப்பு 
களைக்‌ காணமுடிகின்றது. ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ பிறந்த தெற்கு 
வள்ளியூர்‌ வரலாற்றுச்‌ சிறப்பைப்‌ பெறாவிட்டாலும்‌ அவன்‌ சிறப்புடன்‌ 
வாழ்ந்த சிங்கம்பட்டி, வரலாற்றுச்‌ சிறப்புப்‌ பெற்றதே. அந்தச்‌ 
சிங்கம்பட்டியின்‌ வரலாற்றை எச்‌. ஆர்‌. பேட்‌ (11, R. Pate) தமது 
Madras district Gazetteer—Tinnevelly-Wயின்‌ பாகம்‌ ஒன்றில்‌ பக்கம்‌ 


368-ல்‌ சுருக்கமாகக்‌ கூறுகிறார்‌ : 


1792-ல்‌ கிழக்கிந்திய கம்பெனியானது பாளையப்பட்டுகளில்‌ கலெக்‌ 
டர்களை நியமித்துத்‌ திறை வசூலிக்கும்போது, குப்பு ஐயங்கார்‌ சிங்கம்‌ 
பட்டிப்‌ பாளையம்‌ தமக்கு உரியது என்று உரிமை கொண்டாடினார்‌. 
கம்பெனி இதை அனுமதிக்கவில்லை. 1738-ல்‌ ஜாக்சன்‌ துரை எஸ்டேட்‌ 
தொடர்பான செய்திகளை யெல்லாம்‌ ஆய்ந்து முன்பு அளந்து அமைத்த 
வரியைவிட எட்டு மடங்கு அதிகமாக விதித்தார்‌. ஜமீன்தார்‌, புதிய 
வரையறைகளுக்குச்‌ சம்மதித்து தமது எஸ்டேட்டை கலெக்டரிடம்‌ 
சமர்ப்பித்தார்‌. லூசிங்டன்‌ துரை, பதவிக்கு வந்தபோது அவரது 
கைகளில்‌ எஸ்டேட்‌ இருந்தது. ஜாக்சன்‌ துரையால்‌ விதிக்கப்பட்ட 
வரித்தொகை நியாயமானதே என அறிந்து 1807-ல்‌ அதற்கென்று 
தனிக்குழு அமைக்கப்பட்டதால்‌ அத்‌ தொகையும்‌ உறுதி செய்யப்‌ 
பட்டது. 


ஜந்து ஆண்டுகள்‌ கம்பெனியின்‌ மேற்பார்வைக்குப்‌ பிறகு நல்ல 
குட்டி தேவரின்‌ கைக்கு எஸ்டேட்‌ வந்தது. 1830-ல்‌, திறைப்‌ பாக்கக்‌ 
காக எஸ்டேட்‌ ஜப்தி செய்யப்பட்டு, அந்‌ நிலை 1832 வரை நீடிக்கப்‌ 
பட்டது. இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு பெரியசாமித்‌ தேவர்‌. 
மாண்டதும்‌ எஸ்டேட்டுக்கு உரிமை கொண்டாடப்‌ பலர்‌ வந்தனர்‌. 
எனவே, மீண்டும்‌ கலெக்டரின்‌ மேற்பார்வைக்கு எஸ்டேட்‌ வந்தது. 
1836-ல்‌ எஸ்டேட்டை கலெக்டர்‌, விதவையான ஜமீன்தார்‌ மனைவிக்கே 
திருப்பிக்‌ கொடுத்தார்‌. திறை ஒழுங்காகச்‌ செலுத்தப்படாததால்‌ 
1842-ல்‌ மீண்டும்‌ எஸ்டேட்டை ஜப்தி செய்து விட்டார்‌ கலெக்டர்‌. 


22 ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
1845-ல்‌ மீண்டும்‌ சங்கரவடிவம்மாள்‌ எஸ்டேட்டை வழக்காடித்‌ 
இரும்பப்‌ பெற்றாள்‌. அதே ஆண்டில்‌ அவள்‌ இறந்தபோது, சொத்‌ 
துரிமைக்காக விவாதம்‌ வரவே, சொத்து கலெக்டரின்‌ கைகளுக்ஞாச்‌ 
சென்றது. ஐந்து ஆண்டுகளாக அவரிடமே இருந்த பிறகு 1852-ல்‌ 
பெரியசாமித்தேவரின்‌ தாயார்‌ சுடலைமுத்து அம்மாள்‌ சொத்து 
களைப்‌ பெற்று 1856 வரை தன்னிடமே வைத்துக்கொண்டிருக்தாள்‌. 
பின்‌ அதை அவளது மகள்வழிப்‌ பேரனான சிவசுப்பிரமணியத்‌ தேவ 
கொடுத்தாள்‌. 


சுப்பிரமணியத்‌ தேவர்‌ 1860-ல்‌ மாண்டதும்‌ அவரது மகன்‌ சிறுவ 
ஓனைபடியால்‌ சொத்துகளைக்‌ கலெக்டரே மேற்பார்வை செய்தார்‌. 
ஆறுமாதங்களுக்குப்‌ பிறகு அப்‌ பையனின்‌ தாயாரே சொத்தின்‌ பாது 
காவலரானார்‌. அவள்‌ 1867-ல்‌ மாண்டபோது சொத்து நீதிமன்றத்துக்கு 
வந்தது. 1881-ல்‌ இருந்த ஜமீன்தார்‌ திறமை மிக்கவராய்‌ இருந்ததால்‌ 
சொத்தை மீண்டும்‌ பெற்றார்‌; நீர்ப்பாசன வசதிகளையும்‌ பெற்றார்‌. 
1893-ல்‌ இவர்‌ மாண்டதும்‌ இவரது மகன்‌ தென்னாட்டுப்புலி நல்ல குட்டி 
சிவ சுப்பிரமணியத்‌ தேவர்‌ ஜமீன்தாரானார்‌. இந்த அளவே சிங்கப்‌ 
பட்டி ஜமீனின்‌ வரலாற்றை அறிய முடிகிறது. 


2. சிங்கம்பட்டி ஜமீன்தார்‌ பற்றிய செய்திகள்‌ 


இதன்‌ மூலம்‌ நல்லகுட்டித்‌ தேவர்‌, பெரியசாமித்‌ தேவர்‌, சிவ 
சப்பிரமணியத்‌ தேவர்‌ ஆகியோர்‌ இ.பி, 1792 முதல்‌ 1893-க்குப்‌ பிறகும்‌ 
ஓமீன்தாராய்‌ ஆண்டிருக்கின்றனர்‌. 


“சிங்கம்பட்டி ஆதிக்கத்தில்‌, 

சிவனணைஞ்ச பெருமாள்‌ துரை 

ஆறு ஒன்றுடைமை வாங்க, 

அசையாத மணியும்கட்டி 

ஆண்டிருக்கும்‌ நாளையிலே”? (110 - 114) 


என்று கதைப்பாடல்‌ கூறும்‌ சிவனணைஞ்ச பெருமாள்‌ யார்‌? எப்‌ 
பொழுது ஆண்டார்‌? பெயர்‌ என்ன? முத்து இருளப்பத்தேவர்‌ மகன்‌ 
தான்‌ சிவசுப்பிரமணியத்தேவரா? என்ற ஐயங்கள்‌ இருக்கும்போது-- 
ஈனமுத்து கதையில்‌ பெரியசாமித்துரை என்னும்‌ பெயர்‌ வருவதால்‌ 
சிவனணைஞ்ச பெருமாளின்‌ மறுபெயரே பெரியசாமித்துரை எனலாம்‌. 


இரு. ஈர. வானமாமலை தமது “முத்துப்பட்டன்‌” கதைப்பாடலில்‌ 
நல்லகுட்டித்‌ தேவர்தான்‌ சிங்கம்பட்டியின்‌ முதல்‌ ஜமீன்தார்‌ என்றோர்‌. 


த ப மாகன்‌. கணஷ்டி 


வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ 23 


அவருக்குப்‌ பின்னர்‌ பெரியசாமித்‌ துரை ஆண்டார்‌ என அறிகிறோம்‌. 
இவர்‌ மாண்டது 1834,அதாவது ஈனமுத்து மாண்டு இரண்டாண்டுகளுக்‌ 
குப்‌ பிறகே எனலாம்‌. 


முத்துப்பட்டன்‌ கதையில்‌ பட்டன்‌ இறந்ததும்‌ ௮வன்‌ மனைவியர்‌ 
சிங்கம்பட்டி ஐமீன்தாரிடம்‌ வந்து உடன்கட்டை ஏற உத்தரவு கேட்‌ 
கின்றனர்‌. அப்போது ஜமீன்தார்‌ அவர்களைத்‌ தம்மோடு அரண்மனை 
யில்‌ இருக்குமாறு-- 


“£நித்தமொரு பட்டுடுத்தி 
நினைத்தபடி பூமுடிந்து ”” (48) 


வாழுமாறு சொல்ல, அவர்கள்‌ அவரைக்‌ கடிய, இறுதியில்‌ ஜமீன்தார்‌ 
உடன்கட்டையேற உத்தரவு தருகிறார்‌. இந்த ஜமீன்தார்‌ யார்‌? அப்‌ 
போதுதான்‌ சிங்கம்பட்டி ஜமீனே தோன்றவில்லையே ? பின்னர்‌, இக்‌ 
குறிப்புக்குப்‌ பொருளென்ன? இன்றும்‌ பட்டவராயன்‌ கோவில்‌ விழா 
வில்‌ கோமரத்தாடிகள்‌ ஜமீன்தாரிடமிருந்து சக்கிலியரின்‌ தாலியாகிய 
பாசிக்கொத்தை வாங்கிச்சென்று தீ மிதிக்கிறார்களே? இதன்‌ பொருள்‌ 
தான்‌ என்ன ? ஈனமுத்து கதையில்‌ இதற்கும்‌ விளக்கமில்லை. எனினும்‌, 
இதன்‌ மூலம்‌ ஜமீனுக்கென்று சில சிறப்பு உரிமைகள்‌ இருப்பதை 
அறிந்து கொள்கிறோம்‌. 


3. சவிக்கைக்‌ காவல்‌ 
““சவிக்கைகாவல்‌ கட்டவேணும்‌”” (124) 


என்ற அடியால்‌, மறவர்களுக்குத்‌ தொழில்‌ காவல்தான்‌ என்பதையும்‌, 
அதன்‌ தொடர்பாகவே முத்து இருளப்பத்‌ தேவருக்கும்‌ மலையாளம்‌ 
பொன்பாண்டித்‌ தேவருக்கும்‌ போர்‌ நடம்தது என்பதையும்‌ இப்‌ பாட்டி 
லிருந்து அறியலாம்‌. 


4. கோவில்‌ சிறை 


“கோவில்‌ கதவை தான்‌ துறந்து 
உள்ளே தள்ளி அடைத்துப்‌ போட்டு” (565 - 566) 


என்னும்‌ அடிகளால்‌ கோவில்களும்‌ சிறைகளாய்ப்‌ பயன்பட்டன என்ற 
வரலாற்றுக்‌ குறிப்பையும்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 


ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
5. தண்டனை முறை 


“நெய்ப்பாளம்‌ போட்டல்லவோ 
நெருப்பெடுத்து சுட்டார்கள்‌” 


என்னும்‌ அடிகளால்‌ அன்று ஜமீன்தார்‌ கொடுத்த தண்டனை முறைகளை 
யும்‌ அறிந்துகொள்ளுகிறோம்‌. 


6. முப்பந்தல்‌ போர்‌ 


“முப்பந்தல்‌ வந்தார்கள்‌ 


சண்டைகள்‌ செய்யலுற்றார்‌” (199 - 200) 


என்ற அடிகளால்‌ முப்பந்தல்‌ போரைப்‌ பற்றி அறிகிறோம்‌. இது பற்றி 
வரலாற்று நூல்களில்‌ குறிப்புகள்‌ இல்லை. என்றாலும்‌ இது ஒரு முக்கிய 
மான போர்தான்‌. ஈனமுத்துவின்‌ வாழ்வினில்‌ ஏற்பட்ட திருப்பு 
முனை இங்கேதான்‌ ஆரம்பமாகிறது. 


“முப்பந்தல்‌ ? மலையிடை வெளியாகிய அறைவாயிலிலே அமைந்த 
ஆரல்வாய்மொழிக்கு ஒரு கல்‌ தொலைவில்‌ உள்ளது. இங்கே சேர, 
சோழ, பாண்டியர்‌ என்னும்‌ தமிழக முப்பெரு வேந்தரும்‌ ஒருகால்‌ 
ஒருங்குகூடி அளவளாவினராம்‌. அவர்களும்‌ பரிவாரங்களும்‌ தங்குவ 
தற்காக மூன்று பெரும்‌ பந்தல்கள்‌ தனித்தனியாய்‌ அமைக்கப்‌ பட்டிரும்‌ 
தனவாம்‌. அதனை நினைவுகூரும்‌ வகையில்‌ மக்கள்‌ அந்த இடத்தை 
“முப்பந்தல்‌” என வழங்கினர்‌ என்பது செவிவழிச்‌ செய்தி. 


இங்கே இப்பொழுது இசக்கியம்மன்‌ கோயில்‌ உள்ளது. நாகர்‌ 
கோவில்‌--திருநெல்வேலி நெடுஞ்சாலை மருங்கில்‌ திகழும்‌ இக்‌ கோயி 
லைக்‌ கடந்து செல்வோர்‌, இதனை வணங்கி வழிபட்டுக்‌ காணிக்கை 
செலுத்துகின்றனர்‌. இவ்‌ வழிச்‌ செல்லும்‌ பேருந்து வண்டிகள்‌ முதலி 
யனவும்‌ கோயிலின்‌ முன்‌, மக்கள்‌ வணங்கிக்‌ காணக்கை செலுத்தும்‌ 
பொருட்டு நிறுத்தப்படுகன்‌ றன. 


முப்பந்தல்‌ அன்றைய மலையாளத்தின்‌ எல்லை; இன்றோ கன்‌ 
னியாகுமரி மாவட்டத்தின்‌ எல்லை; புகுமுக வாயில்‌. எல்லைக்காவல்‌ 
தெய்வமாய்‌ இலங்குகறாள்‌ இசக்கியம்மன்‌. ்‌ 


மதிப்புரை 


வைகறை மலர்கள்‌ 
_ டாக்டர்‌ ந. சஞ்சீவி 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 
_— மு. சண்முகம்‌ பிள்ளை 


இலக்கிய மலர்கள்‌ 
_ இ, சுந்தரமூர்த்தி 


பரணிப்‌ பொழிவுகள்‌ 
_— கு. மோகனராசு 


இரணியவதைப்‌ பரணி 

_ ௧. ப. அறவாணன்‌ 
உணர்வின்‌ விழிப்பு 

_ டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 
எழுதும்‌ தெய்வம்‌ 

_ டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 
வாழ்த்துவோம்‌ 

_ டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 


மோகம்‌ முப்பது ஆண்டு 
_— டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 


இன்றைய மாணவர்‌ இலக்கியம்‌ 


கவிஞர்‌ திரு. மா. செல்வராசனின்‌ “வைகறை 
மலர்கள்‌'—ஓர்‌ ஆய்வுரை 


(112-1973 ஆம்‌ நாள்‌ தமிழக முதல்வர்‌ கலைஞர்‌ கலந்துகொண்டு 
வெளியிட்ட * வைகறை மலர்கள்‌ ” வெளியீட்டு 
விழாவிற்கான உரை) 


1. 1. வண்ணமலர்‌ வெளியீடாக வெளிவரும்‌ “வைகறை மலர்‌ 
களின்‌ வனப்பையும்‌ மணத்தையும்‌ வாரி உண்ண மலர்களாய்‌ ஈண்டி 
யிருக்கும்‌ மாலையில்‌ என்னையும்‌ ஒரு மலராய்‌-—அலராய்‌-— இல்லை ! 
அதில்‌ ஊதும்‌ தேனீயாய்‌ இருக்க விரும்பிய கவிஞர்‌-—செல்வராசருக்கு 
என்‌ வாழ்த்தும்‌ வணக்கமும்‌. 


1- 2. * வைகறை மலர்கள்‌ ? “இளஞாயிறு” தந்த “இளஞாயிறு'— 
“காஞ்சிக்‌ கதிரவன்‌” கண்ணொளி--கருத்தொளி--பட்டு மலர்ந்தவை 
என்பதை அறியாதார்க்கும்‌ அறிவிக்கும்‌, ஆசிரியரின்‌ உரிமையுரை. 
இவ்வுரை கவிஞர்‌ செல்வராசர்‌ இலக்கண அருமை நிறைந்த செய்யுள்‌ 
செய்வதில்‌ வல்லவராய்‌ இருப்பது போலவே இலக்கியப்‌ பெருமை 
நிறைந்த உரைகடைக்‌ கவிதை யாப்பதிலும்‌ உரவோர்‌ என்பதை 
உணர்த்தும்‌. இவ்வுரையைப்‌ படிக்கும்போது பத்தாண்டுக்‌ காலம்‌ 
காஞ்சியில்‌ பணியாற்றிய எனக்குப்‌ பளிச்சென்று நினைவுக்கு வந்தது 
காஞ்சிக்‌ கதிரவன்‌ வைகறைத்‌ துயிலைப்‌ பெரிதும்‌ விரும்பியவரோ 
இல்லையோ--ஏற்றுக்‌ கொண்டவர்‌ என்பதே ஆகும்‌. உலகம்‌ உறங்‌ 
இய போதெல்லாம்‌ தாம்‌ உறங்காது உழன்று உலகம்‌ விழித்தபோது 
உலகை விழிக்க வைத்தபோது--தாம்‌ உறங்கிவிட்ட ஒருவர்‌ 
அல்லவோ அவர்‌! இதற்கு மேல்‌ யானும்‌ ஏதும்‌ சொன்னால்‌ ஒருவேளை 
என்னை நன்கறிந்த செல்வராசர்‌-—அவர்‌ இல்லை--புகழ்வதையும்‌ தனி 
யுடைமையாக்க விரும்புவோர்‌--புலம்புவர்‌. ஏன்‌? பொருமுவர்‌. 
அவர்க்கு ஏன்‌ அந்த *அவல்‌'--அவலம்‌2! 


1. 3. வைகறை மலர்கள்‌ 56 தான்‌ இந்நால்‌--மாலையில்‌ உள்ளன. 
எனக்குத்‌ தெரிந்தே அவர்‌ “உரிமை வேட்கையில்‌ வெளியிட்ட 
“மனிதனைத்‌ தேடுகிறேன்‌” முதலிய அருமைக்‌ கவிதைகள்‌ இன்னும்‌ சில 
உண்டு. ஏனோ அவை இம்‌ மாலையில்‌ இடம்பெற_—வலம்பெற-_ இல்லை! 
தனியொரு மாலை தயராகிறது போலும்‌ ! 


சைல்ட்‌ உரு 1! 


4 i தமிழாய்வு - 3 


ச்‌ 1.4. “வைகறை மலர்கள்‌” வகை தொகை செய்யப்பட்ட நிலையில்‌ 
ம்‌ இல்லை. ஆய்வுரையாளார்‌ வேலை அது; தோய்வுரை-காய்வுரை 

்‌ ஆளருக்கு அது தேவையில்லை தான்‌ ! என்‌ பகுத்தறிவுக்கு எட்டிய 
வகையில்‌--வரையில்‌--இந்த 56 பாடல்களைப்‌ பின்வரும்‌ தலைப்புகளில்‌ 
வகை தொகை செய்யலாம்‌. 


1. கவியுள்ளம்‌ 
ர்‌ 1. ஒரு குரல்‌, 2. தேவை இரு சிறகு. 
இ 2. பொது 
ந்‌ 1. புன்னகை, 2. அழியா அழகு. 
ல்‌ 3. இயற்கை 


1. காவிரி அன்னை, 2. வயல்‌, 3. ஆயிரம்‌ கற்பனை அந்தி, 4. நிலவு. - 


ந 4. காதல்‌ 
இ 1. ஒருத்திக்காக அலைகின்றேன்‌, 2. காதல்‌ கொதிகலன்‌, 3. பார்‌ 
வைப்‌ பாவம்‌, 4. நினைவு வெள்ளம்‌, 5. சுமையின்‌ சுவை, 6. இன்பச்‌ 
சுரபி, 7. பிறை நோய்‌, 8. இதயச்‌ சுவடுகள்‌, 9. தொல்லையோ 
x தொல்லை, 10. கவி மது, 11. எல்லாம்‌ நான்‌, 12. தொடராத காதலி, 
18. காலமெல்லாம்‌ ஏக்கம்‌, 14. ஏங்கவோ!, 15. இழந்தேன்‌. 


5. குழந்தை 
1. வா!வா!, 2. பள்ளி எழுக. 


6. தலைவர்கள்‌ 

1. கலைஞர்‌ ஒரு புரட்சித்‌ தலைவர்‌ (௧1), 2. கல்லறை கேட்டவன்‌ 
(௮), 3. என்றும்‌ வாழும்‌ எங்கள்‌ ௮ண்ணன்‌ (௮?) 4. பிறந்து நீ வரு 
வாய்‌ (௮), 5. பரிதாபம்‌ உன்றனுக்கோ (பி!) 6. அழகும்‌ வியப்பும்‌ 
(௮4), 7. இளமை நாயகனே (௧3), 8. யாருக்குக்‌ கொடும்பாவி 2 (௧7), 
9. யார்‌ வருந்த வேண்டும்‌? (௧4), 10. கீழ்த்திசைக்‌ கதிரவன்‌, 
11. இழந்தால்‌ பெறலாமோ இரகுமானே ! (இ?), 
12. கழக ஆன்றோன்‌. 
13. கொள்கைச்‌ சான்றோன்‌, கோ) 
14. அண்ணன்‌ இல்லாத பொங்கல்‌ (௮5), 15. எழுக நீ அண்ணா! 


(அூ. 
(கனகம்‌, ௮-அறிஞர்‌; இ-முசபர்‌ இரகுமான்‌; நா-நாவலர்‌) 
ம்‌ $4 க 


1. ஆசிரியர்‌, 2. ய தாயகமே /, !, 3. வெள்ளிவிழா 
தெ eid 4. பிரளயம்‌ க ]்‌ ஈண்‌, 5 விடுதலையின்‌ தட்‌ 
5 CN - : ல்‌ அம லர 
ச ப்‌ ட்‌ இய 4 தல்‌: 


சக ரட்ட 


மதிப்புரை மாலை 
8. விழா 
1. தமிழர்‌ திருநாள்‌, 2. பொங்கலோ பொங்கல்‌. 
9. சீர்திருத்தம்‌ 
வேடங்கள்‌ நிலைப்பதில்லை / 
70. கிறை--நகை 
1. சிறையில்‌ திருடினோம்‌, 2. சிறையில்‌ கொலை. 
77. கட்சி அரசியல்‌ 
1. எமதினிய இயக்கமே !, 2. திருடரிடம்‌ திறவுகோலா ? 


12. கற்பனை 
பகற்கனவு 
13. சிந்தனை 


பொல்லாத உலகம்‌ 


14. வாழ்க்கை 
காலம்‌ வளர்ந்திடும்‌. 


1.5. இவ்‌ வகைதொகையால்‌ கவிஞருக்கு எவ்வெப்பொருள்‌ 
களில்‌ எவ்வெவ்வளவு ஈடுபாடு என்பதை ஒருவாறு உணரலாம்‌. 


1.6. நம்‌ கவிஞர்‌ காதலிலும்‌ அகத்தையும்‌ புறங்காணும்‌ வகை 
யில்‌ அரசியல்‌ மோதல்‌ ஈடுபாடு உடையவர்‌ என்பது வெள்ளிடை மலை. 
எண்ணத்தை அளக்க எண்ணிக்கையே இறுதிச்சான்று ஆகாது 
எனினும்‌ வேறு முரண்பாடுகள்‌ இல்லாதவரை இந்த அளவுகோலை 
நன்கு பயன்படுத்தலாம்‌. 


பதினான்கு பெருந்தலைப்புகளில்‌ பொருத்தக்கூடிய ஐம்பத்தாறு, 
உட்தலைப்புகளை உடைய “வைகறை மலர்கள்‌” முதலில்‌ “புன்னகை” 
புரிகிறது; முடிவில்‌ “புரட்சியே வாராய்‌!” என்று கூவுகிறது! புன்னகை 
புரிந்து புரட்சிக்கு வழி செய்வது--விழி செய்வது--நல்லதே; வல்லதே. 
“வைகறை மலர்கள்‌” முடிந்த முடிவாக, 


பொருள்‌எலாம்‌ பொதுவாய்‌ மாற்றும்‌ 
புரட்சியே வாராய்‌ இங்கே ! 


என்று முழங்குகிறது. ஆம்‌. இங்கே? இந்த நிலை வந்தால்‌ 99% 
சிக்கல்கள்‌ தீர்ந்துவிடும்‌. ்‌ 

1. 7. நூலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ள மாண்புமிகு கலைஞர்‌ 
ஆசிரியருக்கு “இயல்பான மிடுக்கும்‌ துடிப்பும்‌ தமிழ்‌ வளமும்‌” அவர்தம்‌ 


6 


தமிழாய்வு -— 3 


கவிதைகளில்‌ காணப்படுவதாகக்‌ கூறியுள்ளார்‌. படைப்போன்‌ 
ஆளுமை படைப்பில்‌ படியும்‌ அடிப்படைப்‌ பண்பைச்‌ சுட்டும்‌ அறி 
வார்ந்த பகுதி இது. நாவலர்‌ (மிகப்‌ பொருத்தமாக மே தினத்தில்‌ 
தந்துள்ள கருத்துரையில்‌) (1) உள்ளத்தைத்‌ தொடும்‌ அரிய நிகழ்ச்சி 
களை ஓட்டிப்பாடிய கவிதைகளையும்‌ (2) சிறந்த கருத்துக்களை 
விளக்கிக்‌ காட்டுவதற்காகப்‌ புனையப்பட்ட கவிதைகளையும்‌ (3) கற்பனை 
ஊற்றில்‌ பிறந்த சிறந்த கவிதைகளையும்‌ (4) பகுத்தறிவு நெறியை 
விளக்கிடும்‌ கவிதைகளையும்‌ தேர்ந்தெடுத்து நூல்‌ வடிவில்‌ தந்துள்ளார்‌” 
என்று “தெளிவாகவும்‌ திட்பமாகவும்‌' (தெளிவே திட்பம்‌ அன்றோ ?) 
தெரிவித்துள்ளார்‌. பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வ. கவிஞரின்‌ இதயம்‌ 
“பெருங்கடல்‌” என்றும்‌, அவர்தம்‌ உணர்ச்சிகள்‌ “பெரும்புயல்‌” என்றும்‌ 
உரைக்கின்றார்‌. இந்தத்‌ திறனாய்வுக்‌ குறிப்புகள்‌ எல்லாம்‌ ‘உண்மை 
(தான்‌); வெறும்‌ புகழ்ச்சி இல்லை ! 


1. 8. ஆசிரியன்‌ * அரும்புரை ” * வைகறை மலர்களை? வனப்பு 
மிக்க வண்ண மலர்களாக வெளியிட விரும்பிய விருப்பத்தின்‌ விழுப்‌ 
பத்தை விளக்கும்‌. கவிஞரின்‌ கட்டுரைக்கனிமொழிகள்‌ வருமாறு : 


* எதைச்‌ செய்தாலும்‌ எழில்‌ மிளிரச்‌ செய்திட வேண்டும்‌ ; இல்லை 
யென்றால்‌ மனம்‌ ஏற்க மறுத்திடுகின்றது. இதனால்‌ ஏற்பட்ட செலவு 
இரண்டு அல்லது மூன்று நூல்களைக்‌ கொண்டுவரும்‌ அளவிற்கு! 
எண்ணியதைச்‌ செயலாக்கெவே இதயம்‌ துடிக்கின்‌ றது ; இளமைக்‌ 
காலம்‌ வேறு !” 

* * x 

“அழகுற நூல்களை அச்சிட வேண்டும்‌ என்ற ஆர்வத்தை எனது 

அருமைத்‌ தமிழகத்திற்கு இதன்மூலம்‌ அரும்பாக்குகிறேன்‌ ! 
* * * 

ஆசிரியரின்‌ அரும்புரையின்‌ வாய்மையை * வைகறை மலர்களில்‌ 
பக்கத்திற்குப்‌ பக்கம்‌ பாட்டுக்குப்‌ பாட்டுப்‌ பார்க்கலாம்‌. கவிஞரின்‌ 
கருத்தோவியங்களோடு -- சொல்லோவியங்களோடு -- போட்டி 
போடும்‌ அமுதோனின்‌ அழகோவியங்கள்‌ அருமையானவை. சிறப்பாக, 
* அசிரியர்‌ * * தேவை இரு சிறகு ”, * பொல்லாத உலகம்‌ ”, * பார்வைப்‌ 
பாவம்‌”, “கவி மது”, * திருடரிடம்‌ திறவுகோலா?2? ஆகிய தலைப்புகட்கு 
அமைந்துள்ள வண்ண ஓவியங்கள்‌ எண்ண ஓவியங்களே ஆகும்‌. 
இவற்றுள்ளும்‌ * தேவை இரு சிறகு” என்னிரு கண்களையும்‌ பெரிதும்‌ 


ஈர்த்தன. இவ்வளவு சிறந்த ஓவியர்‌ குழந்தை பற்றிய இரு பாடல்‌ 


களில்‌ ஒன்றுக்கும்‌ பிள்ளைக்‌ கனியமுதின்‌ “பேசும்‌ பொற்சித்திர'த்தை 
வரையாத்து பெருங்‌ குறையே. பிள்ளை இல்லாக்‌ குறையை -- ஆண்‌ 


பிள்ளை இல்லாக்‌ குறையை அடுத்த “* எடிசன்‌ ? (இந்த ஆங்கிலத்‌ தமிழ்ச்‌. 


சொல்லுக்கு ஒரு மரபுப்பொருள்‌ (10௦௦-௨108) * குழந்தை *-- 
உண்டு தெரியுமோ?) -- மன்னிக்க வேண்டும்‌--பதிப்பில்‌--நீக்குவார்‌ 
என்று கம்புறேன்‌ ! என்னால்‌ முடியாது ; அவரால்‌ தப 7 தேர்‌ ்‌/ 
மரபுப்‌ பொருளிலும்‌) 


மதிப்புரை மாலை 7 


1.9. பெரிதும்‌ ஒரு பக்கமே சார்புடைய கவிஞரின்‌ * வைகறை 
மலர்கள்‌ ' பல பக்கங்கள்‌ (இருபொருளிலும்‌) உடையதாயினும்‌ ஒரு 
பக்கத்திற்கும்‌ பண்பாட்டிற்கும்‌ பக்க எண்‌ இல்லை. ஆய்வுரையில்‌ 
குறிப்புகள்‌ பொறிக்க இப்போது உள்ள இந்த இடையூறு எப்போதும்‌ 
இரா வண்ணம்‌ ஆசிரியர்‌ பகல்‌ (விளக்கம்‌) செய்வாராக ! 


1.10. எந்த ஒரு தமிழ்க்கவிஞரை அஆராயும்போதும்‌ முதலில்‌ 
அவர்‌ தமிழ்‌--தமிழர்‌--கவிதை--கவிஞர்‌ பற்றிக்‌ கூறியிருப்பனவற்றை 
வகை தொகை செய்து பார்த்தல்‌ எனக்கு இயல்பு. அந்த அடிப்படை 
யில்‌ பார்த்தபோது கிடைத்தமணிகள்‌ வருமாறு: 


1. 10. 1. தமிழ்‌ 


1. நறுந்தமிழ்‌ (பக்‌. 18), 2. வண்டமிழ்‌ (பக்‌, 21, 96, 98), 3. அரும்‌ 
தமிழ்‌ (பக்‌. 14), 4. மணித்தமிழ்‌ (பக்‌. 21), 5. கனித்தமிழ்‌ (பக்‌, 2) 
6. இனித்தமிழ்‌ (பக்‌. 21), 7. இயற்றமிழ்‌ (பக்‌. 21), 8. தனித்தமிழ்‌ 
(பக்‌. 21), 9. தாய்த்தமிழ்‌ (பக்‌. 21), 10. வெல்லுந்தமிழ்‌ (பக்‌. 23, 97), 
11. செந்தமிழ்‌ (பக்‌, 88, 89, 107), 12. வரலாறெட்டாத்‌ தமிழ்மொழி 
(பக்‌. 101), 13. அன்னைத்தமிழ்‌ (பக்‌, 108), 14. தென்‌ தமிழ்‌ (பக்‌, 108), 
15. கற்பூரச்‌ செந்தமிழ்‌. 


1.10.1. தமிழர்‌ 


1. பழமை சான்ற பைந்தமிழர்‌, 2. நாற்றிசைவாழ்‌ நற்றமிழர்‌, 
3. சிங்கமாத்‌ தமிழர்‌ (பக்‌. 70). 


ர. கவிதை 


1. வேட்கை மதுக்‌ கவி (பக்‌. 57), 2. பாட்டுப்புதுவெள்ளம்‌ (பக்‌. 
2), 3. புதுமைப்பாடல்‌ (பக்‌. 61), 4. பாட்டுப்புதுமை (பக்‌. 72), 
5. பாட்டுப்பிள்ளைகள்‌ (பக்‌. 72), 6. முதற்‌ சீரின்‌ மோனைக்கு முடி 
தாழ்த்தாற்போல்‌ மூன்றாம்சீர்‌ ஒத்துவரும்‌ பாட்டில்‌ (பக்‌. 25), 
7. கள்ளாகப்‌ பாட்டு (பக்‌. 4), 8. .......உணர்ச்சி உள்ள சொற்களிலே 
அழகுதனைக்‌ கண்டார்‌, பாட்டுச்‌ சுவைமக்கள்‌ பிறந்தார்கள்‌ ! 9. ...... 
மக்கள்‌ பேசும்‌ சொல்லாலே கவிசெய்தால்‌ என்ன? பாட்டுச்சுவை 
குறைந்து போய்விடுமோ ? (யக்‌. 11), 10. .........கவிப்பூங்‌ காவில்‌ 
(பக்‌. 13), 11. மழை மழையாக்‌ கவிதைகள்‌ (பக்‌. 18), 12. அமுது 
கமழ்‌ கவிதைகள்‌ (பக்‌, 18), 13. தூவிய சொற்குழம்பில்‌, தூக்கிய 
கவிதை (பக்‌. 21). 


ஆம்‌. கற்பனையில்‌ தோய்ந்திருந்தான்‌ கவிஞன்‌ ; பாட்டுக்‌ களி 
பிறக்கத்‌ தொடங்கிற்று ! 


1.10.4. கவிஞர்‌ i 
1. நற்புலவர்‌ 23. 


} ௩ 3 . 
ஆபத்து இ 3 அரபா 1 


ட்ட ௩ 


டட 


6. 


தமிழாய்வு — 3 


காளை 
பன்றிட்‌ நேற்றே நூலைப்‌ 
படைத்திடும்‌ கவிஞன்‌ ! 


சொல்லை 


நேர்நிறுத்தி 'இடம்பார்த்துப்‌ போடு வோர்க்கு 


நிலவியது கவிஞரெனும்‌ பெயர்தான்‌ ! 8. 


படைக்கின்றான்‌ இறைவனைப்போல்‌ கவிதைப்‌ பிள்ளை 
கவிஞன்‌எனப்‌ பாடுவார்கள்‌ 9. 


பயிர்களிலே களைவந்து முளைக்கும்‌ ; நல்ல 
பாட்டினிலே அசையொன்று தடுக்கும்‌. 


பட பட்டபா ப வடட எழுதுகோலாம்‌ 


இவ்வெடுத்துக்காட்டுகள்‌ கவிஞரின்‌ அடிமனத்தில்‌ தமிழ்‌, தமிழர்‌, 
கவிதை, கவிஞர்‌ பற்றி இருக்கும்‌ கருத்துகளை இயம்பும்‌. உடுக்குறி 
பெற்றது என்‌ உள்ளங்‌ கவர்ந்த உயர்வுடையது. 


1. 11. இனி, கவிதைக்கு மூலமாய்‌ இருக்கும்‌ மொழி வகையில்‌ 
ஆசிரியர்‌ கையாளும்‌ சொற்கள்‌ பற்றி எண்ணலாம்‌. 


1. 11.1. புதுச்சொற்கள்‌ 


இரும்புக்கூழ்‌ 11 

தன்னேற்றம்‌ 12 ௫ தன்முயற்சியால்‌ த்த உயர்வு. 
காதல்‌ கொதிகலன்‌ 45 

இரத்த வாயர்‌ 73 


இவற்றுள்‌ இரண்டாவது ஆசிரியர்‌ உள்ளத்தில்‌ அறிவியலின்‌ தாக்‌ 
குறவைக்‌ காட்டும்‌. 


16 


1. 
2 
3. 


11.2. பேச்சுவழக்குச்‌ சொற்கள்‌ 
காட்டுறான்‌ 42 

முடியலையே 62 

பொச்சரிப்பு 74:4:3 
வெறுமனே 103 


FS ந இத்து மூன்றாவது அவையல்‌ கிளவியும்‌ 51 


மதிப்புரை மாலை 7 ட) 


1. 11.3. கவிஞர்‌ செல்வராசரின்‌ சொல்வளம்‌ (191010) பாரதி, 
பாரதிதாசனை மிகப்‌ பெரிதும்‌ பின்பற்றியது எனலாம்‌. சொற்கள்‌ 
இவரிடம்‌ எவ்வாறு பற்கள்‌ காட்டி நிற்கின்றன என்பதற்கு இவர்தம்‌ 
ஓவ்வொரு பாட்டுமே உயரிய சான்று. எனினும்‌, ஓர்‌ எடுத்துக்காட்டு: 


ஒளிநிலா பிடித்து வந்தே உயிர்நிலா வடித்த தைப்போல்‌ 
குளிர்நிலா ஆனாய்‌ ! உன்றன்‌ குறுநிலா நெற்றி கூட்டித்‌ 
தளிர்நிலா நடையைப்‌ போட்டுத்‌ தமிழ்நிலா வேலா ! என்றன்‌ 
உளநிலாக்‌ கண்ணே ! உன்னை உவப்புடன்‌ அணைத்துக்‌ 
[கொள்வேன்‌ ! 


மழலைச்‌ செல்வத்திடம்‌ மயங்கி மகிழ்ந்து பாடும்‌ இப்‌ பாடலில்‌ 
கவிஞரின்‌ உணர்ச்சி, உவமை, கற்பனை, கருத்து, எல்லாவற்றையும்‌ 
காண்கிறோம்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவர்தம்‌ சொல்லாட்சித்‌ 
திறனில்‌ சொக்கிப்‌ போகிறோம்‌. மரபுவழிப்‌ புதுக்கவிதையிலும்‌ மன 
நிறைவைக்‌ காண்கிறோம்‌. ஆசிரியர்‌ கட்சிப்பொருள்‌ இல்லாமலே 
அருந்தமிழ்க்‌ கவிதை ஆக்க வல்லவர்‌ என்பதற்கும்‌ “வைகறை மலர்கள்‌” 
வாரி வழங்கும்‌ சான்றுகளுள்‌ ஒன்று இப்‌ பாடல்‌ எனலாம்‌. இவ்விடத்‌ 
இல்‌ இறுதியாகக்‌ குறிக்கத்‌ தக்கது ஆசிரியர்‌ சொற்களைப்‌ பிளந்து 
சொற்சிலம்பம்‌ ஆடுவதில்‌ ஆறாண்டுக்‌ காலத்தில்‌, ஆரம்பகாலத்தில்‌, 
இளமை ஈடுபாடு காட்டி இருப்பினும்‌ முதுமைக்காதல்‌ கொள்ளவில்லை 
என்பது தெளிவு. கவிஞர்‌ இத்தகைய மலிவுச்‌ சுவையை நாடாது 
வலிவுச்‌ சுவையை நாடுவது அவர்தம்‌ பண்பறிந்தார்க்கு எளிதில்‌ 

விளங்கும்‌ ஏற்றம்‌ உடையது. 
- டாக்டர்‌ ௩, சஞ்சீவி 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 


நூற்றெட்டுத்‌ திருமால்‌ திருப்பதிகளைப்பற்றி வெவ்வேறு காலங்‌ 
களில்‌ சிலர்‌ எழுதியுள்ளனர்‌. அவையெல்லாம்‌ ஓவ்வொரு திருப்‌ 
பதியும்‌ இருக்கும்‌ இடத்தையும்‌, அங்குச்‌ செல்வதற்குரிய பிரயாண 
வசதிகளையும்‌, அந்தந்தத்‌ தலத்து எம்பெருமான்‌ சிறப்புகள்‌ தல 
விசேடம்‌ தீர்த்த விசேடங்களையும்‌ சுருக்கமான அளவில்‌ தெரிவிக்‌ 
கின்றன. 


திருமால்‌ திருப்புகழ்‌ கூறும்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்‌ 
தைப்‌ பல்லாண்டுகள்‌ ஆராய்ந்த இவ்வாசிரியர்‌ ஒவ்வொரு திருப்‌ 
பதியையும்‌ நேரில்‌ சென்று தரிசித்து, கண்டு கேட்டு அநுபவித்த 
வற்றை விளக்கமுறத்‌ தெரிவிக்கின்றார்‌. திருப்பதிகளுக்கான வழி 
வகைகளோடு அப்‌ பதிகள்‌ விளங்கும்‌ இடத்தின்‌ இயற்கை வளங்‌ 
ட களையும்‌, கோயில்‌ நடைமுறைகளையும்‌ அங்கு வாழும்‌ மக்களின்‌ பழக்க 
வழக்கங்களையும்‌, அவ்வத்‌ திருப்பதிகளுக்குரிய திருமொழிகளையும்‌ 

ம—2 ; 


ப்தி 


ச 


10 தமிழாய்வு — 3 


கூர்ந்து நோக்கிச்‌ செவ்விய சீரான முறையில்‌ திருப்பதிகளை அறிமுகப்‌ 
படுத்துகின்றார்‌. 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ பதின்மூன்‌ நிற்கு ஆசிரியர்‌ சென்று 
காம்‌ கண்டவற்றைப்‌ பிறரும்‌ நேரில்‌ காண்பது போன்ற உணர்வைப்‌ 
பெறும்‌ வகையில்‌ இந்‌ நூலை இயற்றியுள்ளார்‌. அப்‌ பகுதிகளுக்குரிய 
ஆழ்வார்‌ பாசுரங்களையும்‌ ௩நன்கு அறிமுகப்படுத்தும்‌ வகையில்‌ 
அவற்றின்‌ நுண்பொருள்களை ஆங்காங்குத்‌ தெளிவுற எடுத்துக்காட்டி 
யுள்ளார்கள்‌. வைணவ சமய தத்துவங்களையும்‌ அம்‌ மதத்தின்‌ பக்தி 
நிலைகளையும்‌, ஆழ்வார்‌ ஆசாரியர்களின்‌ வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும்‌ 
எடுத்துக்காட்டி இனிய முறையில்‌ சமய உணர்வு மேலெழும்‌ வகையில்‌ 
்‌ விளக்கம்‌ தந்துள்ளார்‌. எனவே, இந்நூல்‌ பிரயாண நூலாக மட்டு 
சி மன்றி, மலைநாட்டுத்‌ திருப்பதிகளைச்‌ சிறப்பித்துப்‌ பாடிய ஆழ்வார்‌ 
3 பாசுரங்களின்‌ விளக்கமாகவும்‌, வைணைவ சமய உண்மைகள்‌ பல 
4 வற்றை எடுத்துக்காட்டும்‌ தத்துவ விளக்க நூலாகவும்‌ இது அமைந்து 
்‌ விளங்குகின்றது. ஏற்ற இடங்களில்‌ ஆழ்வார்களின்‌ அருளிச்செயல்களை 
்‌ 


டக்கு ௮. து அளை 


எடுத்துக்காட்டியதோடு, அவற்றிற்குரிய அரும்பத விளக்கங்களையும்‌ 
அடுத்துத்‌ தந்துள்ளார்‌. பொருளுணர்ந்து பாடலைப்‌ படித்து அனுப்புவ 
தற்கு இது ஏற்ற துணையாகும்‌. இத்தகைய விளக்கங்களையும்‌ இடை 
யிடையே தாராமல்‌ அந்தந்தப்‌ பக்கங்களில்‌ அடிக்குறிப்பாகவே 
குந்‌ இருந்தால்‌ சிறப்பாயிருந்திருக்கும்‌ என்று தோன்றுகிறது. 


நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தப்‌ பாடலடிகள்‌, சொற்கள்‌, இரகசி 
யக்‌ கிரந்த விளக்கங்களையும்‌ தம்முரையுடன்‌ இணைத்து இழைத்துக்‌ 
்‌ குழைத்துச்‌ சொல்கின்ற திறமும்‌ பாராட்டுக்குரியதாம்‌. தம்முடைய 
உரை விளக்கத்தில்‌ கலந்து வரும்‌ மேற்கோள்களுக்கு, மற்றும்‌ தொடர்‌ 
களுக்கு உரிய இடங்களும்‌ அடிக்குறிப்பில்‌ காட்டப்பட்டிருப்பது 
பெரிதும்‌ பாராட்டுக்குரியதொன்றாகும்‌. 


டூ இத்தகு பெரு நூலிலும்‌ ஒரு சில செய்திகள்‌ மரபுக்கு ஒத்தனவாக 
இல்லை. பக்‌. 9-ல்‌ “சீனிவாசன்‌ ” என்றும்‌, பக்‌. 10-ல்‌ “ஸ்ரீநிவாசன்‌ £ 
என்றும்‌ தருகிறார்‌. “ பக்தர்‌'களுக்குப்‌ £ பேட்டி” அளித்துவரும்‌ பெருமா 
1 னல்லவா ? (பக்‌. 12) என்பதில்‌ இறைவனுக்கும்‌ இன்றைய “பேட்டி * 
சென்றுவிட்டது வியப்புத்‌ தரலாம்‌. 
இவ்வியப்‌ பிரபந்தப்‌ பாடல்கள்‌ பப்பத்தாக அமைந்தபோதிலும்‌ 
அவற்றைத்‌ “திருமொழி” என்று சொல்வதுதான்‌ மரபு. இவ்‌ 
வாசிரியர்‌ தேவாரத்திற்குச்‌ சுட்டுவதுபோல * பதிகம்‌”? எனப்‌ பல 
இடத்தும்‌ எழுதுவது புதுமையாய்த்‌ தோன்றுகிறது. 


என்ற சமய வழிபாடும்‌ தவறாது நடைபெற்று வருகிறது £ என்று குறி 


பிடுகின்றார்‌. இங்கே *முரஜபம்‌ * என்பது, “முறை ஜபம்‌” என்‌ நிருக்‌ 


ந 
டொ Rel 


மதிப்புரை மாலை 11 


வதும்‌ பொருந்தாது. இது குறித்துச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேரகராதி (ஹப! Lion) பின்வருமாறு விளக்கம்‌ தருகிறது: 


“ முறை ஜபம்‌ - பிராமணர்கள்‌ விரதமிருந்து நீரில்‌ நின்று வேத 
மோத திருவிதாங்கூர்‌ அரசாங்கத்தார்‌ ஆறு ஆண்டுக்கொரு . 
முறை நாற்பத்தொன்று அல்லது ஐம்பத்தொரு நாள்‌ நடத்தும்‌ 
ஒரு பெருஞ்‌ சடங்கு.” 


காலச்‌ சூழலில்‌ திருவிதாங்கூரிலே ஊட்டுப்புரைகள்‌ எடுபட்டுப்‌ 
போனது போலே இந்த முறை ஜபமும்‌ இப்பொழுது நின்று போயிருக்‌ 
கிறது. 


பக்கம்‌ 179-ல்‌ *ஆல்வாய்‌? என வழங்கும்‌ ஊர்ப்‌ பெயரை 
ஆங்கிலத்‌ திரிபுபற்றிய வழக்கையொட்டி * ஆல்வே ' எனத்‌ தருதலும்‌ 
அவசியமற்றதாம்‌. 


ஒரு சில செய்திகள்‌ கூறியது கூறலாக வெவ்வேறு இடங்களிலும்‌ 
வருகின்றன. மலையாளத்திலுள்ள கோயில்கள்‌ திறந்திருக்கும்‌ நேரம்‌ 
பல இடங்களில்‌ சுட்டப்பட்டிருக்கிறது. திருமந்திரம்‌, துயம்‌, சரம 
சுலோகம்‌ என்னும்‌ இவை பற்றிய விளக்கமும்‌ வெவ்வேறிடங்களில்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ வருகின்றன (பக்‌. 74, 200). எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாகப்‌ பொருள்‌ மயக்கம்‌ தரும்‌ வகையில்‌ பிழைகள்‌ மலிந்துள்ளன. 
இவையெல்லாம்‌ சீர்பெற அமைதல்‌ இனி வரும்‌ பதிப்புக்கு ஏற்றமாம்‌.. 


புதிய சொற்பொருள்‌ விளக்கங்கள்‌ சிலவும்‌ இம்‌ நூலால்‌ தெரிய 
வருகின்றன. பக்கம்‌ 111-ல்‌ *கலம்பகன்‌--பல மலர்களால்‌ தொடுக்கப்‌ 
பட்டது” என்பதனை, ஈட்டுத்‌ தமிழ்‌ கொண்டு விளக்குகிறார்‌. கலம்பகம்‌, 
கலம்பக மாலை என்பனவற்றைப்‌ போலவே, “கலம்பகன்‌ ? என்னும்‌ 
இச்‌ சொல்லும்‌ அகராதியில்‌ இடம்பெறத்‌ தக்கதே. 


“தெங்கு என்பதனை யாழ்ப்பாணத்தார்‌, “தேங்கு” என வழங்கு 
கின்றனர்‌. இதனைத்‌ தமிழ்ப்‌ பேரகரா தியின்‌ பிற்சேர்க்கைத்‌ தொகுதி 
தெரிவிக்கின்றது. ஆனால்‌, அங்கே இலக்கிய ஆட்சி எடுத்துக்காட்டப்‌ 
படவில்லை. *புல்லிலைத்‌ தேங்கினூடு கால்‌ உலவும்‌” எனத்‌ திருவாய்‌ 
மொழியாட்சியுள்ளமையை (8, 9, 7) இக்‌ நூலுள்‌ ஆசிரியர்‌ எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌. இவ்‌ வழக்குப்‌ பிற்கால நூலான அப்பாண்டை நாதர்‌ 
உலாவிலும்‌ காணப்படுகிறது. 


இந்‌ நூலுள்‌ குறைகள்‌ ஒருசில காணப்பட்டபோதிலும்‌, மொத்தத்‌ 
தில்‌ இது சிறந்ததொரு பிரயாண இலக்கியமாக, வைணவ பத்தி 
இலக்கியமாகத்‌ திகழ்கிறது என்பதில்‌ ஐயமில்லை. இனிவரும்‌ பதிப்பில்‌ 
மேலும்‌, தெளிவும்‌ இனிமையும்‌ பயந்து இக்‌ நூல்‌ ஏற்றமுறுவதாக. 


மலைகாட்டுத்‌ திருப்பதிகள்‌: “ அருங்கலைக்கோன்‌ ” வித்துவான்‌, 
டாக்டர்‌ ௩. சுப்புரெட்டியார்‌, எம்‌. ஏ. பி.எஸ்‌சி, எல்‌.டி., 


12 தமிழாய்வு — 3 


பிஎச்‌.டி, தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, திருப்பதி, வெளியீடு: எஸ்‌. ஆர்‌. சுப்பிரமணிய 
பிள்ளை, திருகெல்வேலி -- சென்னை. 


_ மு. சண்முகம்‌ பிள்ளை 


இலக்கிய மலர்கள்‌ 


“பிற நாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்களைத்‌ தமிழ்‌ மொழியில்‌ பெயர்த்‌ 
தல்‌ வேண்டும்‌' என்ற பாட்டுக்கொரு புலவன்‌ பாரதியின்‌ கனவைப்‌ 
பேராசிரியர்‌ ௮. சீகிவாசராகவன்‌ அவர்கள்‌ இந்நூலின்வழி நனவாக்கு 
இன்றார்‌. உலக இலக்கியப்‌ பூஞ்சோலையிலிருந்து நமக்குச்‌ சில. நறு 
மண மலர்களை எடுத்துத்‌ தந்துள்ளார்‌. 


இராபர்ட்‌ பிரெளனிங்‌ (Robert Browning—Pippa Passes), வில்லி 
யம்‌ ஹென்ரிடேவிஸ்‌ (W. H. Davies—Lcisure), ரால்ப்‌ ஹாஜ்ஸன்‌ 
(விற Hodgson—The Bull), பிரான்சிஸ்‌ தாம்சன்‌ (12௨001 Thompson 
—The Hound of Heaven) ஆகியோரின்‌ பாடல்களைத்‌ தீந்தமிழ்ப்‌ பாடல்‌ 
களாக இக்‌ நூலில்‌ தேனாகக்‌ குழைத்துத்‌ தந்திருக்கின்றார்‌ ஆசிரியர்‌. 
இம்‌ நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ள வேறு சில மலர்கள்‌ தமிழ்ச்சோலையில்‌ 
திரட்டப்‌ பெற்றவையாகும்‌. 


*பிப்பா செல்கின்றாள்‌” என்னும்‌ இராபர்ட்‌ பிரெளனிங்கின்‌ இனிய 
பாடலோடு நம்‌ காட்டு ஞானியாகிய ஆழ்வார்‌ பாடலையும்‌, கவிஞன்‌ 
என்ற நிலையில்‌ இருந்தே ஞானத்தை எட்டிய பாரதியாரின்‌ பாடலையும்‌ 
இணைத்துச்‌ சுவையாகக்‌ கருத்து விருந்து படைக்கின்றார்‌. பிரெளனிங்‌ 
அமைத்த நாடக உலகத்திற்கு நம்மையும்‌ அழைத்துச்‌ சென்று 
ஸிபால்ட்டும்‌, ஆதிமாவும்‌ காமவெறியில்‌ கொலைசெய்த காட்சியையும்‌, 
இறுதியில்‌ அவர்கள்‌ வேதனைத்தயிலே மீண்டும்‌ அக்‌ கொடுமைகளைச்‌ 
சுட்டெரித்து மற்றொரு ஆன்மாவுக்காக வேண்டும்‌ உளமிலையைப்‌ பெறு 
வதையும்‌ ஈன்கு சித்திரித்துக்‌ காட்டுகின்றார்‌. 


வீட்டு முற்றத்திலே சிதறிக்கிடக்கும்‌ கெல்மணிகளைத்‌ துள்ளித்‌ 
துள்ளிப்‌ பொறுக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ சிட்டுக்குருவி பாரதியாருக்குக்‌ 
கவிதை பிறக்கக்‌ காரணமாயிற்று. “செங்கால்‌ நாரையினைத்‌ தூதாக 
அனுப்பியவர்‌ சத்திமுற்றப்‌ புலவர்‌. ஆங்கிலக்‌ கவிஞன்‌ வில்லியம்‌ 
ஹென்ரிடேவிஸ்‌ எழுதிய “மீன்‌ கொத்திப்‌ பறவையே இவற்றோடு 
இணைத்துக்‌ கவிஞர்களின்‌ உள்ளத்தைத்‌ திறனாய்வு செய்கின்றார்‌ 
ஆசிரியர்‌. ள்‌ 


“கடைசிக்‌ கனவு” என்னும்‌ தலைப்பில்‌ இந்த நூற்றாண்டு ஆங்கிலக்‌ 
கவிஞரான “ரால்ப்‌ ஹாஜ்ஸன்‌” என்பவரின்‌ “கழ எருது ஒன்றின்‌ 
கடைசிக்‌ கனவு! என்னும்‌ கவிதையை ஆய்கின்றார்‌. அவர்தம்‌ 


மதிப்புரை மாலை 13 


இறனாய்வுக்‌ கருத்து உற்று நோக்கியும்‌ ஒப்பு நோக்கியும்‌ அமைந்துள்ள 
தாகத்‌ திகழ்கிறது. 


“மாட்டின்‌ வாழ்க்கைக்குள்ளே, மனித இதயத்தைக்‌ 
கொண்டு போய்ப்‌ பொருத்தி அந்த உலகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
அவன்‌ பாடலில்‌, கொம்புக்கும்‌ குளம்புககும்‌ இடையிலே 
மனித உள்ளம்‌ நின்று துடிக்கிறது. அழகு, பயங்கரம்‌, 
பழைய நினைவு, இரக்கம்‌--இவையெல்லாம்‌ மனிதனுக்‌ 
குரியவை. இவற்றின்‌ ஒளியில்‌, சாகும்‌ கிழமாடு ஒன்றின்‌ 
சொல்லற்ற, உருவற்ற மிருகவேதனை, சொல்லும்‌, உருவும்‌, 
தெளிவும்‌ பெறுகிறது. 


“இனி நினைந்திரக்கம்‌ ஆகின்று. “கழிந்துபோன என்‌ 
கல்லா இளமை?யை இன்று -- கோலூன்றித்‌ தள்ளாடும்‌ 
இந்த முதுமைப்‌ பருவத்தில்‌--எண்ணி இரக்கப்படுகிறேன்‌” 
என்று சங்க காலத்துத்‌ தமிழ்க்‌ கவிஞன்‌ பாடினான்‌. 


இத்தகைய இரக்கந்தான்‌ ஆங்கிலக்‌ கவிஞன்‌ ஹாஜ்ஸன்‌ 
என்பவனுடைய கையில்‌, எருதின்‌ கடைசிக்‌ கனவாக வடி 
வெடுத்தது? (பக்‌. 65) 


என்று சங்க காலத்‌ தமிழ்க்‌ கவிஞனின்‌ உள்ளத்தையும்‌, ஆங்கிலக்‌ 
கவிஞனுடைய உள்ளத்தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பேசுவது உளங்கொளற் 
குரியது. 


மண்ணில்‌ நல்ல வண்ணம்‌ வாழ்வதற்கு ஆண்டாளுடைய திருப்‌ 
பாவை என்ற அருமையான இலக்கியம்‌ எங்ஙனம்‌ உதவுகிறது என்‌ 
பதை எளிய சொற்களால்‌ உணர்ச்சி ததும்ப விளக்குகின்றார்‌ ஆசிரியர்‌. 
ஆண்டாளுடைய பக்தி உணர்வு இந்த மண்ணை--நரம்‌ நடமாடும்‌ இந்தப்‌ 
புழூதியை இறைவனுடைய விளையாட்டுத்‌ தலமாகக்‌ கொண்ட பாவனை 
யையும்‌, இந்த உலகம்‌ அவளுக்கு இறைவன்‌ நடமாடுகின்ற பிருந்தா 
வனமாகவும்‌, இங்குள்ள இன்பங்கள்‌--அவளை மறைக்கின்ற இடர்ப்‌ 
பாடுகளாகத்‌ திரியாமல்‌--கண்ணனோடு கூடியிருந்து பெறும்‌ இன்ப 
மாகவும்‌ திகழுவதை நன்கு விளக்கியுள்ளார்‌. 


கற்பனைத்‌ தீயிலே தோய்த்துத்‌ தோய்த்து, நமது நெஞ்சைச்‌ 
சொல்‌, சந்தம்‌ என்ற சம்மட்டி கொண்டு எப்படிக்‌ கவிதைக்‌ கொல்லன்‌ 
அடித்து உருவாக்குகிறான்‌ என்பதைக்‌ கம்பர்‌, பாரதியார்‌, அப்பர்‌, 
ஆண்டாள்‌ ஆகியோர்‌ பாடல்கள்‌ வழி அருமையாக விளக்குகின்றார்‌. 
“இறிஸ்துபிறந்தார்‌' “மார்கழித்திங்கள்‌', *மணல்வீடு', “இருளில்‌ஓளி” 
முதலான கட்டுரைகளில்‌ ஆசிரியர்‌ நீண்ட காலமாக “ஊன்கலந்து 
உயிர்கலந்து” சுவைத்து மகிழும்‌ இலக்கிய அனுபவத்தைக்‌ கண்டு மகிழ்‌ 
வதுடன்‌ படிக்கும்‌ போது நாமும்‌ அதனைப்‌ பெற்று மகிழ்கின்றோம்‌. 


+ டன | இட்‌ 
அ ட அன்த கனை வா ஹர்‌ டட 


14 தமிழாய்வு -— 3 


௫ நுணுக நுணுகித்‌ திறனாய்வு செய்யும்‌ ஆசிரியரின்‌ உள்ளப்‌ பாங்கும்‌, 
| அழகும்‌ இக்‌ கட்டுரைகளில்‌ இனிது புலனாகின்றன. 


“கல்கி' இலக்கியப்‌ பூங்காவில்‌ முகிழ்த்து மலர்ந்த இவ்‌ “இலக்கிய 
மலர்கள்‌” எழிலும்‌ மணமும்‌ ஒருங்கே பெற்றுத்‌ திகழ்கின்றன என்று 
உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


ட இலக்கிய மலர்கள்‌ : ௮. சீநிவாசராகவன்‌, மெர்க்குரிப்‌ புத்தகக்‌ 
4 கம்பெனி, கோவை, பக்கம்‌ 160 ; 1904, ரூ. 2-50. 
ம்‌ இ. சுந்தரமூர்த்தி 


2 பரணிப்‌ பொழிவுகள்‌ 


சந்தக்கவிமன்னர்‌ சயங்கொண்டாரின்‌ கலிங்கத்துப்பரணி, பரணி 

இலக்கிய வகையில்‌ தன்னிகரற்றது; 55 சந்த வேறுபாடுகளைக்‌ 

சி கொண்டது; குலோத்துங்கனின்‌ குலச்சிறப்பை-- கலிங்கத்துக்‌ கள 

வெற்றியைக்‌ “கவித்துவம்‌” மிளிர எடுத்துரைப்பது ; கற்பனையிடை 
RY, யிட்ட வரலாற்றுப்‌ பெட்டகமாக மிளிர்வது. 


இப்‌ பரணியைப்‌ பற்றித்‌ திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
பாக்காலா தமிழ்ச்‌ சங்கம்‌ ஆகியவற்றின்‌ ஆதரவில்‌ முனைவர்‌ திரு. ந. 
சுப்புரெட்டியார்‌ அவர்களால்‌ நிகழ்த்தப்பெற்ற ஆறுநாள்‌ கருத்தரங்கக்‌ - 
tj கட்டுரைகளே இக்‌ நூல்‌. 


இதன்கண்‌ அறிமுகம்‌, கடைத்திறப்பு, பேய்கள்‌ உலகம்‌. வர 
கி லாற்றுக்‌ குறிப்புகள்‌, பரணிகாட்டும்‌ சுவைகள்‌, மும்மணிகள்‌ என்னும்‌ 
4 இ ஆறு கட்டுரைகளோடு பொருட்குறிப்பு அகராதியும்‌ இடம்‌ பெற்‌ 
ப்‌ றுள்ளது. 


ட்‌ ** தோல்வியுற்றாரையும்‌ பெருமைபடுத்தும்‌ 
ஆவ்‌ உயர்பண்பு தமிழர்களிடையே என்றும்‌ 
நிலவி வந்தது என்பதனைப்‌ பரணி நூல்கள்‌ 
தம்‌ பெயர்களால்‌ பறைசாற்றி நிற்கின்றன” 


(பக்‌. 6) 
என்னும்‌ கருத்தை உள்ளடக்கியது அறிமுகம்‌ என்னும்‌ முதல்‌ கட்டுரை. 7 
நாலை அறிமுகப்படுத்த முனைந்த இக்‌ கட்டுரையில்‌ பெயர்க்‌ காரணம்‌, 


பரணி இலக்கணம்‌, தோற்றம்‌, தோன்றக்‌ காரணம்‌, தூலமைப்‌ aK 
என்னும்‌ பொருள்களில்‌ தம்‌ கட்டுரையை கின்று லி 


ட ப. வலுவைத்‌ பட பட்ட தக மலி பாவக டங்க்‌ ஆடம்‌ ப: 


மதிப்புரை மாலை 15 


மகளிரை விளிப்பதாக அமைந்துள்ளனவர என ஆய்கின்றார்‌. 


மேலும்‌, இப்‌ பகுதியில்‌, “ முருகிற்‌ சிவந்த கழுகீரும்‌, முதிரா இளைஞர்‌ 
ஆருயிரும்‌, திருகிச்‌ செருகும்‌ குழல்‌ மடவார்‌' தம்‌ உறுப்பு நலன்‌, 
புன்முறுவல்‌, புணர்ச்சி இயல்பு, ஊடல்‌, கூடல்‌, பிற இயல்புகள்‌ 
ஆகியவற்றை தொகுத்துரைக்கின்றார்‌; இடையிடையே சங்க இலக்கியப்‌ 
பாடல்களையும்‌ (இலக்கிய நயம்பட) ஒப்புமை காட்டுகின்றார்‌. 


“பேய்கள்‌ உலகம்‌” என்பதில்‌, காட்டின்‌ இயல்பு, பேய்களின்‌ 
இயல்பு, அவற்றின்‌ செயல்‌, காளிதேவியின்‌ திருக்கோயில்‌ அமைப்பு, 
வழிபாடு ஆகியவற்றை ஆராய்கின்றார்‌. 


நான்காம்‌ கட்டுரையில்‌, கற்பனையூடே பொதிந்து கிடக்கும்‌ வர 
லாற்றை வெளிப்படுத்துகின்றார்‌. மற்றும்‌ அக்‌ கால மக்களின்‌ ஆடை, 
அணி, பொழுது போக்கு ஆகியவைகளையும்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 


பரணி காட்டும்‌ சுவைகள்‌ என்னும்‌ 5-வது கட்டுரையில்‌, சுவையின்‌ 
இயல்பை விளக்கி, எண்வகைச்‌ சுவைக்கும்‌ எடுத்துக்காட்டுகள்‌ 
தருகின்றார்‌. இறுதியில்‌ குலோத்துங்கன்‌, கருணாகரத்‌ தொண்டை 
மான்‌, செயங்கொண்டார்‌ ஆகியோரின்‌ சிறப்பை விளக்குகிறார்‌. 


நிறைவினஜாடே சில குறைகளும்‌ தட்டுப்படுகின்றன. மீண்டும்‌ 
என்பதற்கு மீண்டுல்‌ என்றும்‌ (பக்‌. 20), கண்ட என்பதற்குச்‌ “சுண்ட”? 
என்றும்‌ (பக்‌. 24), இராசாதிராசனே என்பதற்கு இராசாதிசனே 
(பக்‌, 94) என்றும்‌ சில அச்சுப்‌ பிழைகளும்‌, மேற்கோள்‌ பாடல்களி 
லேயே கர்ணப்படும்‌ அச்சுப்‌ பிழைகளும்‌, தவிர்க்கப்பட்டிருப்பின்‌ 
இன்னும்‌ சிறப்பாக இந்‌ நூல்‌ அமையலாம்‌. அன்றியும்‌, ஒரே கருத்து 
மீண்டும்‌ கூறப்படுகின்‌ ற நிலையைச்‌ சில இடங்களில்‌ காண முடிகன்‌ றது. 
எடுத்துக்காட்டாக, குறையுறுப்புப்‌ பெற்ற பேய்களின்‌ செயல்கள்‌ 
(பக்‌, 83, 135), சயங்கொண்டார்‌ நூல்‌ இயற்றிய வரலாறு (பக்‌, 15, 
175) என்பனவற்றைக்‌ கூறலாம்‌. 


இந்‌ நூல்‌ முழுவதும்‌ தெளிந்த எளிய நடையில்‌ இலக்கிய நயம்‌ 
பொதுள அமைந்துள்ளது ; கட்டுரை ஓட்டம்‌ படிப்பாரை மேன்மேலும்‌ 
படிக்கத்‌ தூண்டும்‌ கதைப்‌ போக்காக அமைந்துள்ளதோடு, மூல நூலைக்‌ 
கல்லாரும்‌ கற்குமாறு தூண்டும்‌ வினைத்தூண்டி (கிரியா ஊக்கி)யாக 
வும்‌ அமைந்துள்ளது இந்நூலின்‌ தனிச்சிறப்பு எனலாம்‌. 


ஈயான்‌ கையாளும்‌ மொழியும்‌ நடையின்‌ போக்கும்‌ கேட்‌ 
பாரைப்‌ பொருளினுள்‌ இழுத்துச்‌ செல்லுதல்‌ வேண்டும்‌”? 
(பக்‌. 119) 


என்று ஆசிரியர்‌ கொண்ட உறுதி இம்‌ நூல்‌ முழுமையும்‌ காண 
லாம்‌. 


16 தமிழாய்வு - 3 


பரணிப்‌ பொழிவுகள்‌: டாக்டர்‌ ௩. சுப்பு ரெட்டியார்‌, இரு 
வேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, திருப்பதி; உரிமை: திரு 
வேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌. பக்‌, 44-184; ரூ. 4. 


கு. மோகனராசு 


இரணியவதைப்‌ பரணி 


பரணிப்‌ பதிப்பு வரலாற்றில்‌ தி. ஆ. கன்னையா நாயுடுவின்‌ கலிங்‌ 
கத்துப்பரணிப்‌ பதிப்பும்‌, டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையரின்‌ தக்க 
யாகப்‌ பரணிப்‌ பதிப்பும்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கவை. திரு. நா. 
வரதராசுலு நாயுடுவின்‌ இரணிய வதைப்‌ பரணி ௮ச்‌ சிறப்பு வரிசையில்‌ 
இடம்‌ பெறத்தக்கது. முதல்‌ நாற்பத்து நான்கு பக்கங்களில்‌ விரிவாக 
விளக்கம்‌ பெற்றுள்ள தோற்றுவாய்‌, ஆசிரியர்‌ நூலுடன்‌ தோய்ந்து 
எழுதிய திறனைத்‌ துலக்குகிறது. இரணியன்‌ - பிரகலாதன்‌ வரலாறே 
இப்‌ பரணிக்குரிய கரு. பதிப்பாசிரியர்‌, சமசுகருத இலக்கியங்‌ 
களிலும்‌, தமிழிலக்கியங்களிலும்‌ இடம்‌ பெற்றுள்ள இரணியன்‌ 
தொடர்பான செய்திகளை அரிதில்‌ முயன்று திரட்டித்‌ தந்துள்ளார்‌. 
ஆசிரியர்‌ பெயர்‌ அறியப்‌ பெறாத இக்‌ நூலின்‌ காலம்‌ க. பி. 12 அல்லது 
13 ஆம்‌ நூற்றாண்டு என முடிவு செய்திருப்பது பொருந்துவதே. 
பரணியைக்‌ காவியம்‌ என்‌ றிவர்‌ அழைப்பது அத்துணைப்‌ பொருத்தமாக 
இல்லை. இரணியவதைப்‌ பரணியில்‌ ஒறுத்தலையும்‌ அருளலையும்‌ 
காண்கிறோம்‌. ஏனைய பரணி நூல்களில்‌ ஒறுத்தல்‌ மட்டுமே உள்ளது; 
அருளல்‌ இல்லை. இதுபோன்ற வேறு சில ஒற்றுமைகளும்‌ வேற்றுமை 
களும்‌ உள்ளன. அவற்றை நுனித்தறிந்து பதிப்பாசிரியர்‌ சுட்டியுள்‌ 
ளார்‌ (பக்‌. 31). அரிஸ்தோதல்‌, மில்டன்‌ ஆகியோரைச்‌ சுட்டிக்காட்டி, 
* தமிழ்‌ மொழிக்‌ காவியங்களில்‌ பரணி மட்டுமே இந்த மேல்‌ நாட்டு 
மரபைப்‌ பின்பற்றுகிறது (பக்‌. 4) என்று பதிப்பாசிரியர்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. இக்‌ குறிப்புச்‌ சரியன்று. சமசுகிருத நூல்கள்‌ பிறப்பி 
லிருந்து கதையைத்‌ தொடங்க, இளங்கோ திருமண நிகழ்ச்சியினின்றே 
தம்‌ காப்பியத்தைத்‌ தொடங்குவது இங்கே நினைக்கத்தக்கது. வேறு 
சில பிளேபேக்‌ (1182 Back) உத்திகளை இளங்கோ அடைக்கலக்காதை 
யில்‌ கையாண்டுள்ளார்‌. ஆதலால்‌ இத்தகு உத்திமுறை இறக்குமதி 
என்று கருத வேண்டா. “பரணிகள்‌ யாவும்‌ தோற்றாரையே தம்‌ 
பெயரால்‌ குறிப்பன” (பக்‌. 2) என்று பதிப்பாசிரியர்‌ குறிப்பதும்‌ 


பொருந்துவதாக இல்லை. கலிங்கத்துப்‌ பரணி, கூடல்‌ சங்கமத்துப்‌. 


பரணி என்ற பெயர்கள்‌ வென்ற இடத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
பெயர்‌ பெற்றவை. மூலமும்‌ குறிப்புரையும்‌ ஆக அமைந்திருக்கும்‌ 
இப்‌ பதிப்பு, ஆசிரியரின்‌ கைத்திறத்தால்‌ விரிவுரையாகவும்‌ அமைந்து 
வெளி வருமானால்‌, பரணிப்‌ பதிப்பு வரலாற்றில்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ 
மூனைப்பாக இடம்‌ பெறும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


மதிப்புரை மாலை 17 


இரணிய வதைப்‌ பரணி மூலமும்‌ குறிப்புரையும்‌ : பதிப்பாசிரி 
யர்‌: நா. வரதராசுலு நாயுடு, சாந்தி அறக்கட்டளை, தாச 
நாயக்கன்‌ பாளையம்‌, பொள்ளாச்சி, 1974, விலை ௬. 5. 


கா, ப. அறவாணன்‌ 


உணர்வின்‌ விழிப்பு 


மீனாட்சி எட்டு வயதிலேயே தந்தையை இழந்தவள்‌. தாய்‌ 
காரமாட்சியோடு சென்னை மயிலாப்பூரில்‌ சொந்த வீட்டில்‌ வாழ்ந்து 
வருகிறாள்‌. படிப்பு அவ்வளவாகக்‌ கிடையாது; ஆனாலும்‌ புத்தி 
கூர்மை மிகுதி. எதையும்‌ எளிதில்‌ புரிந்து பற்றிக்கொள்ளும்‌ அறிவு. 
ஒரு நாள்‌ கடிதம்‌ ஒன்று வருகிறது. காமு எனப்படும்‌ காமாட்சி 
யம்மாளின்‌ சிறு வயதுப்‌ பருவத்‌ தோழி மகன்‌ சண்முகம்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளிப்‌ படிப்பை முடித்துவிட்டுச்‌ சென்னைக்கு அவள்‌ 
ஆதரவில்‌ தங்கிப்‌ படிக்க வரலாமா .என்று கேட்டு, கோட்டை 
யூரிலிருந்து அக்‌ கடிதம்‌ வருகிறது. அக்‌ கடிதத்திற்குப்‌ பதில்‌ 
போடவில்லை காமு. ஆனால்‌, இரண்டொரு நாளில்‌ பள்ளிப்‌ படிப்பை 
முடித்த பையன்‌ சண்முகனே சென்னைக்குக்‌ காமாட்சியம்மாள்‌ வீட்டிற்கு 
வந்துவிடுகிறான்‌. காமுவின்‌ அனுமதியின்‌ பேரில்‌ வெளியே சாப்பாடு 
வைத்துக்கொண்டு அவர்கள்‌ வீட்டிலேயே மாடியறையில்‌ தங்கிப்‌ 
படிக்கிறான்‌ சண்முகம்‌, மீனாட்சி, சண்முகம்‌ இருவருக்கும்‌ ஒருவரை 
யொருவர்‌ பிடித்துப்‌ போகிறது. ஆனால்‌ தங்கள்‌ உள்ளத்து உணர்ச்சி 
களை இருவரும்‌ விண்டுரைக்கவில்லை. ஓர்‌ ஊமை நாடகம்‌. அவ்வளவு 
தான்‌ ! இதனை நாவல்‌ ஆசிரியையே பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்‌ : 


“ அவளுடைய சரளமான சுபாவம்‌, ஒட்டிக்‌ கொண்டு பழகும்‌ 
தன்மை, அவனுக்கு மிகவும்‌ பிடித்திருந்தது. அவள்‌ காட்டும்‌ அக்கறை 
நிறைந்த பரிவு, பேச்சின்‌ கனிவு, மாறாத மரியாதை, மறையாத சிரிப்பு 
ஒவ்வொன்றிலும்‌ மனத்தைத்‌ தொடுகின்ற வன்மை தெரிந்தது 
அவனுக்கு.” 


இண்டர்‌ முதலாண்டுத்‌ தேர்வு முடிகிறது. விடுமுறைக்கு ஊருக்குப்‌ 
போகிறான்‌ சண்முகம்‌. விடுமுறையைக்‌ கழித்து விட்டுச்‌ சென்னை 
வந்து இரண்டாமாண்டு படிப்பைத்‌ தொடர்கிறான்‌ சண்முகம்‌. சமவய 
துடைய மீனாட்கியோடு நெருங்கிப்‌ பழகும்‌ சந்தர்ப்பங்கள்‌ வாய்க்‌ 
கின்றன அவனுக்கு. வரம்பு ஒரு சிறிதும்‌ கடவாத நிலையில்‌ அவர்கள்‌ 
நட்பு வளர்கின்றது. இதனிடையில்‌ மீனாட்சியைப்‌ பெண்‌ பார்க்க 
வருகிறார்கள்‌. திருமணம்‌ நிச்சயமாகிறது. “அவன்‌ காலடிகளில்‌ 
தன்‌ தலையை வைத்து விம்மி விம்மி அழ வேண்டும்‌ போலிருந்தது 
அவளுக்கு. ஆனால்‌ அந்தத்‌ தனிமையிலுங்கூட, இரவின்‌ நெருக்கத்தி 
லும்‌ கூட, அவர்களுக்கிடையே ஆழ்ந்த ஒரு பள்ளம்‌, தாண்டக்‌ கூசுகிற 
ஓர்‌ இடை வெளி இருப்பது போலத்தான்‌ தோன்றியது அவளுக்கு.” 

ம—3 


ச அபர 29 சட்ட டட ப கணிய த்தது கள்‌ உங்க 2 


18 தமிழாய்வு -— 3 


இது இருமணம்‌ நடைபெறுவதற்கு நான்கு நாள்களுக்கு முன்னர்‌ 4 
மீனாட்சியின்‌ மனநிலை இருந்த நிலையாகும்‌. 


இருமணம்‌ முடிகிறது. சண்முகத்தின்‌ “இண்டர்‌” படிப்பும்‌ முடி 
கிறது. முதல்‌ வகுப்பில்‌ தேறுகிறான்‌. மீனாட்சியை மணந்தவன்‌ 
பர்மாவில்‌ பணியாற்றுபவன்‌. அங்கே போய்‌ குடும்பம்‌ அமைப்பதற் 
குரிய ஏற்பாடுகள்‌ செய்துவிட்டுத்‌ திரும்பவந்து மீனுட்சியை அழைத்‌ 
| துப்‌ போவதாகச்‌ சொல்லிப்‌ பர்மாவிற்குப்‌ போய்விடுகிறான்‌. மீனாட்சி 
தாய்‌ வீடு வந்து சேருகிறுள்‌. பர்மாவிலிருந்து உற்சாகம்‌ தரத்தக்க 
கடிதம்‌ ஏதும்‌ வரவில்லை. சில ஆண்டுகளும்‌ உருண்டோடுகின்‌ றன. 
மீனாட்சியின்‌ கணவன்‌ பர்மாக்காரி ஒருத்தியோடு வாழும்‌ செய்தி 
அங்கிருந்து வந்தோரால்‌ காமுவிடம்‌ சொல்லப்படுகிறது. மீனாட்சி 
பெரிதும்‌ திடுக்கிட்டுத்‌ துன்புறுகிறாள்‌. சண்முகம்‌ அவள்‌ மனப்‌ 
புண்ண ஆற்ற முயல்கிறான்‌. சண்முகத்தின்‌ அம்மா ஊமையாச்சி 
மகனுக்குத்‌ தன்‌ சகோதரன்‌ மகள்‌ பார்வதியை மணப்‌ பெண்ணாக 
நிச்சயம்‌ செய்கிறாள்‌. சண்முகம்‌ தன்‌ கல்லூரி நண்பன்‌ சேகரின்‌ 
தந்தை நடத்தி வரும்‌ நல்ல * கம்பெனி ” ஒன்‌ நில்‌ வேலைக்கு அமருகிறான்‌. 
அஞ்சல்‌ வழி உயர்படிப்பினை மீனாட்சி சண்முகம்‌ உதவியுடன்‌ படித்து 
வருகிறாள்‌. சண்முகம்‌-பார்வதி திருமணழ்‌ நடந்து முடிகிறது. மீனாட்சி 
யின்‌ பக்கத்து வீடு காலியாகிறது. அங்கேயே புதுமண மக்களின்‌ 
புதுத்‌ தனிக்‌ குடித்தனம்‌ தொடங்குகிறது. சேகர்‌ பத்மா என்ற 
படித்த பெண்ணைக்‌ காதலிக்கிறான்‌. இருவரும்‌ திருமணம்‌ செய்து 
கொள்வதற்கு முன்‌ நெருங்கிப்‌ பழகக்‌ கூடாது என்று சண்முகம்‌ 
தடுத்ததின்பேரில்‌, இரண்டு ஆண்டு படிப்பை முடித்து விட்டுப்‌ பத்மா 
சேகரைத்‌ திருமணம்‌ செய்துகொள்வதாய்‌ உறுதி கூறிவிட்டுப்‌ பத்மா 
வெளியூர்‌ போய்விடுகிறாள்‌. சண்முகம்‌ பார்வதி இவர்களின்‌ இல்லறம்‌ 
மீனாட்சியின்‌ துணையுடன்‌ இனிதே நடைபெறுகிறது. பார்வதி கருவுறு 
கிறாள்‌. அவள்‌ தாய்வீடு போகிறாள்‌. உடல்‌ நலக்‌ குறைவால்‌ ௧௫௬ 
சிதைந்து விடுகிறது. பின்னர்க்‌ கருவுற்று ஆண்‌ குழக்தை யொன்றைப்‌ 
பெற்றெடுக்கிறுள்‌. குமரேசன்‌ எனப்‌ பெயர்‌ வைக்கிறார்கள்‌. சண்‌ 
முகம்‌ மீனாட்சியை மறக்க முடியவில்லை. மீனாட்சியின்‌ நிலைமையும்‌. 
அவ்வாறே. ஒரு முறை “மீனாட்சி!” என அழைக்கிறான்‌. “அவன்‌ 
குரலில்‌ பொங்கிய உணர்ச்சியையும்‌, திணற வைக்கும்‌ மனக்‌ 
கொர்தளிப்பையும்‌ அவள்‌ புரிந்துகொண்டு விட்டாள்‌. அதற்கு மேல்‌ 
அங்கே இருந்தால்‌ தன்‌ மனமும்‌ கெ௫ழ்ந்துவிடுமோ என்ற கலக்கம்‌ 
ஏற்பட்டது அவளுக்கு. அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்து விட்டு 
சரேலென்று வாசலுக்குப்‌ போய்விட்டாள்‌.” 


ஆட 


ர்க ந்த 


ந ட 


இதனால்‌ இருவர்தம்‌ மனப்போராட்டம்‌ நன்கு விளங்கும்‌. மீனாட்சி 
யின்‌ தாய்‌ சில காள்‌ காய்ச்சலில்‌ இறந்துவிடுகறாள்‌. இதற்குமுன்‌ இ 
iA, மீனட்‌ அவன்‌ கணவனால்‌ அழைத்துக்‌ கொள்ளப்படும்‌ வரையில்‌ 
..... அவனைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறாள்‌. மீனாட்சி 
அஞ்சல்‌ வழிக்‌ கல்வி பயின்று முடித்து ஆசிரியையாகிறாள்‌. பார்வதி i 


ணார நர 


மதிப்புரை மாலை 19 


மீனாட்சியை “ அக்கா, அக்கர? என அழைத்து அன்பு மிகப்‌ பாராட்டு 
கிறாள்‌. மீனாட்சி, * உன்‌ மனது எனக்குப்‌ புரிகிறது பார்வதி” என்‌ 
கிறாள்‌. “அக்காவும்‌ அதைப்‌ புரிந்து கொண்டால்‌ போதும்‌. உங்க 
ளுக்கு அவர்மேல்‌ எத்தனை அன்பும்‌ அக்கறையும்‌ உண்டு என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. வாழ்க்கையில்‌ இருண்ட நேரங்களில்‌, ஒரு துணை 
வெளிச்சமாக உங்களைத்தான்‌ அவர்‌ எதிர்பார்க்க முடியும்‌. அக்கா 
இதைப்‌ புரிந்து கொண்டால்‌ போதும்‌'' என்கிறாள்‌ பார்வதி. 


சண்முகம்‌ அலுவலகத்தில்‌ உயர்‌ பதவி பெறுகிறான்‌. செல்வச்‌ 
செழிப்பான நிலை. எங்கே சண்முகத்தின்‌ அன்பு தன்னைப்‌ பிணித்துத்‌ 
தன்னைப்‌ பலவீனமாக்கி விடுமோ என்று கருதி, மீனாட்சி பர்மாவுக்குப்‌ 
போகப்‌ போவதாகக்‌ கூறி, வலுவில்‌ அவர்களிடமிருந்து விடைபெற்றுச்‌ 
சென்று விடுகிறாள்‌. பார்வதிக்குப்‌ பெண்‌ குழந்தை பிறக்கிறது. 
“மீனாட்சி” எனப்‌ பெயரிட்டு வளர்த்து வருகின்றனர்‌. வளர்ந்து மீனாட்சி 
பெரியவளாகிறாள்‌. அசப்பில்‌ அந்த மீனாட்சியை நினைவுபடுத்துகிறாள்‌. 
ஒருநாள்‌ அலுவலகத்திற்கு ஒரு பையன்‌ வந்து, தான்‌ மீனாட்சியின்‌ 
வளர்ப்பு மகன்‌ என்றும்‌, அவள்‌ சாகக்‌ கிடப்பதாயும்‌, அவனை 
அழைத்து வரச்‌ சொன்னதாயும்‌ சொல்கிறான்‌. குடும்பத்துடன்‌ சண்‌ 
முகம்‌ செல்கிறான்‌. இது நாள்வரை பதினைந்து ஆண்டுகள்‌ சென்னை 
யிலேயே மறைந்து வாழ்ந்து வந்த மீனாட்சியை அனைவரும்‌ பார்க்‌ 
கின்றனர்‌. மீனாட்சியின்‌ நல்லுயிர்‌ மகிழ்ச்சியுடன்‌ திருப்தியுடன்‌ பிரி 
கிறது. சண்முகத்திற்கு “ எட்டாத-ஆனால்‌ மனத்தளவில்‌ என்றும்‌ 
நெருங்கிய, எப்போதும்‌ மறையாத--௮ந்த அன்பு செறிந்த உணர்ச்சி 
களுக்கு உறக்கம்‌ இல்லை; மறைவும்‌ இல்லை. என்றும்‌ அவை விழித்‌ 
திருக்கும்‌.” 


286 பக்கங்கள்‌ கொண்ட இந்‌ நாவலைக்‌ கையில்‌ படிக்க எடுத்து : 


விட்டால்‌ முடிக்காமல்‌ வைக்கத்‌ தோன்றாத அளவிற்கு காவிலில்‌ சுவை 
உளது. உணர்வுகளின்‌ சிலிர்ப்புகளை மெல்லிய வீணையில்‌ மீட்டி 
இனிய இசையினை நாவலாசிரியை ஈம்‌ மனத்தே எழுப்புகிறார்‌. சிறிதும்‌ 
விரசம்‌ தலைதூக்காத ஒரு காவல்‌. நுண்ணிய தூய காதல்‌ உணர்வுகள்‌ 
இந்‌ நாவலின்‌ தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும்‌ இழையோடு 
இன்றன. இந்‌ நாவலைப்‌ படிக்கும்‌ பொழுது மனம்‌ பண்படக்‌ காண 
லாம்‌. 


மீனாட்சி பாத்திரம்‌ நன்றாக வடிக்கப்பட்டுள்ளது. 25 அத்தியாயங்‌ 
களிலும்‌ மீனாட்சி நிறைந்தொளிர்கிறுள்‌. அவள்‌ பண்பாடு போற்றத்‌ 
தக்க பண்பாடாகும்‌. சண்முகம்‌ ஆண்‌ என்றாலும்‌ அவசரக்காரனாக 
இல்லை. நிதானமும்‌ புத்தித்‌ தெளிவும்‌ அவன்‌ சிறப்புப்‌ பண்புகள்‌. 
பார்வதி ஓர்‌ உயரிய பெண்‌. மீனாட்சியிடத்தில்‌ அளவு கடந்த அன்பு ; 
அதே கேரத்தில்‌ தன்‌ கணவனிடத்திலும்‌ ஆழ்க்த பெரு நம்பிக்கை. 


இவ்வாறு இம்‌ மூன்று பாத்திரங்களும்‌ இந்‌ நாவலில்‌ உயர்‌ 
கொண்டு உலவுகருர்கள்‌. 


இப்‌. எழ எடு தள னை 2 உ.ஆ தல்‌ சக்‌ டு 


4 
௫ 

ஆ 
1 


20 தமிழாய்வு - 3 


“கூதல்‌ என்பது ஓர்‌ அழகிய கனவு; அவ்வளவுதான்‌, காளி 
தாஸனுக்கும்‌ ஷேக்ஸ்பியருக்கும்‌ அது ஓர்‌ அருமையான கவிப்பொருள்‌, 
அம்மட்டும்தான்‌. நித்திய வாழ்க்கையில்‌ அதற்கு இடம்‌ இல்லை 
என்பது என்‌ அபிப்பிராயம்‌ என்கிறான்‌ சண்முகம்‌.” (பக்‌. 92) 


இக்‌ கூற்று சண்முகம்‌ வாழ்வைப்‌ பொறுத்த வரையில்‌ உண்மை 
யாகும்‌. 


“காற்றுக்கு ஒதுங்கும்‌ விளக்குக்‌ கொழுந்தைப்‌ போல, அவளாக 
அந்த ஒதுக்கத்தைத்‌ தேடிக்‌ கொண்டது போல இருந்தது. அந்த 
முகத்தில்‌ உணர்ச்சிகளை ஒழித்துப்‌ பெருக்கனற்போல்‌ ஒரு வடித்த 
நிலை. நள்ளிரவின்‌ இருளில்‌, தான்‌ மட்டும்‌ நிற்கும்‌ தனிமையில்‌, 
மெளனமாய்‌ நெஞ்சைத்‌ தொடும்‌ எண்ணங்கள்‌. வானத்தை அடைந்த 
மேகப்‌ பாறைகள்‌ சிறைவைக்கும்‌ தென்றலின்‌ குளிர்ச்சியைப்‌ போல 
இந்த மறைப்பில்‌ அவளுள்‌ என்னென்ன உணர்ச்சிகள்‌ இருந்தனவோ?” 
(ப: 135. 135;) 


இப்‌ பகுதி மினாட்சியின்‌ உணர்வுகளை, வாழ்வை முற்றும்‌ பிரதி 
பலிப்பதாகும்‌. 


காமு கூறுகிறாள்‌: “இல்லை தம்பி, எனக்குத்‌ தெரியும்‌, நீ 
அவளைக்‌ கிளியா வச்சுக்‌ காப்பாத்தி இருப்பே. அவளும்‌ எத்தினியோ 4 
சந்தோஷமா இருந்திருப்பா. அதை நான்‌ அப்ப புரிஞ்சுக்கலை. 6 
இப்போ புரிஞ்சு என்ன பிரியோசனம்‌2? இப்போ இது வெவஸ்தை : 
இல்லாத பேச்சு, உனக்கு மீனாட்சிமேலே இருக்கிற அன்பு எனக்குத்‌ 
தெரியும்‌. தப்புக்‌ காண முடியாத அன்பு ௮து.”” (ப. 245). 


சண்முகம்‌ பேசுகிறான்‌ மீனாட்சியிடம்‌ : “எனக்கு எல்லாமே 
நீதான்‌ 7..... என்‌ வாழ்க்கையில்‌ வழிகாட்டியது நீதான்‌. என்னை வழிப்‌ 
படுத்தி நிறுத்தியதும்‌ நீதான்‌. எனக்கு வாழ்க்கையைக்‌ கொடுத்‌ 
துவளும்‌ நீதான்‌. அதனால்தான்‌ நினைக்க முடியவில்லை. எப்படி நீ 
இல்லாமல்‌ நான்‌ இருக்கப்‌ போகிறேன்‌ என்று...” (ப. 265). 


கதை உணர்த்த வந்த கருத்தை ஆசிரியை கூற்றாலேயே கூறிமுடிக்‌ 

கிறேன்‌ : “இருபது ஆண்டுகளாக இருந்த அந்த ஞாபகம்‌ அந்தக்‌ 

கடைசிச்‌ சந்திப்பில்‌ புத்துயிர்‌ பெற்றுவிட்டது. குமருவிடம்‌ அவள்‌ 
சண்முகத்தைப்‌ பகர்த்ததுபோல, மீனாட்சியிடம்‌ அவர்‌ மறைந்தபோன 
மீனாட்சியை அவர்‌ என்றென்றும்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பார்‌. 

மீனாட்சி மறைந்து போகலாம்‌; அவரும்‌ கொஞ்ச நாளில்‌ மறைந்து 
போகலாம்‌. ஆனால்‌ அவர்களிடையே நின்ற அன்பு நிலையானது; 

்‌ அழிவில்லாதது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும்‌”? 
p (ப. 285). 


இந்த காவலைப்‌ படித்துமுடித்தவுடன்‌ நெஞ்சில்‌ ஒரு நிறைவு 
தோன்றுகின்றது. 


மதிப்புரை மாலை 21 


[உணர்வின்‌ விழிப்பு: லட்சுமி சுப்பிரமணியம்‌, வெளியீடு : 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, எழும்பூர்‌, சென்னை -8, 
பக்‌, 286. விலை ரூ. 6] 


எழுதும்‌ தெய்வம்‌ 


ஒன்பது சிறுகதைகளைக்‌ கொண்ட தொகுதி “எழுதும்‌ தெய்வ” 
மாகும்‌. சிறுகதைகள்‌ ஆசிரியரின்‌ வாழ்க்கையை நுணுகி நோக்கிக்‌ 
கண்டு, உணர்ச்சிச்‌ செறிவுடன்‌ அனுபவங்களை வெளியிடும்‌ மனவியல்‌ 
பினை த்‌ தெள்ளிதாகப்‌ புலப்படுத்துகின்‌ றன. 


“கண்ணில்‌ தெரியு தந்த தோற்றம்‌? என்ற முதற்கதையின்‌ 
தொடக்கமே புதுகோக்குடையதாய்‌ விளங்குகின்றது. “பாரதி வந்து 
கொண்டிருந்தாள்‌. நான்‌ அவளையே, அவள்‌ உருவத்தையே வைத்த 
கண்‌ வாங்காது பார்த்துக்கொண்டிருந்தேன்‌.”” கதையின்‌ முடிவு 
வரிகள்‌ இவை: “என்‌ மனதில்‌ மனோகரியின்‌ உருவம்‌ மணந்துகொண் 
டிருந்தது. பாரதி போய்க்கொண்டிருந்தாள்‌.?” 


குறிக்கோட்‌ காதலின்‌ வெளியீடு இக்‌ கதை. தமிழ்‌ நாட்டுப்‌ 
பெண்மையின்‌ வார்ப்பாக மனோகரி விளங்குகின்றாள்‌. ஆனால்‌, கதா 
நாயகனுக்கு அவள்‌ * காலம்‌ கலைத்துவிட்ட அனுராகப்‌ பொற்‌ கனவு.” 


மனோகரியை வருணிக்கும்‌ ஆசிரியர்‌ சில உவமைகள்‌ காட்டி 
நிற்கிறார்‌. அவை வருமாறு : 


“மனோகரி அழகி. அம்பிகையின்‌ கர்ப்பக்‌ கிருகத்தில்‌ ஆடாது 
சுடர்விடும்‌ தரங்கரமணி விளக்கின்‌ சுவாலைபோல்‌, ஆலயத்தில்‌ 
கமழ்ந்து வரும்‌ அற்புதமான தெய்வீக நறுமணம்‌ போல்‌ உதய 
நேரத்தில்‌ ஒலிக்கும்‌ நாதஸ்வர இசைபோல்‌, கோடைக்கால நள்ளிரவில்‌ 
மெல்ல அசைந்து வரும்‌ குளிர்‌ தென்றல்போல்‌, கேட்கும்போதே 
மனதையும்‌ நரவையும்‌ மகிழ்விக்கும்‌ கற்பனைக்கும்‌ அப்பாற்பட்ட 
தேவாமிர்தத்தின்‌ சுவைபோல்‌, அழகியவள்‌ மனோகரி. அவளுடைய 
அழகு அவளது எடுப்பான நாசியிலா, கனிந்த அந்தரங்களிலா, கருநீல 
விழிகளிலா, கருநாகக்‌ கூந்தலிலா, தந்தச்‌ சிலைக்குத்‌ தங்க மெரு 
கூட்டியது போன்ற மேனிக்‌ கவர்ச்சியிலா என்று தரம்‌ பிரித்துத்‌ 
தனித்துக்‌ காண முடியாது. அவளே அழகாக, அழகே ௮வளாகக்‌ 
காட்சி தருபவள்‌ மனோகரி.” 

இந்த வருணனை நம்‌ நெஞ்சை அள்ளும்‌ போக்கில்‌ அமைந்துள்ளது. 
உவமைகள்‌ உள்ளத்திற்கு உவகை பூட்டுவன ; நடையும்‌, கிளத்திக்‌ 
கூறுமுறை (Prescutation)யும்‌ சிறப்பாக உள்ளது. 

மனோகரி ஒரு ஆதரிசப்‌ பெண்‌ என்பதனை ஆசிரியர்‌ பின்வருமாறு 
 நிறுவுகன்றார்‌. “அவளுடைய அடக்கமான நடையில்‌, கம்பீரமாகச்‌ 


இட. ச்‌ அணைக்க ல டே ஜ்‌ ப எ ணை 2. 


22 தமிழாய்வு -— 3 


சுடர்விடும்‌ நேர்மையில்‌, நினைவுகளையும்‌ புனிதமாக்கும்‌ பார்வையில்‌, 
அழகும்‌ பண்பும்‌ பரிமளிக்கும்‌ பேச்சில்‌, ஏன்‌ அவளுடைய ஒவ்வொரு 
செயலிலும்‌, சிறு அசைவிலும்‌ கூட அவளுடைய பெண்மை விகசித்‌ 
தது.” 


இதனால்‌ ஆசிரியர்தம்‌ எழுத்து பண்பாட்டைப்‌ பிரதிபலிக்கும்‌ 
வகையில்‌ அமைந்துள்ளது என்பதனை அறியலாம்‌. 


“மகிழம்பூ” என்ற கதையில்‌ ஓர்‌ லட்சியக்‌ காதல்‌ சுட்டப்படு 
இன்றது. மணப்பதற்கியலாத ஒரு பெண்ணின்‌ சோக வாழ்வும்‌, 
உடலுறவையே துறந்து உள்ளத்தளவில்‌ வாழ முன்வரும்‌ ஓர்‌ இளைஞ 
னின்‌ தியாக உள்ளமும்‌ இக்‌ கதையில்‌ இடம்‌ பெறுகின்‌ றன. 


விதியின்‌ வலிய நெடிய கரத்தினை, * அலைகடல்தான்‌ ஓய்வ தெப்‌ 
போது?” என்ற கதையும்‌, *ஒரு படத்தின்‌ கதையும்‌ தெரிவித்து 
நிற்கின்றன. வாழ்க்கையில்‌ வழுக்கிவிழும்‌ ஒரு பெண்ணின்‌ அவல 
வாழ்வினையும்‌, சத்திரச்‌ சாமியின்‌ கருணைப்‌ போக்கினையும்‌, பக்குவ 
மனத்தினையும்‌, * துணை” என்னும்‌ கதை சுட்டி நிற்கின்றது. 


“எழுதும்‌ தெய்வம்‌ ' ஒர்‌ உயரிய படைப்பு. ஓர்‌ ஏழை எழுத்தாள 
னின்‌ மனவியல்புகளைச்‌ சிறப்பாகச்‌ சித்திரித்து நிற்கின்றது. 


£விடியுமா2' என்ற கதை பல்வேறு மனப்போக்குகளையுடைய 
மக்களைக்‌ கண்முன்‌ கொண்டு வந்து நிறுத்துகின்‌ றது. 


“சேதுமாதவன்‌ ஜன்னலுக்கு வெளியே தெரியும்‌ உலகத்தை, 
அடிவானத்திற்கு அப்பால்‌ மறைந்து கடக்கும்‌ தஞ்சை ஜில்லாவிலுள்ள 
ஒரு இராமத்தை, அதிலுள்ள ஒரு சிறு வீட்டை, அங்குள்ள சில ஜீவன்‌ 
களை, தன்னுடைய வெறித்த பார்வையில்‌ கொண்டுவர முயன்று 
கொண்டிருக்கிறார்‌.” 


இவ்வாறு நெஞ்சைப்‌ பிழியும்‌ சோகத்திலே இந்தக்‌ கதை நடை 
போடுகின்றது. ்‌ 


அடுத்த கதை *பெண்ணெனும்‌ துயரம்‌ ”, * உலகத்திற்கு விடிந்து 
விட்டது” என்று தொடங்க, “பெண்ணுடைய வாழ்வே துயரம்‌ 
என்பது மட்டுமல்ல. பெண்ணே துயரத்தின்‌ வடிவந்தான்‌ என்பது 
மட்டுமல்ல, பெண்ணே கூட சமயங்களில்‌ மற்றொரு பெண்ணுக்குத்‌ 
துயரமாக அமைத்துவிடுகிறுள்‌ என்பதும்‌ உண்மைதான்‌” என்ற 
கருத்துகளோடு முடிகின்றது. 4 


“பிகு” வரலாற்றுப்‌ பின்னணியில்‌ உருக்கொண்டுள்ள கதை. 
“ஆசையே அனைத்துத்‌ துன்பங்களுக்கும்‌ காரணம்‌ * என்ற புத்தரின்‌ 
பொன்மொழியினை விளக்கி கிற்கும்‌ கதை இது. ப 


மதிப்புரை மாலை 23 


இறுதிக்‌ கதை “ அலைகடல்தான்‌ ஓய்வ தெப்போது?' உலகப்‌ பற்று 
களில்‌ உளைந்து திரிந்த மனம்‌, மனத்துறவில்‌ முடிவதைக்‌ காட்டு 
கின்றது. 


இவ்வாறு அரிய கருத்துகளையும்‌ உயரிய எண்‌ ணங்களையும்‌ பிரதி 
பலிக்கின்ற முறையில்‌ திரு. சந்திரசேகரன்‌ அவர்களின்‌ கதைகள்‌ 
அமைந்துள்ளன. 


சிறு கதைகள்‌ படிப்பவர்‌ மனத்தில்‌ உயர்ந்த எண்ணங்களை உரு 
வாக்க வேண்டும்‌ என்னும்‌ போக்கில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணச்‌ 
சிறுகதை ஆசிரியரின்‌ தொண்டு விளக்கமுறுகின்றது. அறிஞர்‌ தி. ஜ. 
ர. அவர்களின்‌ அணிந்துரை நூலிற்கு அணி செய்கின்றது. சிறுகதை 
ஆசிரியர்‌ திரு, பா. சந்திரசேகரன்‌ அவர்களின்‌ நன்முயற்சியைப்‌ 
பாராட்டி அமைகிழேன்‌. 


எழுதும்‌ தெய்வம்‌: சிறுகதைத்‌ தொகுதி, எழுதியவர்‌ : திரு. பா. 
சந்திரசேகரன்‌, வெளியீடு : பூங்கொடி பதிப்பகம்‌, மயிலாப்‌ 
பூர்‌, சென்னை-4, பக்கங்கள்‌ 148. விலை ரூ. 3. 


_ டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 


வாழ்த்துவோம்‌ 


இந்‌ நூலில்‌, வாழ்த்துவோம்‌, மங்கை என்று இரண்டு குறு 
நாவல்கள்‌ அடங்கியுள்ளன. பதிப்புரையின்‌ தொடக்கத்தில்‌ “ பொது 
வாக நிகழ்ச்சிகளின்‌ துரித வேகத்தில்‌ கதைகளைப்‌ பின்னிச்‌ செல்லாமல்‌ 
உணர்ச்சிகளின்‌ ஆழத்தில்‌ மனித உள்ளங்களின்‌ துடிப்பை விவரிப்‌ 
பதையே நோக்கமாகக்‌ கொண்டு கதையெழுதுபவர்‌ திருமதி ௩. சூடா 
மணி அவர்கள்‌ ?* என்ற சொற்றொடர்‌ காணப்படுகின்றது. இதற்‌ 
கேற்பவே இவ்‌ இரு குறு நாவல்களிலும்‌ நிகழ்ச்சிகள்‌ அதிகமாக 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக வாராத நிலையில்‌ மனித மனங்களின்‌ உணர்ச்சிச்‌ 
சுழிப்புகள்‌ விரைந்து நடை பயில்வதனைக்‌ காண முடிகின்றது. 


* வாழ்த்துவோம்‌” என்ற முதற்கண்‌ அமைந்துள்ள குறு நாவல்‌ 
வீண்‌ ஆரவாரத்திற்காக, பிறர்‌ மெச்ச வேண்டும்‌ என்ற பேரவாவிற்‌ 
காக டம்பமிகச்‌ செலவழித்து வாழ்ந்த குடும்பம்‌ இறுதியில்‌ சொல்‌ 
லொணாத்‌ துன்பப்படுவதனைத்‌ திட்பமாக விளக்கி நிற்கின்றது. 


பூபதி பணக்காரர்‌. தன்‌ மகள்‌ வனஜாவின்‌ திருமணத்திற்கு . 


வரதட்சணயாக மாப்பிள்ளைப்‌ பையனுக்குப்‌ பதினைந்தாயிரம்‌ ரொக்க 
மும்‌, சீர்வரிசை, நகை நட்டுக்கள்‌, ஆடம்பரமான இருமணம்‌ என்று 
ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌ வரையில்‌ செலவு செய்கிறார்‌. இதைப்‌ பார்த்தும்‌, 


24 தமிழாய்வு --3 


வழக்கமான அன்றாட நடைமுறை வாழ்வினைக்‌ கண்டும்‌ மாதச்‌ சம்பளம்‌ 
வாங்கும்‌ இரு குடும்பத்தினர்‌ நெறியல்லா நெறியிற்‌ செல்ல முனை 
கின்றனர்‌. ரகுராமன்‌ நானூறு ரூபாய்‌ சம்பளம்‌ பெறும்‌ அலுவலர்‌. 
அவரும்‌ அவர்‌ மனைவி கற்பகம்‌, மகள்‌ ரஞ்சனி முதலியோர்‌ ஆடம்பர 
மாக வாழ நினைக்கின்றனர்‌ ; தங்கள்‌ ஆற்றலுக்கும்‌ அப்பாற்பட்டு 
அனாவரியமாகச்‌ செலவு செய்கின்றனர்‌. ரஞ்சனியின்‌ திருமணம்‌ 
சக்திக்கு மீறி நடைபெறுகிறது. இருபதினாயிரம்‌ ரூபாய்‌ கடன்‌ 
ஏற்படுகிறது. கடன்‌ சுமை தாங்காமல்‌ குடும்பத்‌ தலைவர்‌ ரகுராமன்‌ 
தற்கொலை செய்துகொள்கிறார்‌. குடும்பம்‌ நிலைகுலைகிறது. ஆடம்பர 
மாயை அகல்கிறது. வறுமையும்‌ வாட்டமும்‌ வாழ்க்கைப்‌ பாடம்‌ 
கற்பிக்கின்றன. 


மற்றொரு குடும்பம்‌ ; அதே வருவாய்‌. குடும்பத்‌ தலைவர்‌ சுப்பிர 
மணியம்‌ சிந்தனையாற்றல்‌ உடையவர்‌. “விரலுக்குத்‌ தக்க வீக்கம்‌” 
வேண்டுபவர்‌. எனவே செல்வரைப்‌ பார்த்துச்‌ செலவு செய்துவிட்டுப்‌ 
பின்னால்‌ தியங்கிநிற்கக்கூடாது என்று படித்துப்‌ படித்துச்‌ சொல்பவர்‌. 
ஆனால்‌ மனைவி நாகுவும்‌ மூத்த மகள்‌ சகுந்தலாவும்‌ அவருக்கு கஞ்சன்‌ 
என்றே பெயர்‌ சூட்டிவிடுகிறார்கள்‌. ஆனால்‌ இளைய மகள்‌ அகிலா 
அப்பாவைப்போல்‌ எளிமையைப்‌ போற்றுபவள்‌. ஆடம்பரமாகத்‌ 
இருமணம்‌ செய்து அரும்பாடுபட்டு ஈட்டிய பணத்தை ஒரு நாளில்‌ 
கரைத்துவிட்டு நின்று காலத்திற்கும்‌ கண்‌ கலங்கக்‌ கூடாது என்பது 
சுப்பிரமணியத்தின்‌ அசைக்க முடியாத கோட்பாடு. தன்‌ இலட்சிய 
வெறியில்‌ தன்‌ மகன்‌ ரவிக்கு நூற்றைம்பது ரூபாய்‌ செலவு (அதில்‌ 
பெண்‌ வீட்டார்‌ 75 ரூபாய்‌ பாகம்‌ தந்துவிட்டதும்‌) செய்து ரகுராமன்‌ 
மகள்‌ மாலதியை மணம்‌ முடித்துக்‌ கொள்கிறார்‌. ஆனால்‌ தன்‌ மகள்‌ 
சகுந்தலாவின்‌ கைபிடிக்க அப்படி ஓர்‌ இலட்சிய வீரன்‌ வரவில்லை. 
காலம்‌ செல்கிறது. மனைவி, மகள்‌, ஊரார்‌ ஏச்சு காதில்‌ விழுகிறது. 
மகள்‌ சகுந்தலா எவனோடோ ஓடிப்போகிறாள்‌. அந்த அதிர்ச்சியில்‌ 
அவர்‌ தேய்ந்து ஓய்ந்து கிழடுதட்டிப்போனார்‌. அவர்‌ காத்திருந்தது 
வினாகவில்லை. பாஸ்கரன்‌ என்ற வாலிபன்‌ அவர்‌ கொள்கைக்குக்‌ 
கைகொடுத்துப்‌ பின்‌ அவர்‌ இளைய மகள்‌ அகிலாவையும்‌ கைபிடிக்‌ 
கிறான்‌. 


“நண்பர்களே! நான்‌ ஏழை. இத்தனை பணம்‌ செலவழித்துக்‌ 
கல்யாணம்‌ நடத்த என்னிடம்‌ வசதி இல்லை. வாருங்கள்‌ நம்‌ சமுதா 
யத்தை அரித்துக்கொண்டிருக்கும்‌ இந்தக்‌ கேட்டை நாம்‌ சேர்ந்து 
களைவோம்‌. வெறும்‌ துளசி இதழுடன்‌ மனப்பூர்வமாய்‌ என்‌ மகளைத்‌ 
தருகிறேன்‌, வரதட்சணையோ ஆடம்பரமோ எதிர்பாராமல்‌ அவளை 
ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. ஒரு நாளைய வைபவத்துக்காகப்‌ பல ஆண்டு 
களுக்கான பாரத்தை மரபின்‌ பெயராலும்‌ மதிப்பின்‌ பெயராலும்‌ 
சுமக்க நான்‌ விரும்பவில்லை. இரு வாழ்வுகள்‌ ஒன்றுக்கொன்று துணை 
யாக இணையும்‌ வீழாத்தானோ திருமணம்‌? அந்த இன்ப விழாவைப்‌ 
பெரியவர்களுக்கு ஒரு சோதனையான சந்தர்ப்பமாக ஏன்‌ மாற்ற 


மதிப்புரை மாலை 25 
வேண்டும்‌ 2? இணைந்த இருவரும்‌ நலம்‌ பெற்று வாழ வாழ்த்துவோம்‌, 
அதுதானே ஒரு திருமணத்தின்‌ குறிக்கோள்‌? இப்போது நடக்கும்‌ 
கல்யாணங்களில்கூட பகட்டும்‌ செலவும்‌ கவலையும்‌ மறைந்துவிடும்‌ 
போதிலும்‌ சாரமான பொருள்‌ அந்த வாழ்த்து ஒன்றுதானே ?” 


இதுவே குறுநாவலின்‌ உயிர்க்‌ கருத்து. 


“்‌ இந்த உணர்ச்சிப்‌ போராட்டங்கள்‌ வாசகர்களின்‌ உணர்ச்சியை 
நேரான வழியில்‌ சிறிதேனும்‌ திரும்புமாயின்‌ 'அதுவே இந்‌ நூலைப்‌ 
படைத்தவர்க்கும்‌ வெளியிட்டவர்க்கும்‌ மகிழ்ச்சியைத்‌ தரும்‌”” என்று 
பாரி புத்தகப்பண்ணையார்‌ பதிப்புரையில்‌ கூறுகின்றனர்‌. அவர்கள்‌ 
முயற்சி வெற்றிபெறும்‌ என உறுதியாகக்‌ கூறலாம்‌. கதை அவ்வளவு 
ஆழமாக நம்‌ மனத்தில்‌ பதிகின்றது ! 


“மங்கை? என்னும்‌ இரண்டாவது குறுநாவல்‌ “எப்படியும்‌ நான்‌ 
பி.ஏ. பாஸ்‌ செய்தே தீருவேன்‌ ” என்று பத்து வயதிலேயே பிடி 
வாதம்‌ பிடித்து; அதனை ஓர்‌ அடங்காத ஆர்வக்‌ கொள்கையாக 
வளர்த்து வாழ்ந்து இறுதியில்‌ உடல்நலப்‌ பாதிப்பால்‌ அவ்‌ இலட்சியம்‌ 
எங்கே எட்டாக்கனியாகி விடுமோ என்று பதைத்து, இறுதியில்‌ தன்‌ 
குறிக்கோளில்‌ வெற்றிப்‌ பெற்றுத்‌ தனது இருபத்திரண்டாவது வயதில்‌ 
பி. ஏ. தேர்ச்சிபெற்று, ஒரு கம்பெனியில்‌ வேலைக்கு அமர்ந்து, அங்கு 
வேலை பார்க்கும்‌ ஓர்‌ இளைஞனையும்‌ திருமணம்‌ செய்துகொள்ளும்‌ மன 
வுறுதி மாறாத மங்கையாம்‌ “மங்கை'யின்‌ கதையாகும்‌. சுமித்திரா 
வேங்கடேசன்‌ மனைவி; ஆசிரியை. நவநீதத்தின்‌ மகள்‌ மங்கையின்‌ 
கல்விக்கு உறுதுணையாக நின்று, அவள்‌ பிஞ்சு நெஞ்சில்‌ நம்பிக்கையை 
வளர்த்து இறுதியில்‌ வெற்றிபெறவும்‌ துணை நிற்கிறாள்‌. 

இச்‌ குறுநாவல்‌ மங்கையின்‌ உள்ளத்தில்‌ நடக்கும்‌ உணர்ச்சிப்‌ 
போராட்டங்களைத்‌ தெளிவாகப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. 
கொண்ட கொள்கைக்குத்‌ தளராது அயராது பாடுபட்டுக்‌ குறிக்கோளை 
அடையும்‌ பெண்ணுள்ளத்தினை ஆசிரியை குடாமணி அருமையாகச்‌ 
சித்திரித்துள்ளார்‌. 

ஆசிரியை பொழுது போக்குக்கென்று எழுதாமல்‌ ஒரு குறிக்‌ 
கோளோடு இக்‌ குறுகாவல்களை எழுதி, படிப்பவர்‌ மனத்தில்‌ 
சிந்தனையைத்‌ தூண்டிவிட்டு வெற்றிபெறுகிறார்‌. 


வாழ்த்துவோம்‌, எழுதியவர்‌ : ஆர்‌. சூடாமணி; பக்கங்கள்‌ 144, 
விலை ரூ. 2-75; வெளியிட்டோர்‌ : பாரி புத்தகப்‌ பண்ணை, 
576, பைகிராப்ட்ஸ்‌ ரோடு, திருவல்லிக்கேணி, சென்னை-5. 


டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌. 


மw—4 


20 தமிழாய்வு — 3 
மோகம்‌ முப்பது ஆண்டு 


நாஞ்சில்‌ நாட்டைச்‌ சேர்ந்த பொறியியல்‌ வல்லுநர்‌ திரு. நீல. 
பத்மநாபன்‌ அவர்கள்‌ தமிழ்‌ இலக்கியத்துறைக்குப்‌ புதியவர்‌ அல்லர்‌. 
“தலைமுறைகள்‌” என்ற தம்முடைய புதினத்தால்‌ மறுமலர்ச்சி எழுத்‌ 
காளர்‌ என்ற முத்திரையினைப்‌ பொறித்துக்‌ கொண்ட பொறியியல்‌ 
வல்லுநர்‌ ஆவர்‌. 


“மோகம்‌ முப்பது ஆண்டு” என்னும்‌ இச்‌ சிறுகதைத்‌ தொகுதி 
ஆசிரியர்‌ 1950-க்கும்‌ 1960-க்கும்‌ இடையில்‌ அமைந்த பத்தாண்டுகளில்‌ 
எழுதிய பதினொரு சிறுகதைகளைக்‌ கொண்ட நூலாகும்‌. இக்‌ கதைகள்‌ 
ஆசிரியர்‌ எழுதிய தேதிகளின்‌ வரிசைக்‌ கிரமத்தில்‌ தொகுக்கப்பட்‌ 
டுள்ளன. இக்‌ கதைகள்‌ சில தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ ஏற்கெனவே 
வெளிவந்தனவாகும்‌. அக்‌ கதைகள்‌ இப்போது இந்‌ நாலில்‌ அடங்கி 
யுள்ள பதினொரு கதைகளில்‌ ஒன்றான “மோகம்‌ முப்பது ஆண்டு” 
என்னும்‌ கதையின்‌ தலைப்பினையே நூலின்‌ தலைப்பாகக்‌ கொண்டு 
வெளி வந்துள்ளன. 


“பதில்‌ இல்லை” என்னும்‌ முதற்‌ சிறுகதை “ராஜு” என்னும்‌ 
பிஞ்சுமுகச்‌ சிறுவனின்‌ எதிர்பாராத இறப்பினை உருக்கத்தோடு 
விவரிக்கின்றது. ரவி என்னும்‌ வாலிபன்‌, எதிர்வீட்டு நல்லசிவம்‌ 
அண்னாச்சி “குழந்தை இல்லாமல்‌ பல ஆண்டு தவமிருந்து கடைசியில்‌ 
வயசுகாலத்தில்‌ பிறந்து முளைவிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ அவருடைய 
ஒரே பிள்ளைப்பேறு? ராஜுவினை அழைத்து ஒரு பாக்கெட்‌ சிகரெட்டும்‌, 
பத்து பைசாவுக்கு வெற்றிலை பாக்கு புகையிலையும்‌ பத்து பைசா 
மிட்டாய்‌ என்னும்‌ “ அன்பளிப்பு 'க்காக வாங்கிவரச்‌ சொல்கிறார்‌. 
அவற்றை வாங்கிவரத்‌ துள்ளிஓடிய பையன்‌ ஈரமணல்‌ நிரப்பிய லாரிச்‌ 
சக்கரத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு இறக்கிறான்‌. இந்நிலைக்குக்‌ காரண 
மான ரவி இக்‌ காட்சியைப்‌ பார்த்துவிட்டு மெளனமாய்‌ நிற்கிறான்‌. 


*பையனை யாரு இங்கே ரோட்டுக்கு அனுப்பினா ?” என்று பெண்‌ 
கள்‌ கூட்டத்திலிருந்து எழுப்பப்பட்ட கேள்வி, பதில்‌ இல்லாமல்‌ 
காற்றில்‌ லயித்தது என்று கதை முடிகிறது. 


சிந்தனையைத்‌ தூண்டிவிடும்‌ கதை. 


“நான்‌ ? என்ற கதை சொற்களின்‌ ஈட்டமாக உளதேயொழியச்‌ 
சாரமோ சத்தோ எதுவுமே இல்லாத கதையாய்‌ உள்ளது. 


* விட்டுக்‌ கொடுத்தவன்‌? என்னும்‌ கதை சமுதாயத்தின்‌ எங்கோ 
ஓரு மூலையில்‌ வறுமையின்‌ கோரப்பிடி காரணமாக எழுகின்ற நிலை 
மாற்றத்தினச்‌ சித்திரிக்கின்றது. இக்‌ கதையை ஆசிரியர்‌ வளர்த்திச்‌ 
செல்லும்‌ பாணி புதுமையாக உளது. பெண்ணை வருணிக்கும்‌ இவர்‌ 


மதிப்புரை மாலை 27 


முறை வருமாறு: “பெண்மையின்‌ செளந்தரியத்திற்கு மாற்று கூட்ட 
எங்கெங்கே தன்‌ கைவண்ணத்தைக்‌ காட்டவேண்டுமோ அங்கங்கே 
அழகை வாரி இறைத்திருந்தது அழகுத்‌ தெய்வம்‌ ”” (பக்கம்‌, 21). 


“மோகம்‌ முப்பது ஆண்டு” கிழவர்‌ ஒருவர்‌, தம்‌ பழைய வாழ்க்‌ 
கையை நினைவோட்டமிட்டபொழுது எழுந்த சிந்தனைச்‌ சிதறல்களின்‌ 
கோவையாகும்‌. 


“நான்‌”? 2 என்ற கதை ஒரு புதிய உத்தி, ஆசிரியர்‌ பிறப்பினை 
நயம்பட நவின்றுள்ளார்‌. 


பிஞ்சு உள்ளம்‌ ' என்னும்‌ கதை வீணா என்ற பள்ளி மாணவியின்‌ 
கதை. பெற்றோர்‌ வயதுக்கு நிற்கும்‌ பெண்கள்‌ முன்னிலையில்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ளவேண்டும்‌, இன்றேல்‌ என்ன விளைவுகளை அது தோற்று 
விக்கும்‌ என்பதனை எச்சரிக்கையுடன்‌ எடுத்து மொழிவது இக்‌ கதை 
யாகும்‌. : 


“தனிமரம்‌? என்ற கதை படித்து வேலைக்குப்‌ போகும்‌ பெண்ணின்‌ 
வீட்டில்‌ இயல்பாக எழும்‌ சிக்கலைப்‌ பற்றியதாகும்‌. 


ஈ தாலி கட்டிய பெண்டாட்டி” என்பதற்கும்‌ மூக்கணாங்கயிறு 
போட்டுவிட்ட கொட்டடிமாடு என்பதற்கும்‌ உங்கள்‌ அகரா திப்படி 
ஒரே அர்த்தம்தான்‌ போலிருக்கிறது... .. ? என்பது திருமதி. சித்ரா 
சபேசனின்‌ வாதம்‌. . 


இந்தக்‌ கதையினை ஆண்குலம்‌ அவசியம்‌ படித்துப்‌ பார்க்க 

வேண்டும்‌. 
“கணங்கள்‌ ? என்ற கதை முதலில்‌ பலவீனப்பட்டுப்‌ பின்னர்‌ 
மனத்தைத்‌ தேற்றித்‌ தன்‌ கற்பைக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌ “லக்ஷமி” 
| என்னும்‌ பெண்ணின்‌ மனப்போராட்டக்‌ கதையாகும்‌. கதை பொழுது 
போக்குக்கு மட்டுமன்று, கருத்துக்குமாகும்‌ எனும்‌ கொள்கையினை . 

இக்‌ கதை உறுதிப்படுத்துகின்‌ றது. 3 


“இத்ரவதை?” எனும்‌ கதையில்‌ கருத்தோட்டம்‌ ஒன்றுமில்லை | 
யெனினும்‌ நடைச்சிறப்பு நயமாக உளது. சான்றாக, -: ்‌ ஹில்‌. 


“நிலவுக்‌ &ற்றுக்களால்‌ பாலாழியாய்ப்‌ பரிமளித்துக்‌ கலகல 

வென்று நுரைததும்ப நகை நகைத்துப்‌ புரளும்‌ விசாலக்‌ கடல்‌, : 5 
தென்றலில்‌ துவளும்‌ கொடியாய்‌ ஆடி அசைந்து கொண்டிருக்கும்‌ 

-வெள்ளியோடம்‌...”” அல்‌ 


தலய “வெள்ளி மணற்பரப்பில்‌ கரை சேர்ந்து மல்லார்ந்து கடக்கும்‌. அஜி 
....... என்‌ பாதங்களுக்கு இசுசிசுமூட்டி விளையாடும்‌ அலைக்கரங்கள்‌”” .... இவன்‌ 
... எனும்‌ பகுதியினைக்‌ குறிக்கலாம்‌, ப 


425 al, 5 
ட ட்‌, ட 0 rs 


28 தமிழாய்வு -— 3 


“ஏகாந்த யக்ஞம்‌' எனும்‌ கதை நேர்மையை நெகிழவிடாது 
பற்றிவாழும்‌ கருஷ்ணகுமாரைப்பற்றிய கதையாகும்‌. 


“தண்டனை ' என்ற கதையும்‌ கருத்தை உள்ளீடாகக்‌ கொண்ட 
நல்ல கற்பனப்‌ படைப்பாகும்‌. 


திறனாய்வாளர்‌ ஒருவர்‌, ““சொற்சிக்கனம்‌, கருத்தாழம்‌, உள்‌ 
மனதை ஆழ்ந்து அலசும்‌ அகநோக்கு, மறைமுகக்‌ கிண்டல்‌ கலந்த 
தீவிரப்‌ பார்வை, உருவ அமைதியைக்‌ கெடுக்காத ஒரு சோகத்தின்‌ 
கிழல்‌” முதலியன இரு. நீல. பத்மநாபன்‌ எழுதியுள்ள கதைகளின்‌ 
பண்புகள்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இஃது உண்மையே! ஆயினும்‌, 
வேண்டாத இடங்களிலெல்லாம்‌ ஆசிரியர்‌ விரும்பி வடசொற்களைப்‌ 
பெய்துள்ளார்‌. எடுத்துக்‌ காட்டுகள்‌ : பட்டுச்‌ சருமம்‌, உதயமாகிறது, 
சிருஷ்டி. ரகசியம்‌, ஜால வித்தை, ரத்தக்‌ குழாய்‌, ருசியில்லை, பிரதி 
பலிக்கிறதா, சூத்திரதாரி, அனாயாசமாக, யுகங்கள்‌, மாயமேகந்திர 
ஜாலமாக, பரிணாமங்கள்‌, பரமாணு, கனகம்பீரம்‌, பிரவேசித்த. 


இவ்வாறு பதினைந்தாம்‌ பக்கமாகிய ஒரே பக்கத்தில்‌ பதினைந்‌ 
துக்கு மேற்பட்ட வடசொற்களைக்‌ காணும்போது எரிச்சலே ஏற்படு 
கிறது. 


இக்‌ குறையினை உளங்கொள்ளாது காணும்பொழுது, தமிழ்ச்‌ 
சிறுகதை உலகிற்குத்‌ திறம்வாய்ந்த நல்ல சிறுகதை எழுத்தாளர்‌ 
கிடைத்துவிட்டார்‌ என்ற மகழ்ச்சி பிறக்கிறது. 


[மோகம்‌ முப்பது ஆண்டு: நீல. பத்மநாபன்‌. பக்கங்கள்‌ : 129. 
விலை : 2-50. விற்பனை உரிமை : ஜெயகுமாரி ஸ்டோர்ஸ்‌, 
கோர்ட்‌ ரோடு, நாகர்‌ கோவில்‌-1. ] 


டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌. 


தமிழ்த்‌ துறைச்‌ செய்திகள்‌ 


A அ 
| 

. 
க செய்திகள்‌ அடக்கம்‌ ஆ 
1 சப்பு கிகழ்ச்சிகள்‌ . 


2, கவிஞர்களின்‌ நினைவு நாள்கள்‌ 

3. அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 
தமிழ்த்‌ துறைக்கு அயலவர்‌ வருகை 
பரிசும்‌ பாராட்டும்‌ 


ஆசிரியர்‌--மாணவர்‌ கருத்தரங்கு 
தமிழ்த்துறை அலுவலர்கள்‌ 
தமிழ்த்துறை ஆய்வாளர்கள்‌ 

1 மதிப்புரை மணிகள்‌ 


பாராட்டுப்‌ பன்னீர்‌ 


7. சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 


(1) 22, 28--2--74 ஆகிய இரு நாள்களிலும்‌ திராவிட யாப்பியல்‌ 
கருத்தரங்கு * திராவிட மொழிகளில்‌ யாப்பியல்‌ ஒருமைப்பாடு (The 
Commonness in the Metre of the Dravidian Languages)’ என்னும்‌ 
பொருளில்‌ நடைபெற்றது. கருத்தரங்கைச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ துணைவேந்தர்‌ தாமரைத்‌ திரு. நெ, து. சுந்தரவடிவேலு அவர்கள்‌ 
தொடங்கி வைத்தார்கள்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறைத்‌ 
தலைவர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சஞ்சீவி அவர்கள்‌ வரவேற்றுப்‌ 
பேசினார்கள்‌. கேரளப்‌ பல்கலைக்‌ கழக மொழியியல்‌ துறைத்‌ தலைவர்‌ 
டாக்டர்‌ வி. ஐ. சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ நன்றி கூறினார்கள்‌. 

(1) சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறையின்‌ சார்பில்‌ 
முதுகலைத்‌ தமிழ்ப்‌ புத்தொளிப்‌ பயிற்சி, குன்‌ 5 ஆம்‌ நாள்‌ முதல்‌ 15 ஆம்‌ 
நாள்‌ முடிய பல்கலைக்‌ கழகத்தில்‌ நடைபெற்றது. தமிழ்த்‌ துறை 
வரலாற்றில்‌ இதுவே முதன்முறை. 

(1) சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறையின்‌ சார்பில்‌ 
நான்காவது அனைத்திந்திய திராவிட மொழியியல்‌ மாநாடு 6, 7-—6-—74 
ஆகிய இரு நாள்களிலும்‌ சிறப்பாய்‌ நடைபெற்றது. 

(4) 26--8--74 அன்று மாலை 5-15 மணிக்குத்‌ திரு. ௮. மு. பரம 
சிவானந்தம்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ (மொழியியல்‌ எதற்காக?” என்னும்‌ 
பொருள்‌ பற்றி மைசூர்‌, இந்திய மொழிகளின்‌ மைய அமைப்பின்‌ துணை 
இயக்குநர்‌ டாக்டர்‌ மா. சு. திருமலை அவர்கள்‌ சிறப்புச்‌ சொற்பொழி 
வாற்றினார்‌. 

இக்‌ கருத்தரங்கில்‌, எழுந்த ஒரு வினாவிற்குப்‌ பதில்‌ அளிக்கையில்‌ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌, இனி சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்த்துறை எழுத்துச்‌ சீர்திருத்த முறையைப்‌ பின்பற்றும்‌ 
என்றார்‌. 

(௪) 1410-74 அன்று பகல்‌ 12 மணிக்குப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
மு. வரதராசனார்‌ அவர்களின்‌ மறைவிற்கு நினைவு கூரும்‌ இரங்கற்‌ 
கூட்டம்‌ தமிழ்த்‌ துறையின்‌ சார்பில்‌ நடைபெற்றது. தமிழ்த்‌ துறையே 
கண்ணீர்‌ மல்க அன்று இருந்த காட்சி, தமிழ்த்துறை வரலாற்றிலேயே 
மறக்க முடியாத--மறைக்க முடியாத நிகழ்ச்சியே, 


(ம) 31-10-74) அன்று மாலை 5 மணிக்கு டாக்டர்‌ அக்கராசு 
சர்மா அவர்கள்‌, “கிழக்குக்‌ கடற்கரையில்‌ சூழ்நிலை இயல்‌ மாற்றத்‌ 
தால்‌ வெளிப்படும்‌ பண்பாட்டுச்‌ சிறப்புகள்‌” என்னும்‌ பொருளில்‌ 
ஒளிப்‌ படங்களின்‌ துணையோடு அரியதொரு சொற்பொழி 
வாற்றினார்கள்‌. 


4 தமிழாய்வு — 3 


(914) அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்திய அறிஞர்‌ 
பெருமக்களுக்குத்‌ தமிழ்த்துறையின்‌ சார்பில்‌ சிறப்பு விருந்துகள்‌ 


வழங்கப்பட்டன. 
4 சிறப்பு விருந்தினர்‌ நாள்‌ 
(1) பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சுப்பு ரெட்டியார்‌ 8-374 
(2) திரு. * சோமலெ” 12_-5--74 
ப (3) பெரும்புலவர்‌ ௮. நடேச முதலியார்‌ 19—4—74 
1 2. கவிஞர்களின்‌ நினைவு நாள்கள்‌ 
i 294-74 அன்று புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ நினைவாக 


ஆசிரியர்‌—மாணவர்‌ கருத்தரங்கு ஒன்று தமிழ்த்‌ துறையின்‌ சார்பில்‌ 
நடைபெற்றது. 

11--9--74 அன்று மகாகவி பாரதியார்‌ நினைவாக ஆசிரியர்‌ 
மாணவர்‌ கருத்தரங்கு ஒன்று தமிழ்த்துறையின்‌ சார்பில்‌ நடை 
பெற்றது. 


3. அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 

(1) டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை வெள்ளி விழா பினைவு அறக்‌ 
கட்டளைச்‌ சொற்பொழிவுத்‌ தொடரில்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சுப்பு 
ரெட்டியார்‌ (தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌) அவர்கள்‌ 8, 9, 10-38-74 ஆகிய மூன்று நாள்களிலும்‌ 
ஆ * தமிழிலக்கியத்தில்‌ வேங்கடம்‌ ” என்னும்‌ பொருளில்‌ ஆய்வுரை நிகழ்த்‌ 
இனார்கள்‌. 

(1) கல்கி அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுத்‌ தொடரில்‌ திரு 
*சோமலெ' அவர்கள்‌ 11, 12, 13--3--74 ஆகிய மூன்று நாள்களிலும்‌ 
“பத்தொன்பதாவது இருபதாவது நூற்றாண்டுகளில்‌ தமிழ்ப்‌ பத்திரிகை 
கள்‌' என்னும்‌ பொருளில்‌ ஆய்வுரை நிகழ்த்தினார்கள்‌. 


மதக (1) கல்கி அறக்‌ கட்டளைச்‌ சொற்பொழிவுத்‌ தொடரில்‌ தமிழ்நாடு 
ட்‌ அரசு செயலர்‌ இரு. கா. திரவியம்‌, ஐ. ஏ. ௭௬. அவர்கள்‌ 21, 22, 23-3-74 
ஆகிய மூன்று நாள்களிலும்‌ “தேசியம்‌ வளர்த்த தமிழ்‌” என்னும்‌ 
பொருளில்‌ ஆய்வுரை நிகழ்த்தினார்கள்‌. 
(ர) திருமதி சொர்ணம்மாள்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுத்‌ 
தொடரில்‌ பெரும்புலவர்‌ ௮. நடேச முதலியார்‌ அவர்கள்‌ ஏப்பிரல்‌ 
திங்கள்‌ 18, 19,20 ஆய மூன்று நாள்களிலும்‌, 'ஞானியாரடிகளின்‌ 
தமிழ்த்‌ தொண்டு' என்னும்‌ பொருளில்‌ ஆய்வுரை நிகழ்த்தினார்கள்‌. 
(1) திருமதி சொர்ணம்மாள்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுத்‌ 
தொடரில்‌ திவான்‌ பகதூர்‌ இ. மூ. காராயணசாமிப்‌ பிள்ள ட 
... (அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக முன்னாள்‌ துணை வேந்தர்‌) அவர்கள்‌ 9: (பது 
ப ட ததத? t க பத்‌ 


3௮௮ 


தமிழ்த்துறைச்‌ செய்திகள்‌ 5 


டிசம்பர்த்‌ தங்கள்‌ 12, 13, 14 ஆதிய மூன்று நாள்களிலும்‌ *திரு 
வானைக்கா” என்னும்‌ பொருளில்‌ ஆய்வுரை நிகழ்த்தினார்கள்‌. 


4. தமிழ்த்துறைக்கு அயலவர்‌ வருகை 

1. அமெரிக்க நாட்டு மெய்ப்பொருளியல்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
லெஸ்டர்‌, பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்களிடம்‌ * திருவாய்‌ 
மொழி” பாடம்‌ கேட்டார்‌. 

2. பிரெஞ்சு நாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
இரு. காசி அவர்கள்‌ வருகை புரிந்தார்‌. 

3. ருமேனியா நாட்டறிஞர்‌ Mr. A. D. Munteanப அவர்கள்‌ வருகை 
புரிந்தார்‌. 

4. அமெரிக்க மாணவியும்‌ இப்போது காசிப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
பயில்பவருமான ரெபக்கா. ஸ்மித்‌ (Rebecca smith) அவர்கட்கு 
முருகனைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩, சஞ்சிவி அவர்‌ 
களால்‌ வழங்கப்பட்டன. 

5. இந்திய மொழிகளின்‌ மைய நிறுவனத்திலிருந்து இரண்டாவது 
முறையாக, தமிழ்‌ மொழி பயிலும்‌ பிற மாநில மாணவர்கள்‌ டாக்டர்‌ 
ஆரோக்கியநாதன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ வருகை புரிந்தனர்‌. 

6. இந்திய மொழிகளின்‌ மைய நிறுவனத்‌ துணை இயக்குரர்‌ 
டாக்டர்‌ மா. ௬. திருமலை அவர்கள்‌ அரியதொரு சொற்பொழி 
வாற்றினார்‌. 

7. அமெரிக்காவில்‌ மானிடவியல்‌ ஆராய்ச்சித்‌ துறையில்‌ 
இருக்கும்‌ டாக்டர்‌ ௮க்கராசு சர்மா அவர்கள்‌ சிறப்புச்‌ சொற்பொழி 
வாற்றினார்‌. 

5. பரிசும்‌. பாராட்டும்‌ 


பேராசிரியர்‌ க. த. திருநாவுக்கரசு அவர்களுக்கு 
. சாகித்திய அகாதமி விருது 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி, 
தமிழ்த்துறை வெளியீடான “திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌” என்னும்‌ 
நூல்‌ 1971--1973ஆம்‌ ஆண்டுக்கான சாகித்திய அகாதமி விருது பெற்‌ 
றுள்ளது. திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதியில்‌ 1969 முதல்‌ 1973 வரை 
பணியாற்றிய பேராசிரியர்‌ க. த. திருநாவுக்கரசு அவர்களால்‌ 1971-ல்‌ 
எழுதப்பட்ட சிறந்த இலக்கியத்‌ திறனாய்வு நூல்‌ இது. 

இம்‌ நூலிற்காகப்‌ பேராசிரியர்‌ ௧.த. திருகாவுக்கரசு அவர்கள்‌ 
மைய அரசின்‌ ரூபாய்‌ 5000/- பரிசும்‌ செப்புப்‌ பட்டயமும்‌ பெறுகின்றார்‌. 

தற்போது உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனத்தில்‌ பணியாற்றும்‌ 
விரத்ஸ்க்‌ அவர்கள்‌ கீடு வாழ்ந்து சிறந்த இலக்கியத்‌ திறனாய்வு 
அால்களை வெளியிட்டு, தமிழ்‌ மொழிக்கு ஏற்றம்‌ அளிக்க வேண்டுமென 
உளமார வாழ்த்துகிறோம்‌. 

தட 


கங்கள்‌ - உ க ஸி அற்ப; 14 
9 அ கல்‌ ர ர நதி 1, ஷூ ந்‌ 2 அ 


_ 6, தமிழ்த்துறை ஆசிரியர்‌ -- மாணவர்‌ கருத்தரங்கு (1974ஆம்‌ ஆண்டு) 


மிதி எண்‌ நாள்‌ கட்டுரையாளர்‌ பொருள்‌ கட்டுரையாளர்‌ பொருள்‌ 
ட்‌ (ஆசிரியர்‌) (மாணவர்‌) 
,  90-1-74 இரு. கு. மோகனராசு திருக்குறளிலும்‌ தொல்‌ தரு. ச. சண்முக நாட்டுப்புறப்‌ பண்பாட்டியல்‌ 3 
இ ்‌ காப்பியத்திலும்‌ சுந்தரம்‌ --ஒர்‌ அறிமுகம்‌ ்‌ 
கடவுள்‌--ஓர்‌ ஒப்பாய்வு திரு. சி. நா. குமார நாடு பற்றிய கோட்பாடுகள்‌ ச்‌ 
i சாமி ஓர்‌ அறிமுகம்‌ இ 
2, 029-371 இரு. வ, செயதேவன்‌ அகராதியியலும்‌ அகர திரு. சு. சண்முக தமிழக நாட்டுப்புறப்‌ 3 
ல நிரலும்‌ சுந்தரம்‌ பாடலின்‌ வரலாறு ற்‌. 
புலவர்‌ மு. சண்முகம்‌ தமிழ்‌ டட காலக்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 
ப பிள்ள கணிப்‌ 
ஆ) திரு. கு, மோகனராசு வல்‌, கந்தழி, 
னு வள்ளி--மறு ஆய்வு 
... 29.4-74. புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி பரிமேலழகர்‌ மேற்‌ திரு. சி. நா. குமார நாட்டின்‌ ஆக்கக்‌ கூறுகள்‌ 
கோள்‌ விளக்கம்‌ சாமி (Components of the state) 
இரு. கு. மோகனராசு தொல்காப்பியம்‌ காட்டும்‌ திரு. சு. சண்முக தமிழக நாட்டுப்புற இயல்‌-- 
“கடவுள்‌ வாழ்த்து சுந்தரம்‌ ஒரு பார்வை 
்‌ ப ஓர்‌ ஆய்வு 
சீ, 31-7-74 டாக்டர்‌ ந. சஞ்சீவி அளவறிதல்‌--பொது இரு. ச. சண்முக “திருநெல்வேலி மாவட்டம்‌” 
து மறையில்‌ ஒரு புதிய சுந்தரம்‌ அன்றும்‌ இன்றும்‌ . 


புதைபொருள்‌ அகழ்வு 
“நடையின்‌ நடை 
“நடு வின்‌ துகர்வு 
இந்திய இலக்கிய 
வரலாற்றில்‌ இன்பத்‌ 


iN 


புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி 


திரு. கு. மோகனராசு 


11-9-74 திரு. கு. மோகனராசு 


புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி 

புலவர்‌ மு. சண்முகம்‌ 
பிள்ளை 

டாக்டர்‌ ந, சஞ்சீவி 


இரு. வ. செயதேவன்‌ 


நடையின்‌ வகைகள்‌ 


திருக்குறளிலும்‌ தொல்‌ 
காப்பியத்திலும்‌“அறம்‌”்‌ 
என்ற சொல்லாட்‌க- 
ஒரு புள்ளிவிவரப்‌ 
பார்வை 
(A Statistical view) 


திருக்குறளிலும்‌ தொல்‌ 
காப்பியத்திலும்‌ 
“அறம்‌” பொது 
விளக்கம்‌ 
ஒரு புள்‌ நோக்கு 

_ (A birds eye view) 


£பிச'-ஒர்‌ அகழ்வாய்‌ 
வின்‌ வரிப்பட விளக்கங்‌ 
கள்‌ 

பரிமேலழகரின்‌ பல்கலைப்‌ 
புலமை 


சமயச்‌ சார்பால்‌ தமிழ்‌ 
பட்ட பாடு 


கலையா? காமமா? காசா? 

“கல்விப்‌ பாகன்‌?” 
ஒப்பா? உறழ்வா? 

அகராதியில்‌ இழக்கும்‌ 
மேற்கும்‌ 


திரு. ௬. சண்முக 
சுந்தரம்‌ 


திரு. சி. நா. குமார 
சாமி 


களப்பணியில்‌ கண்டதும்‌ 
கேட்டதும்‌ 


அறிஞர்‌ போடின்‌ அவர்‌ 
களின்‌ நாடு பற்றிய 
கோட்பாடுகள்‌ ்‌ 


எண்‌ நாள்‌ கட்டுரையாளர்‌ பொருள்‌ கட்டுரையாளர்‌ பொருள்‌ 


(ஆசிரியர்‌) (மாணவர்‌) 
0, 30-10-74 டாக்டர்‌ ந. சஞ்சீவி பேராசிரியர்‌ டாக்டர்‌ திருமதி கிருட்டிண பழந்தமிழ்‌ நூல்களில்‌ 
மு. வ. நூல்கள்‌ கால சஞ்சீவி “ஆயர்‌? 
முறைப்படி வகை திரு. சு. சண்முக நாட்டுப்புறப்பாடலின்‌ 
தொகை வீளக்கம்‌ சுந்தரம்‌ வகை தொகை 


இராமலிங்க அடிகளும்‌ 
காந்தி அடிகளும்‌--ஒரு 
சிறு மேலோட்ட ஓப்‌ 
பாய்வுக்‌ குறிப்பு. 

இலக்கியக்‌ கொள்கைகள்‌: 
பாடத்திற்கு ஒரு படம்‌ 

புலவர்‌ மு. சண்முகம்‌ நாககுமார காவிய திரு. க. ப. அறவா ஐந்திரம்‌ நிறைந்த தொல்‌ 
பிள்ளை ஆசிரியர்‌ ணன்‌ காப்பியன்‌ (1) 


புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி பரிமேலழகர்‌ உவமை 


விளக்கம்‌ 

டாக்டர்‌ சி. பாலசுப்பிர டாக்டர்‌ மு. வ. அவர்களின்‌ 

மணியன்‌ “தங்கைக்கு ஓர்‌ 
ஆயவு 
7. 29-11-74 இரு. கு. மோகனராசு திருக்குறளில்‌ அற செல்வி கோ. உலோகாயத்தின்‌ முதிர்ச்சி 

உவமைகள்‌ தான்யா மார்க்சீய தத்துவம்‌ 

டாக்டர்‌ ௩. சஞ்சீவி “கவியரங்கில்‌ கலைஞர்‌ திரு. க. ப. அறவா ஐந்திரம்‌ நிறைந்த தொல்‌ 
(1971) கால முறைப்படி ணன்‌ காப்பியன்‌ (2) 


ஒரு வகை தொகை திரு. சி. நா. குமார இறைமையும்‌ பன்மை 
விளக்கக்‌ குறிப்பு சாமி வாதமும்‌ 
வள்ளுவர்‌ வழியில்‌ திரு. த. அமிர்த ஆற்றுப்‌ படைப்‌ பாடல்களில்‌ 
கலைஞர்‌-1 லிங்கம்‌ வளமையும்‌ வறுமையும்‌ 


8. 


புலவர்‌ மு, சண்முகம்‌ 


77ஆம்‌ புறப்பாட்டில்‌ 


பிள்ளை ஒரு சொல்‌ 


20-12-74 செல்வி தி, சு. சத்தியம்‌ 


டாக்டர்‌ ந, சஞ்சீவி 


து. மூர்த்தி 


சங்க இலக்கிய அகத்‌ 
திணை ஆய்வு அட்ட 
வணை--ஒரு நெறி 
முறைக்‌ கட்டுரை 

சங்க இலக்கிய அகத்‌ 


திணைக்‌ கூற்றுகள்‌--ஒரு 
வகைதொகை அடங்கல்‌ 


வள்ளுவர்‌ வழியில்‌ 
கலைஞர்‌-11 


திரு. சு. சண்முக 
சுந்தரம்‌ 
திரு. கோ. இராமச்‌ 
சந்திரன்‌ 
திருமதி கிருட்டிணா 
சஞ்சீவி 
திருமதிமா. ௬. 


சாந்தா 


புலவர்‌ இரா. 
மாயாண்டி 
திரு. க. ப. அறவா 
ணன்‌ 


திரு. ௬. சண்முக 
சுந்தரம்‌ 


கவிஞர்‌ திரு. மா. செல்வ திரு. த. அமிர்த 


ராசனின்‌ வைகறை 
மலர்கள்‌--ஓர்‌ ஆய்வுரை 
பள்‌? படும்‌ பாடு 


லிங்கம்‌ 


தாலாட்டு 


திருவள்ளுவரும்‌ மனித இன 
நலக்‌ கோட்பாடும்‌ 

தொல்காப்பியத்தில்‌ 
ஒப்புமைப்‌ பகுதிகள்‌ 

இடைக்கால நீதி நூல்களில்‌ 
நன்னெறி பெறுமிடம்‌ 


இலக்கியத்தில்‌ கற்பனை 

எழுத்தின்‌ ஒலி வடிவைத்‌ 
தொல்காப்பியர்‌ 
குறித்தாரா? 

குழந்தைப்‌ பாடல்கள்‌ 


“கரித்துண்டு நாவல்‌” 
வளமையும்‌ வறுமையும்‌ 


7. தமிழ்த்துறை அலுவலர்‌ 


(௮) தமிழ்த்துறை 
டாக்டர்‌ ௩, சஞ்சீவி, தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, பேராசிரியர்‌ 
டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌, துணைப்‌ பேராசிரியர்‌ 


புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி, விரிவுரையாளர்‌ 


(ஆ) திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி 
புலவர்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை, விரிவுரையாளர்‌ 
இரு. கு. மோகனராசு, விரிவுரையாளர்‌ 
செல்வி தி. ௬. சத்தியம்‌, ஆராய்ச்சித்‌ துணைவர்‌ 


(இ) பேரகராதித்‌ திருத்தப்பணிப்‌ பகுதி 
இரு. வ. செயதேவன்‌, விரிவுரையாளர்‌ 
இரு: து. மூர்த்தி, தொழில்‌ நுட்பத்‌ துணைவர்‌ 


8. தமிழ்த்துறை ஆய்வாளர்‌ 
_— டாக்டர்‌ பட்டம்‌ '(ஒb. D.) 


௮. ஆசிரியர்‌ 


* புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி, 


எம்‌. ஏ., டிப்‌. மானிடவியல்‌, 


* இரு. வ. செயதேவன்‌, 
பி. எச, எம்‌. ஏ., 
சான்‌ றிதழ்‌--மொழியியல்‌, 


* இரு. கு. மோகனராசு, 
பி, எசி., எம்‌. ஏ. 
சான்‌ றிதழ்‌--மானிடவியல்‌, 


செல்வி தி. சு. சத்தியம்‌, 
எம்‌, ஏ. 


ஆ. மாணவர்‌ 
* இரு. ௬. சண்முக சுந்தரம்‌, 


எம்‌. ஏ. 


* இரு. ௪. நா. குமாரசாமி, 
எம்‌. ஏ. 


இரு. த. அமிர்தலிங்கம்‌, 
எம்‌. ஏ. 


செல்வி. கோ. தான்யா, 
எம்‌. ஏ., 


ஆய்வுப்‌ பொருள்‌ 


££ பரிமேலழகர்‌ உரைத்‌ திறன்‌ 
-- ஒரு திறனாய்வு” 


“ தமிழ்‌ அகராதிக்கலை-- 
வளர்ச்சியும்‌ வரலாறும்‌ *? 


“ இருக்குறளும்‌ தொல்காப்‌ 
பியமும்‌--ஓர்‌ ஒப்பாய்வு ” 


₹: இருக்குறள்‌ ஆராய்ச்சியின்‌ 
வளர்ச்‌ ஓர்‌ அகழ்வாய்வு ” 
ஆய்வுப்‌ பொருள்‌ 
₹: இருநெல்வேலி மாவட்ட நாட்டு 
புறப்‌ பாடல்கள்‌?” 
₹: தமிழிலக்கியங்களில்‌ நன்னாட்டுக்‌ 
கோட்பாடு ” 
“£ தமிழிலக்கியத்தில்‌ வளமையும்‌ 
வறுமையும்‌ ”” 
₹: தமிழிலக்கியத்தில்‌ மார்க்சியக்‌ 
கொள்கைகளின்‌ தாக்கம்‌ ” 


[* இவ்வுடுக்குறியிட்டோர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சஞ்சீவி 
அவர்களின்‌ மேற்பார்வையில்‌ ஆய்வு செய்வோர்‌; ஏனையோர்‌ 
துணைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 
அவர்கள்‌ மேற்பார்வையில்‌ ஆய்வு செய்வோர்‌] 


12 


(இ) பகுதிரேர ஆய்வாளர்‌ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி 


இரு. க. ப, அறவாணன்‌, 
எம்‌. ஏ. எம்‌. லிட்‌., 


இரு. பு. ௮. மோகனராசு, 
எம்‌. ஏ, 


இரு. ௩. பாண்டுரங்கம்‌, எம்‌. ஏ., 


தமிழாய்வு - 3 


அவர்களின்‌ மேற்பார்வை 


₹*தொல்காப்பியம்‌--உரை 
வேற்றுமை?” 


“£1900 வரை தமிழ்‌ அச்சு / 
பதிப்புத்‌ தொழில்‌ வளர்ச்சி ?” 


££ சதகங்கள்‌--ஓர்‌ ஆழ்வாய்வு ” 


துணைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 
அவர்களின்‌ மேற்பார்வை 


இரு. கோ. இராமச்சந்திரன்‌, 
எம்‌. ஏ., எம்‌. லிட்‌., 


திரு. இரா. மாயாண்டி, 
எம்‌. ஏ., எம்‌. லிட்‌., 


திருமதி கிருட்டினா சஞ்சீவி, 
எம்‌. ஏ., பி. டி., 


திருமதி மா. ௬. சாந்தா, எம்‌. ஏ., 


திரு. செ. இராசேந்திரன்‌, 
எம்‌. ஏ., 


கூ. அஃ 


“£ திருக்குறளில்‌ மனித நலக்‌ 
கொள்கைகள்‌ ?? 


“ சங்க இலக்கியத்தில்‌ கற்பனை ?? 
“சங்க இலக்கியத்தில்‌ ஒப்புமைப்‌ 
பகுதிகள்‌”? 

“சிவப்பிரகாசர்‌ நூல்கள்‌ ஆய்வு?” 


* தமிழ்‌ வளர்ச்சி | ஆராய்ச்சியில்‌ 
திராவிட இயக்கத்தின்‌ தாக்கம்‌ ” 


9. மதிப்புரை மணிகள்‌ 


இலக்கிய இயல்‌ ௮. ஆ. 


“£ என்‌ ஒருவன்‌ சரந்துணையும்‌ கல்லாதவாறு ? ? என்பது வள்ளுவர்‌ 
விடுத்த வினா. இந்த வினா கற்றற்குரிய நூல்களின்‌ பெருமையினை 
உணர்த்த எழுந்ததாகும்‌. அதற்கு ஏற்ப அறிஞர்‌ பலர்‌ தோன்றிப்‌ 
பன்னெடுங்காலமாகத்‌ தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ படித்துப்‌ பல்வேறு 
கோணங்களில்‌ அவற்றை ஆராய்ந்து வருகின்றனர்‌. அத்தகைய 
ஆராய்ச்சியாளர்‌ ஒருவரால்‌ எழுதப்பெற்று, இலக்கியங்களின்‌ அடிப்‌ 
படைக்‌ கொள்கைகளையும்‌ அவற்றின்‌ சிறப்புக்களையும்‌ தெரிவிப்‌ 
இந்‌ நூல்‌ அமைந்துள்ளது. 


நூலின்‌ முதல்‌ தலைப்பில்‌ மனிதனது எண்ணம்‌ விண்‌ போல 
விரிவானது எனவும்‌, அறிவாகிய ஞாயிறும்‌ கலையாகிய திங்களுமே 
அவ்‌ “விண்ணின்‌ இரு சுடர்‌ விழிகள்‌ * எனவும்‌ கூறி விளக்கப்படுதல்‌ 
காண்கிறோம்‌. அடுத்த தலைப்பில்‌ இலக்கிய ஆராய்ச்சிக்கு ஒப்பிட்டு 
நோக்கலும்‌ உறழ்ந்து நோக்கலும்‌ இன்றியமையாதவை என்பது 
அறிவிக்கப்படுகின்றது. நான்காம்‌ தலைப்பில்‌ “எவர்‌?” என்னும்‌ 
வினாவிற்கு * ஊழ்நிலையாலும்‌ சூழ்நிலையாலும்‌ : உருவாகும்‌ மனிதர்‌ * 
என்னும்‌ விடையும்‌, “எதை?” என்னும்‌ வினாவிற்கு “ முக்காலங்கள்‌ * 
என்னும்‌ விடையும்‌, “எப்படி?” என்னும்‌ வினாவிற்கு * உணர்ச்சியால்‌ 
உண்மைக்கு உருவம்‌ கொடுத்தல்‌” என்னும்‌ விடையும்‌, : எப்போது? 
என்னும்‌ கேள்விக்கு * கலைஞனின்‌ உளநிலை சமுதாயத்தின்‌ உளநிலையை 
நாடும்போது” என்னும்‌ பதிலும்‌, “ஏன்‌ ! என்னும்‌ வினாவிற்கு * கலைஞ 
னின்‌. உள்நோக்கும்‌ சமூகத்தின்‌ நோக்கும்‌”? என்னும்‌ விடையும்‌ 
நுட்பமாக ஆராய்ந்து தரப்பெற்றுள்ளன. ஐந்தாம்‌ மகுடத்தில்‌ 
எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்னும்‌ மூவகை மொழி இலக்கணங்களுள்‌ 
நடுநாயகமாகத்‌ திகழும்‌ சொல்லின்‌ சிறப்பும்‌, அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ 
என்னும்‌ மூன்று உறுதிப்‌ பொருள்களின்‌ நடுவண்‌ நிற்கும்‌ பொருளின்‌ 
சிறப்பும்‌ ஒப்பிடப்‌ பெற்று, அவற்றின்‌ மூலமாகத்‌ தொல்காப்பியர்‌ 
வகுத்த பொருளிலக்கணத்தின்‌ பெருமை நன்கு விளக்கப்படுகின்றது. 


“பொருள்‌ தமிழின்‌ புதுமுகங்கள்‌” என்னும்‌ ஆறாம்‌ தலைப்பு புதிய 
தாயினும்‌ பொருத்தமுடையது. அறிவியலில்‌ நடுநாயகமாகச்‌ சமயம்‌ 
விளங்குகின்றது என்பதும்‌, சமயத்தை வளர்ப்பதில்‌ பெரும்‌ பங்கு 
கோயிலைச்‌ சார்ந்தது என்பதும்‌, கோயில்‌ வரலாற்றுக்கும்‌ பிற 
கலைகளுக்கும்‌ பிறப்பிடமாயினும்‌, அக்‌ கோலைப்‌ பற்றிய பக்த 
இலக்கியமே உயர்ந்தது என்பதும்‌ இதில்‌ புலப்படுத்தப்படுகன்‌ றன . 
“இலக்கியக்‌ குழந்தையின்‌ தாயும்‌ தந்தையும்‌? என்னும்‌ பத்தாம்‌ 
தலைப்பின்‌ அடியாக அறிதல்‌ தாய்‌ எனவும்‌, அறிவித்தல்‌ தந்தை 
எனவும்‌ இப்‌ பெற்றோரால்‌ படைக்கப்படுவதே இலக்கியக்‌ குழந்தை 
எனவும்‌ அறிகிறோம்‌. 

த-—3 


14 தமிழாய்வு -- 3 


£ நிறை, மறை, குறை? என்பது பன்னிரண்டாம்‌ தலைப்பு. 
பண்டை இலக்கியங்கள்‌ சமுதாயத்தின்‌ நிறைகளையே எடுத்துக்‌ 
காட்டின எனவும்‌, மறு மலர்ச்சி இலக்கியங்களில்‌ சமுதாயத்தில்‌ 
மறைந்துள்ள குறைகளும்‌ தெரிவிக்கப்படுகின்றன எனவும்‌ இத்‌ தலைப்‌ 
பில்‌ கூறப்படுகின்றன. * இலக்கியத்தின்‌ இலக்கு” என்னும்‌ பதினான்‌ 
காம்‌ தலைப்பில்‌, “ஒன்று” என்பதை அடிச்‌ சொல்லாகக்‌ கொண்‌ 
மெழுந்த 61 சொற்களைப்‌ பொருளுடன்‌ திரட்டித்‌ தந்துள்ளார்‌ ஆசிரியர்‌. 
விகாரமின்றி இயல்பாக இருக்கும்‌ உள்ளத்தைத்‌ தன்பால்‌ ஈர்த்து, 
சிந்திக்கச்செய்து ஒன்றில்‌ ஒன்றுபடுத்துவதே கலை அல்லது இலக்கியம்‌ 
என்பது விளக்கப்படுகிறது. 


பின்னிணைப்பில்‌ சில பல்கலைக்‌ கழக இலக்கிய இயல்‌ பாடத்‌ 
இட்டங்களும்‌, வினாத்‌ தாள்களும்‌, அறிஞர்‌ சிலரது இலக்கியத்‌ திற 
னய்வு நூல்களின்‌ பட்டியலும்‌ சேர்க்கப்‌ பெற்றுள்ளன. இது மாணாக்‌ 
கர்க்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌. தமிழ்‌ இலக்கியத்தை முற்றிலும்‌ 
புதியதொரு முறையில்‌ ஆராய்ந்து தமது கொள்கைகளை நூலில்‌ 
வடித்துள்ள ஆசிரியரின்‌ திறன்‌ பாராட்டத்‌ தக்கதாகும்‌. 


[ஆசிரியர்‌ : டாக்டர்‌ ந. சஞ்சீவி, வெளியீடு: தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
கூட்டுறவுச்‌ சங்கம்‌, எழும்பூர்‌, சென்னை-8. விலை ரூ. 7] 


_— பேராசிரியர்‌ எஸ்‌. வி. வரதராஜ அய்யங்கார்‌. 


இலக்கிய அணிகள்‌ 


இக்‌ நூலில்‌ இடம்‌ பெற்ற 28 கட்டுரைகள்‌ அனை த்தும்‌ ஆராய்ச்சிப்‌ 
போக்கில்‌ எழுதப்‌ பெற்றவை. நூல்‌ முழுவதும்‌ தமிழ்‌ இலக்கண 
இலக்கியத்துடன்‌ சிறப்பாகக்‌ காணப்படும்‌ பாடல்கள்‌ மேற்கோளாகக்‌ 
கையாளப்பட்டிருக்கன்றன. தமிழ்‌, தமிழர்‌ வரலாறு, தமிழர்‌ சமயக்‌ 
கொள்கை, உரைநடை ஆசிரியர்கள்‌, வள்ளலார்‌ கொள்கை, இளங்கோ 
வடிகள்‌ இறமை, மணிமேகலை, திருக்குறள்‌, திருமுறைகள்‌ மாண்பு 
நூல்‌ நெடுகிலும்‌ பின்னிப்‌ பிணைந்து கிடக்கிறது. 


இவரது உரைநடையில்‌ அழுத்தமும்‌ கவர்ச்சியும்‌ பிறருக்குத்‌ 
தெரிய வேண்டிய அறிவு பூர்வமான சரக்குகளும்‌ விரவி வருகின்றன. 
வேம்பின்‌ வெண்‌ மலர்கள்‌ :பூத்துப்‌ புதுமணம்‌ கமழும்‌. தென்னை 
மரங்கள்‌ பசிய ஓலை விரித்துத்‌ தென்றலில்‌ தலை அசைத்துத்‌ தீஞ்சுவை 
நீரினை இளநீராக வழங்கும்‌. பனை மரங்கள்‌ நுங்கனை வழங்கி மகிழ்‌ 
விக்கும்‌. மாஞ்சோலை எங்கும்‌ ஒருவகைப்‌ புதுமணம்‌ பூக்களால்‌ 
எழும்பும்‌. மேடையெங்கும்‌ பூங்காற்று வீசும்‌. கோடையில்‌ குளிர்‌ 
தருக்களின்‌ நிழல்‌ இளைப்பாற்றிக்‌ கொள்ளுதற்கேற்ப விளங்கும்‌”என்று 
வர்ணனை செய்யும்போதும்‌, ஆராய்ச்சி பூர்வமான அரிய பொருள்‌ 


க்க 
= 
k= 
= 
க 

= 
ஏ 


மதிப்புரை மணிகள்‌ 15 


களைப்‌ பெய்யும்போதும்‌ செஞ்சொற்‌ கவியின்பமும்‌ கருத்து வளமும்‌ 
பக்கத்திற்குப்‌ பக்கம்‌ காணுகிறோம்‌, ஆராய்ச்சிப்போக்கில்‌ எழுதப்‌ 
பெற்றாலும்‌ படிக்கப்‌ படிக்க மொழி, இலக்கியம்‌, இலக்கணம்‌, மரபு, 
கலைகள்‌, மேற்கோள்‌ காட்டும்‌ விதம்‌, பண்டைய அரசியல்‌-வாழ்க்கை 
நெறி யாவற்றையும்‌ தெளிவாக அறியும்‌ வண்ணம்‌ நம்மைத்‌ தெள்ளி 
யர்‌ ஆக்குகின்றார்‌. நற்றிணை, குறுந்தொகை, இறையனார்‌. களவியல்‌ 
உரை தொடங்கி பாரதியார்‌ பாரதிதாசன்‌ வரை தமிழ்க்‌ கவி வெள்ள 
மும்‌ தமிழ்க்‌ கருத்தோட்டமும்‌ எத்தனை மாண்புள்ளது என்பதனை நமக்கு 
நயம்பட உரைக்கின்றார்‌. 


தமிழ்க்‌ கவிஞர்கள்‌, உரையாசிரியர்கள்‌, சமயவாதிகள்‌ தமிழ்‌ 
மொழிக்குச்‌ செய்த அளப்பரிய தொண்டு போன்று செர்தமிழ்க்‌ 
கட்டுரை வடிவத்திற்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ தமிழ்‌ மொழி ஆக்க வழிக்கும்‌ 
வடிவத்திற்கும்‌ அரிய தொண்டினைச்‌ செய்துள்ளார்‌. புலவர்களும்‌, 
புதுமைப்‌ பிரியர்களும்‌ விரும்பிப்‌ படிக்கக்‌ கூடிய அணிகள்‌ பல 
இவற்றுள்‌ இடம்‌ பெற்றிருக்கின்‌ றன. 


[டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌, பாரி நிலையம்‌, 39, பிராட்வே, 
சென்னை-1. விலை ரூ.7] 


_— டி.என்‌. சுகி சுப்பிரமணியன்‌ 


(தினமணி சுடர்‌ அநுபந்தம்‌ 7—16-12-1973) 


நாக குமார காவியம்‌, 


[பதிப்பாசிரியர்‌ : வித்துவான்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை, வெளியீடு: 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ (தமிழ்த்துறை), சென்னை -5. 
விலை ரூ. 5.] ; 


பழைய தமிழ்க்‌ காவியங்களில்‌ பெருங்கதை, சீவக சிந்தாமணி, 
சூளாமணி, நீலகேசி, மேருமந்தர புராணம்‌, யசோதர காவியம்‌, 
உதயணகுமார காவியம்‌, நாககுமார காவியம்‌, சாந்தி புராணம்‌ 
முதலானவை சைன சமயக்‌ கொள்கைகளை உலகஒற்குப்‌ பிரசாரம்‌ 
செய்ய எழுந்தவை. இவற்றுள்‌ நாககுமார காவியமும்‌ ஒன்றாகும்‌. 
பெருங்கதை, சிந்தாமணி, சூளாமணி ஆகியவை பெருங்காவியம்‌ எனப்‌ 
போற்றப்‌ பெற்றவை. மற்றவை நடைச்‌ சிறப்பும்‌ பொருட்‌ பொலிவும்‌ 
ஒருங்கே அமைந்தவையல்ல ; சமயக்‌ கொள்கைகளைச்‌ சாற்றும்‌ கருத்‌ 
துடன்‌ தோன்றியவை. தமிழில்‌ ஐம்பெரும்‌ காவியம்‌ என்னும்‌ வழக்கு 
நன்னூலுக்கு முதன்முதலாக உரை இயற்றியவராகிய மயிலைகாதர்‌ 
காலத்துக்கு முன்பிருந்தே (14ஆம்‌ நூற்றாண்டு) வழங்கி வருகிறது. 
அதுபோலவே பிற்காலத்தில்‌ ஐஞ்சிறு காவியம்‌ என்னும்‌ வழக்கும்‌ 


16 தமிழாய்வு -— 3 


ஏற்படலாயிற்று. இவ்வைந்துள்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுவது நாககுமார 
காவியமாகும்‌. இது முதன்முதலாக இப்பொழுதுதான்‌ அச்சேறி 
வெளிவருகின்றது. இக்‌ காவியத்தின்‌ ஏட்டுப்‌ பிரதியை உதவியவர்‌ 
வட ஆர்க்காடு மாவட்டத்தைச்‌ சேர்ந்த தச்சாம்பாடி இராமவாசியும்‌, 
சைன சமயத்தவரும்‌ அச்‌ சமய நூல்களில்‌ நல்ல தேர்ச்சியுடையவரும்‌ 
ஆதிய இரு. ஜெ. சின்னசாமி நயினார்‌ என்பவர்‌. இது பதிப்புரையி 
லிருந்து தெரியவருகின்றது. 


நாககுமார காவியம்‌ இயற்றியவர்‌ இன்னாரென்று தெரியவில்லை. 
இது ஐந்து சருக்கங்களும்‌ 170 பாடல்களும்‌ கொண்டது. வட மொழியி 
லுள்ள நாககுமார காவியத்தைப்‌ போலவே இதன்‌ சருக்கங்களின்‌ 
பெயர்களும்‌ முதல்‌, இரண்டு, மூன்று என எண்ணுப்‌ பெயரால்‌ 
வழங்கப்பெற்றுள்ளன. பெரும்பாலும்‌ விருத்தப்பாக்களே இதில்‌ 
பயின்று வந்துள்ளன. இக்‌ காவியத்திற்கு “நாக பஞ்சமி கதை” 
என்றும்‌ பெயர்‌ உண்டு. வடமொழியில்‌ இதனை இயற்றிய மல்லிசேனர்‌ 
இப்‌ பெயரை இக்‌ காவியத்திற்குப்‌ பெயராகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
சிரேணிக மகாராசன்‌ தன்‌ சுற்றத்தோடு விபுலமலையிலுள்ள சமவ 
சரணத்திற்குச்‌ சென்று அங்கிருந்த கெளதம முனிவரை வணங்கித்‌ 
தருமம்‌ கேட்டபின்‌, அவரிடமிருந்து பஞ்சமி கதையைக்‌ கேட்டறிந்தான்‌. 
அந்த முனிவர்‌ வாக்காகவே இக்‌ காவியக்‌ கதை அமைந்திருக்கிறது. 
நாக குமாரனின்‌ வீரதீரச்‌ செயல்கள்‌, காதல்‌, களியாட்டங்கள்‌, 
முற்பிறப்பின்‌ வரலாறு, பஞ்சமி விரத நோன்பு, அதன்‌ பயன்‌, துறவு 
நிலை ஆகியவை இக்‌ கதையில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. சினாலயங்‌ 
களுக்குச்‌ சென்று வழிபடுதல்‌ முனிவர்களைத்தொழுது தர்மம்‌ கேட்டல்‌, 
அருக தேவரை உள்ளம்‌ உருகத்‌ துதித்தல்‌ போன்ற சைன சமயக்‌ 
கொள்கைகளையும்‌ இக்‌ காவியம்‌ விவரிக்கிறது. இவை யாவும்‌ பதிப்‌ 
பாசிரியரால்‌ பதிப்புரையில்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளன. பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டுக்கு முன்னரே இக்‌ காவியம்‌ தோன்றியிருத்தல்‌ கூடும்‌ 
என்பதற்குச்‌ சான்றுகள்‌ தரப்பெற்றுள்ளன. 


இதுகாறும்‌ ௮ச்சியற்றப்பெற்று வெளி வராத ஒரு பழைய தமிழ்க்‌ 
காவியத்தை வெளியிட வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வத்தோடு உழைத்து . 
வெற்றி கண்டுள்ள இதன்‌ பதிப்பாகிரியருக்குத்‌ தமிழகம்‌ கடப்‌ 
பாடுடையது என்பது ஒருதலை. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ 
துறை செய்துவரும்‌ இத்தகைய தமிழ்ப்பணி போற்றுதற்குரியது. 


பேராசிரியர்‌ எஸ்‌. வி. வரதராஜ ஐயங்கார்‌ 


(தினமணி சுடர்‌, அனுபந்தம்‌--15-9-1974) 


மதிப்புரை மணிகள்‌ 17 
NAGAKUMARA STORY 


Nagakumara Kavyam, Edited by M. Shanmukham Pillai, 
Lecturer in Tamil, Tirukkural Endowment Research Centre, 
University of Madras 


The Tamil Research Department of the University of. Madras has 
published Nagakumara Kavyam, an important Kavya not so far 
published. Its Editor, M. Shanmukham Pillai, has added a detailed 
preface containing significant facts and figures. Notes about 
important names appearing in the Kavya and.a note mentioning 
other works which deal with the story of Nagakumara. It is well 
known that ancient Tamil literature consisted not only of Pathupattu, 
Ettuthogai, Pathinenkizhkannakku but also five major kavyas and five 
minor kavyas. OF the five kavyas which are all jain works, Chulamani, 
Neelakesi, Yasodhara Kavyam and Udayanakumara Kavyam are 
already available and the fifth kavya, the work under review, has not 
become available thanks to the efforts of the Madras University Tamil 
Department. 


The Kavya consists of five sargas and 170 stanzas with a useful 
note under each stanza. Though the style and diction are not so 
beautiful as in other Kavyas, the story in simple and quite interes-- 
ting. At the request of King Siranika, Gautma Muni told the story 
of Nagakumara, his heroic deeds, love affairs, and eventual attainment 
of spiritual enlightenment and liberation. The book is doubtless a 
useful addition to Tamil Literature —K.E.P. 


[THE WEEKLY MAIL , 
18th May, 1974] 


TIRUKKURAL PAPERS 
First All-India Tirukkural Research Seminar Papers : 
Edited by : Dr. N. SANJEEVI, University of Madras, Price not stated. 


Tirukkural is a work of universal appeal. It deserves wide 
publicity. It must be made known as a first step, to scholars in all the 
States of India. ‘This is the reason that urged the University of 
Madras to organise an All-India seminar on Tirukkural studies recently. 


க உனை 


18 தமிழாய்வு -- 3 


Twelve delegates from ** non-Tamil’’ States and two delegates 
from the Annamalai and Madurai Universities in Tamil Nadu took 
part in the seminar, 


The papers collected in this volume were prepared by scholars 
representing the Assamese, Bengali, Gujarathi, Hindi, Kannada, 
Maithili, Malayalam, Marathi, Punjabi, Sanskrit, Telugu and Urdu 
languages. Their contributions draw instructive parallels between 

6 ‘Tiruvalluvar on the one hand, and Kabir, Guru Nanak, Basava and 
- other saints on the other. ‘The translations of Tirukkural in Marathi, 
Telugu and other indigenous languages form the subject of some of the 


papers. . 
The seminar succeeded in establishing report among scholars 


devoted to the study of Tirukkural. It has played a useful part in 
promoting national integration, 


4 THE INDIAN EXPRESS, Saturday, 
1 5th January, 1974. 


" 

TAMILAYVU 

்‌ (ANNALS OF TAMIL RESEARCH) 
«Clarity and Precision’ 

2 Edited by: Dr. N. SANJEEVI, (Department of Tamil, 


University of Madras, 1972) 


Annals of Oriental Research, Published by the University of 
Madras, contains papers mostly in English: Part IT of it has sections 
in several languages including Tamil. In view of the importance given 
to Tamil after Independence, the University has now rightly thought 
fit to issue a separate publication. The issue under review is the first 
number of this new venture and is edited by Dr. N. Sanjeevi, Professor 

Tamil assisted by the staff and students of the Tamil Department 
including the Thirukkural Research Centre. 


The volume opens with a learned paper on the grammatical works 
about Tamil poetry, presented by Mr. Shanmukham Pillai in a Seminar. 
$ ‘There are two other papers in Tamil followed by a paper in English on 
6 4 “* Historical Studies in Tamil” jointly done by Dr. N. Sanjeevi and 


தல. ந. D. Thirunavukkarasu. Books of history, historical novels, 


மதிப்புரை மணிகள்‌ 19 


the inspiration for Tamil literary renaissance are included jin this 
important study. 


Part II running into 80p., carries the unpublished Jain literary 
piece Appandanathar Ula. Itis a significant attempt worthy of the 
highest praise. The editing of this Ula is now done here by Mr, 
Shanmukham Pillai for the first timc with a note on the Jaina 
Shrine of Thirunarunkundram, an appeal for further copies of this 
manuscript, the text of the available manuscript, a list of all Ula works 
in Tamil, index of proper names, texts of connected inscriptions, notes 
on those inscriptions and details of manuscripts provided by Mr, T. 
S. Sripal. 


Exhaustive reviews of 25 books published in the course of the last 
five years are provided. Care has been taken to strike a balance 
between literary and grammatical books on the one hand and modern 
and pseudo-political works on the other. One of the books covered is 


‘ the Tamil translation of a rare book on * Ancient Kerala °’ by the late 


Professor Elamkulam P. N. Kunjan Pillai, an authority on the subject 
who had training under Sir Mortimer Wheeler and took part in 
excavations in Harappa and Arikamedu. Serious students of Tamil 
can benefit greatly from this section. We would suggest to the Editor 
to include reviews of books of Tamil interest published outside Tamil 
Nadu and also compilations like the Cambridge Tamil Prose Reader 
and Mimeographed bulletins relating to Tamil published by the 
Chicago University. 


A full list of works on Tholkappiyam and the Departmental 
Report complete the issue, which certainly breaks new ground. A 
two-page synopsis in English is a desideratum in each issue. 


This endeavour of the Tamil Department and its active head Dr. 
N. Sanjeevi come up to more than our expectations, as the Vice- 
Chancellor Mr. N. D. Sundaravadivelu states in his admirable Fore- 
word. We hope that the high standard of the publication will be 
maintained in future issues. Itis not an easy task and we wish them 
every success. Public and Educational Libraries should bring this 
volume to wide notice. 


The price of the issue is Re. 5/- (Five) only. 


-SOMALAY 


20 தமிழாய்வு — 3 


'TAMILAYVU: PART-II GENERAL EDITOR: N. SANJEEVI, 
PUBLISHED BY THE UNIVERSITY OF MADRAS, 
MADRAS-5, | 


This second volume in Tamil research has ‘articles dcaling with 
the soundness and precision of the language. The staff and students 
of the Department have greatly contributed to its excellence. “The 
origin of the Dravidians ”, ‘The Excellence of Perunkadai ”, ‘* Works 
in, Tamil on Rhetoric?’ are worthy cxamples of extensive research. 
‘The sea-borne trade of the Tamils from ancient to modern times has 
been discussed by many in the Seminar held in connection with V. O. 
Chidambaram Pillai’s Centenary. M. Shanmukham Pillai’s “ Naga- 
kumara Kavya ?? is published for the first time with good commentary. 


இ, V. Varadaraja Iyengar. 
— THE HINDU, SUNDAY, JANUARY 5, 1975. 


70. பாராட்டுப்‌ பன்னீர்‌ 


1 


ம. பொ. சிவஞானம்‌, புனித ஜார்ஜ்‌ கோட்டை. 
துணைத்தலைவர்‌, சென்னை-9 
தமிழ்நாடு சட்டமன்றம்‌. . 2422112674 


டாக்டர்‌. ந. சஞ்சீவி, 

தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 

சென்னை-600005. 
அன்புடையீர்‌, | 

வணக்கம்‌. தங்கள்‌ 19--11--74 கடிதம்‌ வரப்பெற்று மகிழ்ந்தேன்‌. 
கலிங்கத்துப்பரணித்‌ திறனாய்வு தமிழன்‌ என்னும்‌ இன உணர்விலே 
பிறந்ததால்‌ எழுதப்பட்டதாகும்‌. பரணியை ஆராய்வதற்குத்‌ தாங்கள்‌ 
தான்‌ அன்புகூர்ந்து வாய்ப்பளித்தீர்கள்‌. இல்லையேல்‌, என்‌ பெயரில்‌ 
இந்த நூல்‌ வெளிவருவதற்கான வாய்ப்பே என்‌ வாழ்காளில்‌ எனக்குக்‌ 
கிடைத்திருக்காது. ஆராய்ச்சியில்‌ எடுத்துக்காட்டியுள்ள குறைபாடு 
களும்‌, அறிவித்துள்ள முடிவுகளும்‌ புலவர்கள்‌ அவ்வளவு. பேரும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடியவையாக இருக்குமென்று நான்‌ நினைக்க 
வில்லை. அப்படி இருந்துவிட்டால்‌ நான்‌ அதிர்ஷ்டக்காரன்தான்‌. 
இராமலிங்கர்‌-காந்தியடிகள்‌ ஒப்பாய்வு ஆங்கில ஆக்கம்‌ பெற்று 
விட்டதை அறிந்து மகிழ்ச்சியடைகிறேன்‌. 

திரு. சுப்பராயன்‌ கட்டுரைபற்றித்‌ தாங்கள்‌ தந்த ஐயமே எனக்‌ 
கும்‌- ஏற்பட்டது. அதைப்‌ பிரசுரிக்காமல்‌ இருக்க எனக்குத்‌ துணிவு 
இல்லை. சங்கடம்‌ எதுவும்‌ ஏற்படாது என்று. நம்புவோமாக; ஏற்‌ 
பட்டாலும்‌, அதனைத்‌ தவிர்ப்பதற்கு என்னாலாவதைச்‌ செய்யத்‌ தவற 
மாட்டேன்‌. 

நன்றி. ழி 
அனபுளள, 
(ஒ-ம்‌) ம.பொ. சிவஞானம்‌ 


2 


K. D. Thirunavukkarasu Madras-600020 

M. A. (Tamil), M. A. (His.), M. Litt., Dip. in Lings., . 11—10—74 
Associate Professor in Tamil, 

International Institute of Tamil Studies, 

C. 1. T. Campus, Adayar. 


மதிப்பிற்குரிய பேராசிரியர்‌ அவர்கட்கு, தட 
வணக்கம்‌. , » 

தங்கள்‌ மனமுவந்த பாராட்டுதலுக்கும்‌ வாழ்த்துதலுக்கும்‌ என்‌ 

உளங்கனிந்த நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 

தக்‌ 


22 தமிழாய்வு — 3 


இருக்குறள்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பரிசு அளித்ததன்‌ மூலம்‌ சாகித்திய 
அகாதமி இருவள்ளுவருக்குச்‌ சிறப்பினைச்‌ செய்துள்ளதாகக்‌ கருதுகின்‌ 
றேன்‌. 


மூன்று பல்கலைக்‌ கழகங்களுள்‌ மூத்த பல்கலைக்கழகத்தின்‌ திருக்‌ 
குறள்‌ துறைக்கும்‌, தமிழ்த்‌ துறைக்கும்‌ தனிப்பெருஞ்சிறப்பு கிடைத்‌ 
தமை *இன்களிமகிழ்ககை' யூட்டுகிறது. 


நல்லதொரு நூலினைப்‌ படைப்பதற்குப்‌ பலவகையில்‌ உதவி புரிந்த 
அனைவருக்கும்‌ என்‌ நன்றி கலந்த வணக்கத்தைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகின்றேன்‌. 
அன்பன்‌, 


(ஒ-ம்‌) ௧. த. திருநாவுக்கரசு 


ராஜம்‌ கிருஷ்ணன்‌, 
10, போரூர்‌ தெரு, சென்னை - 59. 
25-12-1973. 


அன்புள்ள நண்பர்‌ டாக்டர்‌ திரு. சஞ்சீவி, (எம்‌.ஏ., எம்‌.லிட்‌., பிஎச்‌.டி.) 
அவர்களுக்கு, 


* வேருக்கு நீர்‌? புதினம்‌, அகதமி பரிசுக்காகத்‌ தேர்வு பெற்றிருக்‌ 
கும்‌ இச்‌ சந்தர்ப்பத்தில்‌, ௮ந்நூலுக்கு முன்னுரை எழுதிச்‌ சிறப்பித்த 
தங்களை நினைவுகூர்ந்து இக்‌ கடிதம்‌ எழுதுகிறேன்‌. 

“குறிஞ்சித்‌ தேனை நான்‌ எழுதி நாலைந்து ஆண்டுகள்‌ சென்றிருக்‌ 
தும்‌ அந்தப்‌ புதினத்தைப்பற்றி எவரும்‌ சிறப்பாக அறிந்திருக்கவில்லை. 
அந்‌ நூலைத்‌ தாங்கள்‌ படித்து ஓர்‌ ஆய்வுரை எழுதிய பின்னரே, 
இலக்கிய உலகில்‌ என்னுடைய நூல்களுக்கு ஓர்‌ மதிப்பு உண்டாயிற்று. 
என்னுடைய நூலுக்குத்‌ தாங்கள்‌ அணிந்துரை எழுதியிருந்ததைப்‌ 
பார்த்தபோது, நேராகக்‌ கண்டு அறிமுகச்‌ சொல்கூடப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளாத நிலையில்‌ நூலைச்‌ சிறப்பித்துத்‌ தாங்கள்‌ எழுதியிருந்ததைக்‌ 
கண்டபோது தங்கள்‌ பெருந்தன்மையைப்‌ புரிந்துகொண்டேன்‌. ஓர்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, பல்கலைக்‌ கழகத்தின்‌ நிழலில்‌ 
கூட ஓதுங்கிக்‌ கல்வியறிவு பெற்றிராத என்‌ நூலுக்கு முன்னுரை 
அளித்திருக்கிறார்‌ என்ற சிறப்பே என்னைப்‌ பரிசுக்கும்‌ உரிய நிலைக்கு 
உயர்த்திருப்பதாகக்‌ கருதுகிறேன்‌. சகோதரி: இருஷ்ணா அவர்களுக்கு 
என்‌ அன்பைக்‌ கூற வேண்டுகிறேன்‌. 


உளம்‌ கனிந்த கன்றியுடனும்‌ புத்தாண்டு வாழ்த்துக்களுடனும்‌. 
(ஓ-ம்‌.) ராஜம்‌ கிருஷ்ணன்‌. 


எ கல்‌ பட. எ எர்த்‌. ழ்‌ எலு! ௫ ர்‌ எல எழினி ட றர, ஓ 


பாராட்டுப்‌ பன்னீர்‌ 23 


| 


திருமதி கிரேசு - செல்லத்தாய்‌, 
எம்‌.ஏ., (பிஎச்‌.டி) கோவை. 
பூ. சா, கோ. கலைக்கல்லூரி, 30—12—73 


எங்கள்‌ கருத்தரங்கில்‌, அறிவியல்‌ தமிழ்‌ ஆக்கம்‌ கருத்தரங்கில்‌ 
டாக்டர்‌ அவர்கள்‌ தமக்கே உரித்தான நுட்பம்‌, திட்பம்‌, செறிவு ஆகியன 
பலருக்கும்‌ பயன்படுமாறு பங்கெடுத்துக்‌ கலகலப்பையும்‌ களிப்பையும்‌ 
புகுத்தினார்கள்‌. நகைச்சுவையாகப்‌ பல சொல்லி (என்னையும்கூட) 
பலரைச்‌ சிரிக்க வைத்தார்கள்‌. இன்னும்‌ பல சொல்லலாம்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ ஏற்றுக்கொண்ட பதவியினால்‌, நான்‌ சொல்வது “வேறு 
ஏதோ? உள்நோக்கத்துடன்‌ கூறுவதாக எண்ண இடம்‌ தரக்கூடாதே 
என்ற அச்சத்துடன்‌ அமைதி காக்கிறேன்‌. 


அன்புள்ள, 
(ஒ-ம்‌.) கிரேசு. 
பா. வீரமணி, சென்னை - 13. 
₹ பாவேந்தர்‌ இல்லம்‌ ” 2—11—74 
2, காசிபுரம்‌ “ பி” பிளாக்‌, 
இராயபுரம்‌. 


அன்புநிறை பேராசிரியர்‌ அவர்கட்கு, 


அன்பு வணக்கம்‌. தாங்கள்‌ இதுகாறும்‌ எவ்வளவோ பல அரிய 
பணிகளைக்‌ செய்து வருகிறீர்கள்‌ என்பதை யான்‌ நன்கு அறிவேன்‌. 
தங்கள்‌ பேச்சில்‌ பகுத்தறிவுணர்வும்‌, சீர்த்திருத்த வேட்கையும்‌ 
கிலைத்து நின்றதை யான்‌ பன்முறை கண்டிருக்கிறேன்‌. 

பலரிடம்‌ இது பேச்சில்‌ மட்டும்‌ இருக்குமேயன்‌ றிச்‌ செயலில்‌ 
இருப்பதில்லை. இந்நிலை, சீர்திருத்தவாதிகள்‌ என்று தற்பெருமை 
பேசிக்கொள்ளும்‌ அரசியல்‌ வாதிகளிடத்தும்‌, அறிஞர்களிடத்திலுங்‌ 
கூட கண்டிருக்கிறேன்‌. ஆனால்‌, தாங்களோ ஜாதி மதம்‌ எனும்‌ சிறை 
களைக்‌ கடந்த ஒருவராக உள்ளீர்கள்‌ என்பதைப்‌ பேச்சில்‌ அல்ல, 
செயலில்‌ என்பதை உணர்ந்து கொண்டேன்‌. மீனவச்‌ சமுதாயத்தைச்‌ 
சார்ந்த அருமை நண்பர்‌ கு. எழிலரசு, எம்‌.ஏ. (கு. மோகனராசு) 
அவர்களைப்‌ பலர்‌ முயன்றும்‌ கிடைக்கமுடியா த இடத்தில்‌ அமர்த்‌ 
திய பெருமை தங்களையே சாரும்‌. இது போற்றத்தக்கது. ஆம்‌. 
ஜாதிகள்‌ பல பேசும்‌ சழக்கர்‌ உலகில்‌ இச்‌ செயலைக்‌ காண்பது 
அரிதினும்‌ அரிதாகும்‌. இக்‌ நன்றியை மீனவச்‌ சமுதாயத்திற்குத்‌ 


% 


24 தமிழாய்வு 3 


தாங்கள்‌ தந்த பெரு கன்கொடையாகக்‌ கருதுகிறோம்‌. யான்‌, தங்களைப்‌ 
பாராட்டுவது மீனவச்‌ சமுதாயத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்க்கு வேலை 
கொடுத்ததால்‌ அல்ல. இன்று சமுதாயத்தைச்‌ செரித்துவரும்‌ ஜாதி 
மதக்‌ கட்டுகளைக்‌ கடந்து செய்திருக்கிற உதவிக்குத்தான்‌. இதே 
போன்று நண்பர்‌ இ. சுந்தமூர்த்தி, எம்‌.ஏ, அவர்களையும்‌ பதவியில்‌ 
உயர்த்தியிருக்கிறீர்கள்‌ என்பதையறிந்து மட்டற்ற மகிழ்ச்சியடை 
கிறேன்‌. இஃது இளைஞர்கள்பால்‌ தாங்கள்‌ கொண்டிருக்கும்‌ பேரீடு 
பாட்டைப்‌ புலப்படுத்துகிறது. “ பள்ளத்தில்‌ வீழ்ந்திருக்கும்‌ குருட 
ரெல்லாம்‌ விழிபெற்றுப்‌ பதவி கொள்ளவேண்டு”மெனக்‌ கூறிய 
பாரதியின்‌ கனவை நனவாக்கியிருக்கும்‌ தங்கள்‌ வீரநெஞ்சம்‌, ஈர 


- நெஞ்சம்‌ வாழ்க ! வளர்க. 


வாழ்க பேராசிரியர்‌ சஞ்சிவியவர்கள்‌ 
வளர்க அவர்தம்‌ அன்புள்ளம்‌. 


தங்கள்‌ அன்புள்ள, 
(ஒம்‌.) பா. வீரமணி. 


ய. ரெ. வேங்கடாச்சாரி, சென்னை - 33 
76, கோதண்டராமசுவாமி கோயில்‌ தெரு, 12-0 
மேற்கு மாம்பலம்‌. 


மதிப்புக்குரிய ஐயா, 


வணக்கம்‌ பல. கலம்‌; நலம்‌ சிறக்க விரும்புகின்றேன்‌. தங்களுக்கு 
இக்‌ கடிதம்‌ வியப்பளிக்கலாம்‌ ; பல்வேறு அலுவலகத்‌ தொல்லைகளுக்‌ 
இடையே வேதனையையும்‌ அளிக்கலாம்‌. ஆனால்‌, தந்‌ைத பெரியார்‌ 
அவர்களிடம்‌ கொண்டிருந்த அன்பும்‌, கொள்கைப்‌ பற்றும்‌ இக்‌ 
கடிதத்தை எழுதத்‌ தூண்டின. (இப்போதும்‌ கொண்டிருக்கின்றேன்‌). 


2. அன்னைக்‌ கலை நற்பணி மன்றம்‌ கோகலே மண்டபத்தில்‌ 
நேற்று (11--2--74) கடத்திய “பெரியார்‌--கருத்தரங்கிலே?” நான்‌ 
ஒரு பார்வையாளனாக இருந்தேன்‌ ; அதனால்‌ தங்கள்‌ திறனாய்வுச்‌ 
சொற்பொழிவைக்‌ கேட்கும்‌ பேறு பெற்றேன்‌. உணர்ச்சியுடன்‌, 
தமிழ்‌ உணர்வுடன்‌ அறிவு கொளுத்தும்‌ வகையில்‌ அமைந்த தங்கள்‌ 
பேச்சு உள்ளத்திற்கு பெருமகிழ்வு அளித்ததோடன்றி, சிந்தனைக்கும்‌ 


்‌ பெருவிருக்தாக அமைந்திருந்தது. தங்களுக்கு மிகுந்த ஈன்தியுடை “இ ஆ 


3. தந்‌ைத பெரியார்‌ அவர்களைப்பற்றி அரசியல்‌ மேடைகளில்‌ ்‌ 
_ மட்டுமே மிகுதியாகக்‌ கேட்டறிக்தவன்‌ கான்‌. என்‌ போன்ற பெரும்‌ 


௪ ச்‌. டி 
ங்க மல நத இ அண்டத்து. அயள்‌. கதவும்‌ ட ந்த்‌ வத்‌ 


பாராட்டுப்‌ பன்னீர்‌ 95 


பான்மையான இளைஞர்களின்‌ நிலையும்‌ அப்படித்தான்‌. அப்படிப்‌ 
பட்டவர்களுக்குப்‌ பெரியாரை ஒரு புதிய கோணத்திலே அருமையாகப்‌ 
படம்‌ பிடித்துக்‌ காட்டியது தங்கள்‌ பேச்சு. 


4. சமுதாயக்‌ கொள்கைகள்‌ என்று ஒரு குறிப்பிட்ட இனத்தின்‌ 
ஆதிக்கமே மிகுதியாகப்‌ பேசப்பட்டு வந்தன -- தெரிந்தோ, தெரியா 
மலோ.. பெரியாரின்‌ மற்றக்‌ கருத்துக்கள்‌ - சாதிவேற்றுமை - பெண்‌ 
ணுரிமை - பெண்களுக்குச்‌ சொத்துரிமை - பால்‌ கல்வி- திருமணம்‌ 
போன்‌ றவைகளின்மீது அவர்கள்‌ கொண்டிருந்த புரட்சிகரமாக கருத்‌ 
துக்கள்‌ - இந்த இன ஆதிக்கக்‌ கருத்தால்‌ அமுக்கப்பட்டு வந்தன ; 
அமுக்கப்பட்டும்‌ வருகின்றன. அந்தச்‌ சூழலிலே சமுதாய விடுதலை - 
இன ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம்‌ ; பெற்ற விடு 
தலையைப்‌ பேணிக்‌ காப்போம்‌; புதிய சமுதாயம்‌ அமைப்போம்‌ 
என்று அறைகூவல்‌ விடுத்த உங்கள்‌ பேச்சு உள்ளத்துக்கு நிறைவு 
தந்தது; உண்மை நிலையினையும்‌ அழகாகப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டியது. 
சாதி உணர்வு அடியோடு மறைந்து விட்டதா, உட்பூசல்‌ - உட்பகை 
முற்றும்‌ ஒழிந்து விட்டதா என்ற தங்கள்‌ வின மெய்ம்மை நிலையின்‌ 
அவலநிலையை விளக்கிக்‌ கூறியது. 


5. தானுண்டு, தன்‌ கருமமுண்டு என்றிருந்தனர்‌ பலர்‌. அதுவே 
ஒரு சிறந்த ஈற்பண்பாகவும்‌ (9101) கூறப்பட்டது. - அவ்வாறு தருக்கித்‌ 
திரிந்தவர்களிடையே தன்‌ இன்பங்களையெல்லாம்‌ மறந்தும்‌, துறந்தும்‌ 
தமிழர்‌ சமுதாயம்‌ ஒரு முதுகெலும்புடைய சமுதாயமாக மாற்ற 
உழைத்தார்‌ தந்‌ைத பெரியார்‌ ; தள்ளாத வயதிலும்‌ தடியூன்றி உடல்‌ 
கோவுகக£யெல்லாம்‌ பொறுத்து ஓயாது உழைத்தார்‌ பெரியார்‌ என்று 
உணர்ச்சியுடன்‌ கண்களில்‌ நீர்‌ துளும்ப உரைத்த தங்களின்‌ பேச்சு, 
என்‌ கண்களிலும்‌ கண்ணீரை மல்கச்‌ செய்தது. 


6. தனி மாந்தன்‌ வாழ்க்கை வேறு - பொது வாழ்க்கை வேறு 
என்ற கயமைக்‌.கொள்கையினைச்‌ சாடி, பெரியார்‌ எப்படி தம்‌ பொது 
வாழ்க்கைக்‌ கொள்கைக்குத்‌ தன்‌ தனி வாழ்க்கையினை ஓர்‌ இலக்கிய 
மாக அமைத்துக்கொண்டார்‌ என்று அழகாக விளக்கியது தங்கள்‌ 
பேச்சு. சாதியை ஒழிக்கப்‌ பாடுபட்ட பெரியாரின்‌ தொண்டுகள்‌ 
இனிமேல்தான்‌ முழுமைபெற வேண்டும்‌ : அதற்காகப்‌ பாடுபடுவோம்‌. 


7. திருமண முறை மட்டுமல்ல, திருமணமே தேவையில்லை 
என்பது பெரியாரின்‌ கருத்து. மண முறைகளிலே - பால்‌ 
கல்வி - பெண்ணுரிமை போன்றவைகளின்‌ மீது நாம்‌ கருத்துக்‌ கூறும்‌ 
போது ரசல்‌ (நம) போன்றவர்களின்‌ கருத்துக்களைக்‌ கூறுகின்‌ 
றோம்‌ ; அவைகளைவிடப்‌ புரட்சித்‌ தன்மை வாய்ந்த பெரியாரின்‌ கருத்‌ 
துக்கள்‌ கூறப்படுவதே இல்லை என்பது என்‌ கருத்து. அந்தக்‌ குறையை 
நிறைவு செய்யும்‌ வகையில்‌ அமைந்திருந்தது தங்கள்‌ பேச்சு; மேலும்‌ 
சிக்கனத்தைப்‌ பற்றியும்‌ அழகாக விளக்கியது தங்கள்‌ பேச்சு. 


b h 
அட்லி 


26 தமிழாழ்வு - 3 


8, கருத்துக்களைக்‌ (றர) கூறும்‌ உரிமையும்‌, கேட்கும்‌ பொறு 
மையும்‌ பெரியாரிடமிருந்தன என்பதனை விரிவாக விளக்கிக்‌ கூறு 
னீர்கள்‌. முழுமையாகப்‌ பெரியாரைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டிய 
தங்களுக்குத்‌ தமிழகம்‌ என்றென்றும்‌ கடமைப்பட்டிருக்கின்‌ றது. 
இதைப்பற்றிய நூல்களையும்‌ வெளியிட வேண்டுகின்றேன்‌. 


வணக்கமுள்ள, 
(ஒ-ம்‌) ப. ரெ. வேங்கடாச்சாரி. 
12-274. 


௩. வேலுசாமி, எம்‌. ஏ., சென்னை, 


(கடந்த ஆண்டு மாணவன்‌) 23—12—74, 
பச்சையப்பன்‌ கல்லூரி. 


பேராசிரியர்‌ அவர்களுக்கு, 
மனம்‌ மொழி மெய்களால்‌ ஆன வணக்கம்‌. 


ஓயா, 21-12-74 அன்று மாலை, கலைவாணர்‌ அரங்கில்‌ கவிஞர்‌ 
ஆனந்தம்‌ புனைந்த £ அண்ணா காவியம்‌” அரங்கேற்றத்தின்போது 
தங்களைக்‌ கானும்‌ பேறு பெற்றேன்‌. 


தங்களுக்கு நேராக அமர்ந்திருந்தேன்‌. என்னை நேரில்‌ கண்டால்‌ 
உணர்ந்துகொள்வீர்கள்‌. தாங்கள்‌ உரையாற்றும்போது, என்னை 
இவர்‌ யார்‌?” என்று கேட்டவர்கட்கெல்லாம்‌, இவர்‌ என்‌ பேராசிரியர்‌ 
என்று சொல்லிச்சொல்லி மகிழ்ந்தேன்‌. 


நான்‌ தங்களிடம்‌ பல்கலைக்கழக வகுப்புப்‌ பயின்றபோது, 
தங்களை - தனித்தன்மையை - உணர்வேன்‌. தங்களைப்‌ பிரிந்து கல்வி 
முடிந்து ஏழெட்டு மாதங்கட்குப்‌ பின்னர்‌, மீண்டும்‌ உயர்வாக எனக்குப்‌ 
படுகிறீர்கள்‌. 


என்னப்‌ பொறுத்தவரை, அன்று மீண்டும்‌ - ஓராண்டுக்குப்‌ பின்‌ - 
ஒரு திறனாய்வு வகுப்பைக்‌ கேட்ட உணர்வு ஏற்பட்டது. \ 


அந்த அரசியல்‌ ஆரவாரத்திற்கிடையில்‌, தாங்கள்‌ தனித்த 
தன்மையுடன்‌ அனைவரையும்‌ கவர்ந்தீர்கள்‌. என்னை நெகிழச்‌ செய்‌ 
தீர்கள்‌ ! 


கான்‌ துதிபாடுவதாகக்‌ கருதக்கூடாது. அப்படிப்‌ பாடினால்தான்‌. 
உங்கள்‌ புகழ்‌ இன்னும்‌ உயரும்‌ என்ற நிலை இல்லை. என்‌ உணர்வை 
எழுதுகிறேன்‌. சென்ற ஆண்டு... 


பாராட்டுப்‌ பன்னீர்‌ 27 


பல்கலைக்கழக வகுப்பைச்‌ சட்டமன்றம்‌ ஆக்கினீர்கள்‌ ; மாணவர்‌ 
நெஞ்சில்‌ எழும்‌ ஐயங்களை எல்லாம்‌ கேட்டுத்‌ தெளிவுபெற யாரும்‌ 
தாராத சுதந்திரம்‌ தந்தீர்கள்‌. தாங்கள்‌ திறனாய்வு நடத்திக்கொண்டு, 
எங்களுக்குத்‌ திறனாயும்‌ பொருளாக நின்றீர்கள்‌......மறக்க முடிய 
வில்லை ! 

தங்கள்‌ வாழ்த்தை நேரில்பெற, சென்னையில்‌ இருந்துகொண்டே 
வரமுடியாத நிலை, விரைவில்‌ வந்தால்தான்‌ என்‌ மனம்‌ நிறை 
வடையும்‌. ்‌ 


இரு. க. வா.ஜ. அவர்களுக்கு ௨. வே. சா. அவர்கள்‌ ஆசானாகி 


அமைந்து விட்டதைப்போல, சிறியேனுக்குத்‌ தாங்கள்‌ / ஆனால்‌, நான்‌ 
கி.வா. ஐ. அல்ல: தாங்கள்‌ உ.வே, சா.! 


உயர்வுகளை எல்லாம்‌ எழுத முடிவதில்லை; இப்படியும்‌ ஒரு 
“மாணவன்‌ நமக்குண்டா2” என்று ஒரு புன்னகை அருளுங்கள்‌, அது 
போதும்‌ ! 
தங்கள்‌ மாணவன்‌, 


(ஒ-ம்‌) ௩. வேலுசாமி. 


சென்னை - 5. 
2511-74. 


மதிப்பிற்குரிய பேராசிரியர்‌ அவர்களுக்கு, 
வணக்கம்‌. 
நவம்பர்த்‌ திங்கள்‌ கலைமகள்‌ ஏட்டிலே “பள்ளியில்‌ சமய போதனை 
வேண்டுமா ?”? _ என்பது பற்றித்‌ தங்களுடைய கருத்தைப்‌ படித்தேன்‌. 
பாராட்ட வேண்டுமென்று தோன்றிற்று. 
தங்கள்‌ கருத்து ஆழமானது, துணிவானது; தெளிவானது 
வளமானது : வரவேற்கத்‌ தக்கது. 
கருதியது போலவும்‌, கதறியது போலவும்‌ _— 
(கட்டுரையில்‌ உள்ள தொடர்‌) 
இப்படிப்பட்ட தங்கள்‌ அழகான சொற்கோவைகள்‌ தங்கள்‌ 
நடைக்கே உள்ள தனிச்‌ சிறப்பு / 
அன்பான வணக்கங்களுடன்‌, 
தங்கள்‌ முன்னாள்‌ மாணவி, 


(ஓஃம்‌) ௭. பிளாரன்ஸ்‌. 


க்‌". 


ட எண இங 


21 ்‌ தமிழாய்வு -3 


EXTRACT FROM THE VISITORS’ BOOK OF THE 
TAMIL DEPARTMENT 
UNIVERSITY OF MADRAS 


I am visiting for the first time the Tamil Department of my Alma 
Mater. I have heard about Dr. Sanjcevi’s contributions to Tamil 
studies through my french colleagues and Professors of Madras Univer- 
sity. It is a happy surprise to note that Dr. Sanjeevi is deeply involved 
in literary criticism and making a break through in that field. ந wish 
him all the success in reediting the Tamil Lexicon. Tamil Department 
is growing fast under his direction. 


14—10—1974 KASI 


INSTITUTE OF LANGUAGES, 
UNIVERSITY OF PARIS 


10 


Varanasi Nov. 26 
Hello, 


I’ve made it back to Benares safely, and I’m still filled with such 
wonderful memories of the South. I’ve been organising my material 
with an advisor, and also might include a study of the Tamil commu- 
nity in Benares and how they worship here as compared to the south. 
The Festival of the Fullmoon in Kartikk month will be this week, so 
I hope to sce that. 


This week my Hindi classes began again, and my dance lessons 
(Bharat Natyam) also, so it’s been very busy. I have such a limited 
time in India that I’m trying to accomplish many things at once ! 

I had tea with my dance teacher when I returned to Benares, and 


we had many things to share, because he is from Madras originally. 
We talked of Murugan, Kalakshetra, Madras University, Theosophical 


Society, Palani, and Madurai. It seems that there is a special twinkle - 


in people's eyes when they speek of the South. I share it with them 
now; also. 


Thank you for the Diwali sweets Dr. Sanjeevi. They made my 


| traid vide home very pleasant. Thank you also for the Hill Serman 


boat. Thank you for the Kural book E. Sundaramoorthy. It has 
been very interesting for me to read, and beneficial. There are many 


பாராட்டுப்‌ பன்னீர்‌ 20 


I could thank both of you forever for all that you did for me, but 
that could be very repetitive. I just want to be sure you fecl my 
appreciation and warm thoughts to you for accepting me as a student 
and friend, and for making me feel so welcome in your country. 


Not only was I able to collect much material on my subject of 
Murugan, but I was able to view the life of a South Indian family and 
the food. It’s really so different from the north. It isso much more 
personal to me to stay with families in a forcign land, than to stay in 
hotels or hostels, I thank you both for making that possible in 
Madurai with Dr. V. Veerasami and his family, and in Palani with 
Prof. N. Sarojini Devi. They were all so kind and helpful to me, 


I hope that your work is going well and that you feel very satisfied 
withit. 


I hope also that you enjoyed your Diwali. 
Thank you again for everything. 


Ill write you again when my Murugan project has been organised 


further. 
With my deepest regards (S. d.) Rebecca 
பின்னிணைப்பு : 
ம. ரா. போ. குருசாமி, “செந்தில்‌  தாமுநகர்‌, 
நிறைகலைப்‌ பேராசிரியர்‌, கோவை-18. 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 8—1-—75. 
பூ- சா. கோ. கலைக்கல்லூரி, 


கோவை-14, 
அன்புமிக்க டாக்டர்‌ அவர்களுக்கு, 

வணக்கம்‌. 
தமிழகத்தின்‌ மூத்த/முதற்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தமிழ்த்துறை ஒரு 
வகையில்‌ தமிழகத்‌ தமிழுக்கு முதலிடம்தானே ; அத்‌ துறையின்‌ 
தலைமைப்‌ பீடம்‌ தமிழினத்தவரால்‌ போற்றுதற்கு உரியது என்பது 
என்‌ “மதம்‌”, அந்த இடத்தில்‌ முன்‌ இருந்தவர்கள்‌ எப்படியோ--அது 
பற்றிக்‌ கவலை இல்லை. மு. வ. வீற்றிருந்த நிலையில்‌ அந்தத்‌ தகுதி வலி 
யுற்றது; அவரை அமரச்‌ செய்த வகையில்‌ சொல்லின்‌ செல்வர்‌ வழி 
பாட்டுக்குரியவரானார்‌...... அந்தப்‌ பீடத்தில்‌ தாங்கள்‌ அமர்ந்திருப்பது 


ஸி பு ச 2 ச fe ர 


90 தமிழாய்வு --3 


பொருத்தம்‌ என உணர்ந்ததாலேயே-அப்படித்‌ தாங்கள்‌ உணரச்‌ 
செய்ததாலேயே-நான்‌, இல்லைஎன்‌ உணர்வு பேசியது. , செக்‌ 
இலாண்டவன்‌ மேலும்‌ அருளுக ய்‌ 


அன்புக்குரிய, 


69/03 (ஒ-ம்‌) ம.ரா. போ. குருசாமி 
12 


SRI AVINASHILINGAM 
HOME SCIENCE COLLEGE FOR WOMEN 


Tmt. RAJAMMAL, P. DEVADAS 
M.A, M. Sc, Ph.D., (Ohio State) Coimbatore - 641011. 
PRINCIPAL. 10—1-—75. 


டாக்டர்‌ ௩. சஞ்சீவி, 
தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்‌ - தலைவர்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
சென்னை - 600005. 


அன்புடைய டாக்டர்‌ சஞ்சீவி அவர்களுக்கு, 

பல்வேறு பணிகட்கிடையிலும்‌, தாங்கள்‌ எங்கள்‌ அழைப்பை 
ஏற்று, சென்ற 6-1-1975 அன்று நடைபெற்ற அன்னை சாரதாமணி 
தேவியின்‌ பிறந்த நாள்‌ விழாக்‌ கருத்தரங்கில்‌ கலந்துகொண்டு 
தங்கள்‌ உயர்ந்த கருத்துக்களை மாணவியருக்கு எடுத்துக்‌ கூறியமைக்கு 
எங்கள்‌ கல்வி நிறுவனங்களின்‌ சார்பில்‌ என்‌ உளமார்ந்த நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்ளுகிழேன்‌. ்‌ 


தாங்கள்‌ அய்யா அவர்களுக்கு ௭ ய உளம்‌ றந ்‌ 
நிறைந்த கடிதம்‌ கண்டேன்‌. க்‌ ர்‌ a pa 
கோளுடன்‌ மேலும்‌ மேலும்‌ வளர்ந்து ஓங்க உங்கள்‌ பிரார்த்‌ ன ்‌ 
தொடர்ந்து வேண்டும்‌. இம்‌ முறை தாங்கள்‌ எங்கள்‌ க ந்த்‌ 
பணிகள்‌ முழுவதையும்‌ காணவில்லை. எனவே, மீண்டும்‌ லு ட்‌ 
வந்து கல்லூரிப்‌ பணி அனைத்தையும்‌ காண வேண்டும்‌ என்‌ டண 
கொள்ளுகிறேன்‌. பம த 


நன்றி, வணக்கம்‌. 


தங்கள்‌ உண்மையுள்ள, 
(ஓ-ம்‌.) இராசம்மாள்‌, பா. தேவதாஸ்‌. 


முதல்வர்‌ 


